எத்திரரியர் -2 


1 


B 
0 


S 


* 


அ 


- 


RE 


வெளியீட்டுக் 


தமிழ் வெளியீட்டுக் கழக வரிசை எண் - 220 


எந்திரவியல்- II 


(பட்டப்படிப்புக்குரியது ) 


ஆசிரியர் 
ஆர் . நாகராஜன் , எம்.ஏ. , எம்.எஸ்ஸி . , 

பௌதிக உதவிப் பேராசிரியர் , 
அரசினர் கலைக் கல்லூரி , உதகை . 


திரடி 


கழகம் 


. 


தமிழக 


அரசு 


தமிழ் வெளியீட்டுக் கழகம் 

தமிழக அரசு 


First Edition - February 1970 


B.T.P. No. 220 


Bureau of Tamil Publications 


MECHANICS for B.Sc. , ( Book II ) 
R. NAGARAJAN 


Net Price Rs . 5-50 
( No discount ) 


Pripted by 
ANURADHA ACCHAGAM , 
146 , T. H. Road , Madras - 21 . 


அணிந்துரை 
( திரு . இரா. நெடுஞ்செழியன் , தமிழகக் கல்வி -சுகாதரா இதைக் 

அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கி எட்டு ஆண்டு 
கள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. , வகுப்பு 
மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே 
கற்று வந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புகுமுக 
வகுப்பிலும் ( P.U.C. ) 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப்படிப்பு 
வகுப்புகளிலும் விஞ்ஞானப் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க 
ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன் 
வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறை 
களிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி , இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் மாணவர்க்குக் கலை , அறிவியல் பாடங்களைத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக் கழகம் ஆண்டுதோறும் எடுத்து 
வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 


பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடி களுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 


வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , கணிதம் , பௌதிகம் , வேதியியல் , உயிரில் , வானியல் , 
புள்ளியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி நூல்கள் , மொழி 
பெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் வெளியீட்டுக் 
கழகம் நூல்களை வெளியிட்டுவருகிறது . 

இவற்றுள் ஒன்றான எந்திரவியல் -11 என்ற இந் நூல் தமிழ் 
வெளியீட்டுக் கழகத்தின் 220 ஆவது வெளியீடாகும் . இதுவரை 
255 நூல்கள் வெளிவந்துள்ளன . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் ; அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பலவகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நன்றி உரித்தாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


உலக 


பொருளடக்கம் 


II . நிலையியல் 


பக்கம் 


1 


12. விசை 


69 


13. புவி ஈர்ப்பு மையம் 


14. உராய்வு 


116 


147 


15 . 


மாயவேலை 


158 


16. இலகு எந்திரங்கள் 


200 


17. அழுத்தமும் அமுக்கமும் 


237 


... 


18. ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் மிதவை 

விதிகளும் . 


256 


19. வளி அழுத்தம் 


269 


20. பாய்பொருளியல் எந்திரங்கள் 


294 


கலைச்சொற்கள் 


இரண்டாம் பாகம் 


நிலையியல் 


( Statics ) 
12. விசை 


( Force ) 


முன்னுரை 


நிலையியலில் , பல்வேறு விசைகள் செயற்பட்டபோதிலும் 
சமநிலையில் இருக்கும் பொருட்களைப்பற்றிப் பார்ப்போம் . பல்வேறு 
விசைகள் செயற்பட்டு ஒரு பொருளைச் சமநிலையில் வைத்திருக்கு 
மாயின் அவ் விசைகளும் சமநிலையில் இருக்கின்றன என்று கூறப் 
படும் . 


விசைக்குரிய மூன்று பண்புகளை , அதாவது விசையின் எண் 
மதிப்பு , திசை , செயற்படு புள்ளி ஆகியவற்றை ஒரு நேர்க்கோட்டால் 
தக்க முறையில் குறிப்பதன்மூலம் அவ் விசையை முழுமையாக 
அந்த நேர்க்கோட்டால் குறிக்க முடியும் . தக்க அளவுத் திட்டத்தில் 
வரையப்பட்ட கோட்டின் நீளம் , விசையின் எண் மதிப்பையும் , 
கோட்டின் திசை விசையின் திசையையும் , நேர்கோட்டின் ஒருமுனை 
விசையின் செயற்படு புள்ளியையும் குறிக்கும் . படம் 12-1 - ல் AB- ன் 
நீளம் விசையின் எண் மதிப்பையும் ( 1 செ.மீ = 50 டைன் என்ற 
அளவுத்திட்டத்தில் AB = 4 செ.மீ என்றால் விசையின் மதிப்பு 200 
டைன்கள் ) அதன் திசையானது விசையின் திசையையும் 
( A- லிருந்து B- க்கு ) A அல்லது B விசைச் செயற்படு புள்ளியையும் 
குறிக்கும் . விசையின் பண்புகளை முழுமையாகக் குறிக்கும் நேர் 
கோடு விசை வெக்டர் ( force vector ) என்றும் விசைக்கோடு 
( line of force ) என்றும் அழைக்கப்படும் . 


2 


எந்திரவியல் 


ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் , ஒரு பொருளின்மீது செயற்பட்டு 
விளைவிக்கக்கூடிய அதேவிளைவை ஒரு ஒற்றை விசையானது 


A 


B 


படம் 12.1 


அப் பொருளின்மீது செயற்பட்டு விளைவிக்குமாயின் , அந்த ஒற்றை 
விசை அவ்விசைகளின் தொகுபயன் ( resultant ) எனப்படும் . மற்ற 
விசைகள் அந்த ஒற்றை விசையின் ஆக்கக் கூறுகள் எனப்படும் . 

மாறாக ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் ஒரு பொருளின் மீது 
செயற்பட்டு அப் பொருளில் விளைவிக்கும்விளைனவ அந்த விசைகளு 
டன் சேர்ந்து செயற்பட்டு பொருளைச் சமநிலைப்படுத்தும் ஒற்றை 
விசை அவ் விசைகளின் எதிர் சமனி ( equilibrant ) எனப்படும் . 
தொகுபயனும் எதிர்சமனியும் : 

0 என்ற புள்ளியில் செயற்படும் F1 , F ,, F ,, E என்ற விசைகள் 
சமநிலையில் இருப்பதாகக் கருதுவோம் ( படம் 12 • 2 ) . F. , Fg , 
ஆகியவற்றை அவற்றின் தொகுபயனால் ( R என்னும் விசையால் ) 
பதிலீடு செய்வோமாயின் , R- ம் E- ம் சமநிலையில் இருக்கும் . ஒரு 

R 
4 


F 


F 


E 


படம் 122 
புள்ளியில் செயற்படும் இருவிசைகள் சமநிலையில் இருக்க வேண்டு 
மாயின் , அவை ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிர்த்திசைகளிலும் 
செயற்பட வேண்டும் . எனவே , F1 , F ,. F3 என்ற விசைகளின் 
தொகுபயனும் எதிர்சமனியும் ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிர்த் 
திசைகளில் செயற்பட வேண்டும் . இதனையே , 

R = -E 
என்று குறிப்பிடலாம் . 


விசை 


3 


ஒரு பொருளின் மீது இருவிசைகள் செயற்பட்டு அதனைச் சம 
நிலையில் வைத்திருக்குமாயின் , அப் பொருளின் அந் நிலை கெடாமல் 
அவ் விரு விசைகளையும் நீக்கிவிடலாம் . அவ்வாறே ஒரு குறிப்பிட்ட 
நிலையில் இருக்கும் ஒரு பொருளின் மீது ஒன்றுக்கொன்று சமமான 
எதிர் விசைகளைச் சேர்ப்பதால் பொருளின் அந் நிலை மாறாது . 

விசைகளின் இப்பண்பைப் பயன்படுத்தி ஒரு திண் பொருளின் 
மீது செயற்படும் ஒரு விசையின் செயற்படு புள்ளியை அவ் விசை 
யின் திசையில் அப் புள்ளியுடன் கெட்டியாக இணைந்திருக்கும் 
மற்றொரு புள்ளிக்கு மாற்றலாம் என நிறுவலாம் . விசைகளின் இத் 
தகைய பண்பு விசை கடத்தீட்டியல்பு ( Transmissibility of forces ) 
எனப்படும் . அதனைப் பின் வருமாறு நிறுவலாம் . 


ஒரு திண்பொருளின்மீது A என்ற புள்ளியில் F என்ற ஒரு விசை 
AB என்ற திசையில் செயற்படுவதாகக் கொள்வோம் ( படம் 12-3) . 
அடுத்து AB- ல் C என்ற புள்ளியில் ஒன்றுக்கொன்று சமமான 
( F , F ) இரு எதிர் விசைகளை C என்ற புள்ளியில் பொருளின் மீது 


1 


A 


F 


* 


C 


படம் 12.3 


மீது செயற்படுத்துவோமாயின் A , C ஆகிய புள்ளிகளில் A- லிருந்து 
C- க்கு F என்ற விசையும் , C- லிருந்து A- க்கு F என்ற விசையும் 
செயற்படுகின்றன . மேலும் , C- லிருந்து B- க்கு F என்ற ஒரு விசை 
யும் செயற்படுகிறது . AC திசையில் செயற்படும் F என்ற விசையும் 
CA திசையில் செயற்படும் F என்ற விசையும் ஒன்றுக்கொன்று சம 
மான எதிர் விசைகளாதலால் , அவற்றைப் பொருளிலிருந்து நீக்கி 
விடலாம் . எனவே , எஞ்சி நிற்பது பொருளின் மீது முதலில் A- ல் 
செயற்பட்ட விசைக்குச் சமமான C- ல் செயற்படும் விசையாகும் . 
இது F- ன் செயற்படு புள்ளியை A- லிருந்து C- க்கு மாற்றப்பட்ட 
தையே குறிக்கும் . 


4 


ந்திரவியல் 


ஒரு புள்ளியில் செயற்படும் விசைகள் 


ஒரு புள்ளியில் செயற்படும் விசைகளின் தொகுபயன் 


இருவிசைகள் : ஒரு புள்ளியில் ஒரே திசையில் செயற்படும் 
F. F , என்ற இரு விசைகளின் தொகுபயன் Fi + F , ஆகும் . அது 
அவ் விசைகளின் செயற்படும் . 


ஒரு புள்ளியில் எதிர்த்திசைகளில் செயற்படும் F1 , F. என்ற 
இரு விசைகளின் தொகுபயன் F1 - F , ஆகும் . அது அவ்விசை 
களுள் பெரிய விசையின் திசையில் செயற்படும் . 


ஒன்றுக்கொன்று சாய்ந்த திசைகளில் ஒரு புள்ளியில் செயற் 
படும் இரு விசைகள் : இவ் விசைகளின் தொகுபயனை விசைகளின் 
ணை கர விதியால் அறியலாம் . 

விசைகளின் இணைகரவிதி : ஒரு புள்ளியில் செயற்படும் இரு 
விசைகளின் வெக்டர்களை ஒரு புள்ளி வழியே வரையப்பட்ட ஒரு இணை 
கரத்தின் அண்டைப் பக்கங்களால் குறிக்க முடியுமாயின் அப் புள்ளி 
வழியே செல்லும் மூலைவிட்டம் அவ் விசைகளின் தொகுபயன் வெக்ட 
ரைக் குறிக்கும் . 


CC 


F2 


F 


aa 


A 


O 


படம் 12.4 


படம் 12.4 , 0 என்ற புள்ளியில் செயற்படும் F1 , F , என்ற விசை 


களைக் குறிக்கும் வெக்டர்களை ( OA , OB ) அண்டைப் பக்கங்களாக 
அமைத்து வரையப்பட்ட OACB என்ற இணைகரத்தைக் குறிக் 


கிறது . இணைகரத்தின் மூலைவிட்டத்தால் குறிக்கப்படும் . OC என்ற 
வெக்டர் F1 , F , ஆகியவற்றின் தொகுபயனைக் குறிக்கும் . 


விசை 


5 


FI. F ? என்ற விசைகளின் தொகுபயனை வெக்டர் முறையில் 
பின் வருமாறும் காணலாம் . 


0 என்ற புள்ளியிலிருந்து வரையப்பட்ட OA , F1 வெக்டரைக் 


F 


A 


F. 


படம் 12.5 


குறிக்குமாயின் A- லிருந்து F , வெக்டரைக் குறிக்கும் AC- ஐ வரை 


வோமாயின் , OC , F , F , ஆகியவற்றின் தொகுபயன் வெக்டராகும் . 
( படம் 12 • 5 ) இம் முறையில் இணைகரம் வரையவேண்டிய தேவை 
பயில்லை . 


விசை ஒரு வெக்டராதலால் இடப்பெயர்ச்சி , திசைவேகம் 
ஆகியவற்றிற்கான தொகுப்பு , பிரிவீடு விதிகள் விசைகளுக்கும் 
பொருந்தும் . எனவே , கோணத்தில் சாய்ந்த திசைகளில் செயற் 
படும் F1 . F , என்ற இருவிசைகளின் தொகுபயனின் எண் மதிப்பு F 
எனில் , 
F = V ( F + F , + 2F , F , cosa ) 

12-1 
அவ்வாறே F- க்கும் F1- க்கும் இடையேயுள்ள கோணம் 0 எனில் 


tan 0 = 


F , sin of 
F + F , cos d 


12-2 


இரண்டிற்கு மேற்பட்ட விசைகள் : ஒரு புள்ளியில் செயற்படும் 
இரண்டிற்கு மேற்பட்ட விசைகளின் தொகுபயனை அவற்றை இரண் 
டிரண்டு விசைகளாக எடுத்துக்கொண்டு வெக்டர் முறையில் 
காணலாம் . எடுத்துக்காட்டாக ஒரு புள்ளியில் செயற்படும் 
F ,,F , F , F , என்ற விசைகளைக் கருதுவோம் (படம் 12-6 ) . 


எந்திரவியல் 


6 


முதலில் 0 என்ற புள்ளியிலிருந்து ( F / - ஐக் குறிக்கும் OA 

( 


என்ற வெக்டரையும் பின்னர் A- லிருந்து F- ஐக் குறிக்கும் AB- ஐ , 


யும் வரையவேண்டும் , இப்போது 

இப்போது OB அவற்றின் தொகுபயன் 


FF₂ 


C 


5 


I 


FF3 


FA 


R2 


- 


RI 


F2 


A 


F. 


படம் 12-6 


( R ) வெக்டராகும் . அடுத்து B- லிருந்து F , - ஐக் 


குறிக்கும் 


BC- ஐ வரைந்தால் , R. , F , ஆகியவற்றின் தொகுபயனை ( R2 ) OC 


- 


குறிக்கும் . அவ்வாறே C- லிருந்து F- ஐக் குறிக்கும் CD- ஐ வரைந் 


தால் OD என்பது Rg , F , ஆகியவற்றின் தொகுபயன் ( F ) ஆகும் . 
அதாவது 


OD = F = ( R , ) , F , ஆகியவற்றின் தொகுபயன் 

2 ( RI , F , ஆகியவற்றின் தொகுபயன் 

( FI , Fg , F , ) , F , ஆகியவற்றின் தொகுபயன் . 


OD = F = F F. F , F ... ஆகியவற்றின் தொகுபயன் . 


7 


விசை 


விசைகளின் பிரிவீடு : ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகளின் 
தொகு பயனான ஒற்றைவிசை ஒன்றை எவ்வாறு காணமுடியுமே 
அவ்வாறே ஒற்றைவிசை ஒன்றின் ஆக்கக் கூறுகளையும் காணலாம் . 
இவ்வாறே ஒற்றைவிசை ஒன்றின் ஆக்கக் கூறுகளைக் காண்பதற்கு 
விசைகளின் பிரிவீடு என்று பெயர் . ரு குறிப்பிட்ட விசையின் 
ஆக்கக் கூறுகளை எந்த இரு திசைகளிலும் காணமுடியுமாயினும் 
ஒன்றுக் கொன்று நேர்குத்தாக அமையும் இருதிசைகளில் அதன் 
ஆக்கக் கூறுகளைக் கருதுவது வழக்கமாகும் . ( பார்க்க திசைவேகங்க 
( ளின் பிரிவீடு ) 


3 


1 


F2 


* 
-- 


Fi 


A 


x 


படம் 12-7 


படம் 12-7 - ல் F என்பது ஒரு ஒற்றை விசையாயின் அதனுடன் 
0 என்ற கோணத்தை அமைக்கும் திசை ( OX ) யில் அதன் ஆக்கக் 


கூறு ( = 0A ) Fl = Fcos 0 அத்திசைக்கு நேர்குத்துத் திசை ( OY ) 


யில் ஆக்கக்கூறு ( OB ) Fe = Fsin a 


F- ன் ஆக்கக்கூறுகளை வேறுதிசைகளிலும் காணலாம் . F- ன் 
திசையுடன் A , B கோணங்களை அமைக்கும் திசைகளில் அதன் 
ஆக்கக்கூறுகள் முறையே FI . F , என்றால் ( படம் 12 • 8 ) 


F Sin B 
sin ( d + B ) 


FI 


12.3 


( பார்க்க சமன் 2-4 ) 


F Sind 
Sin ( + B ) 


F , 


) (பார்க்க சமன் 


12.4 


( பார்க்க சமன் 2.5 ) 


8 


எந்திரவியல் 


தெரிவு 12-1 : ஒரு புள்ளியில் செயற்படும் இருவிசைகளை 


எண் மதிப்பிலும் திசையிலும் A. OA , H. OB ஆகியவற்றால் 


( 


F 


f 


B 


Da 


A 


F 


படம் 12.8 


குறித்தால் அவற்றின் தொகுபயன் ( A + H ) . OC ஆகும் ; C என் 
பது AB- ல் A. CA = H. CB என்னும் சமன்பாட்டின்படி அமைந்த 
ஒரு புள்ளியாகும் , 


PE 


A.05 


1 


C 


2.0A 


- 


படம் 12.9 


படம் 12-9 - ல் C என்பது A. CA = | . CB என்பதற்கேற்ப 
AB- ல் அமைந்த ஒரு புள்ளியாகும் . 0 வழியே செல்லும் ODAC 
OBBC என்ற இரு இணை கரங்களை வரைவோமாயின் , விசைகளின் 


விடை 


ணைகர விதிப்படி A. OA என்ற விசையை OD , OC ஆகியவற் 
றின் வழியே செயற்படும் முறையே 1.30 , 1.30 ஆகிய இரு 
ஆக்கக்கூறுகளாகப் பிரிக்கலாம் . அவ்வாறே H. OB ஐ OC , OE 

. 


வழியாகச் செயற்படும் முறையே H. OC , H. OE என்று இரு 
ஆக்கக்கூறுகளாகப் பிரிக்கலாம் . எனவே இப்பொழுது -ல் 
செயற்படும் விசைகளைக் கருதுவோமாயின் , 


OC வழியே 


3.3 , 13 ஆகிய இருவிசைகள் 


OD வழியே 


A. OD 


1. OE 


OE வழியே 

ஆகும் . 
OC வழியே செயற்படும் விசைகளின் தொகுபயன் ( A + H ) 
OC 
3oc 


OD = CA , OE = CB ஆதலால் மற்ற இருவிசைகளின் தொகு 


பயன் A.OD - H.OE = 0 ஆகும் . 

எனவே , 0 வழியே செயற்படும் விசைகளின் தொகுபயன் 


( A + H ) OC ஆகும் . 


தெரிவு : 12 • 2 : இருவிசைகளின் ஒருதிசையில் உள்ள ஆக்கக் 
கூறுகளின் கூட்டுத்தொகை அவற்றின் தொகுபயனின் அந்தத் 
திசையில் உள்ள ஆக்கக்கூறுக்குச் சமமாகும் , 


படம் 12 • 10 -ல் OA , OB என்பவை F ... F , என்ற இருவிசை 


கண்யும் OC , அவற்றின் தொகுபயனையும் ( R ) குறிக்கின்றன . OX 
ஒரு குறிப்பிட்ட திசையைக் குறிக்கிறது . A , B , C-யிலிருந்து 
0X- க்கு முறையே AD , BE , CF என்ற நேர்குத்துக் கோடுகளையும் 
A- லிருந்து CF- க்கு AG என்ற நோகுத்துக் கோட்டையும் வரைவ 


தாகக் கொள்வோம் . இப்பொழுது OD , OE , OF என்பவை OX 


10 


எந்திரவியல் 


திசையில் முறையே F..F9 . R ஆகியவற்றின் ஆக்கக்கூறுகளாகும் . 
மேலும் , OBE , ACG என்ற முக்கோணங்களில் ஒத்தபக்கங்கள் 


CC 


M 


F2 


G 


E 


F 


X 


படம் 12-10 


OB . 


இணையாகவும் 

AC ஆகிய பக்கங்கள் சமமாகவும் 
இருப்பதால் அவ்விரு முக்கோணங்களும் முழுதொத்த முக்கோணங் 
களாகும் . எனவே , OE = AG DF .. 


இனி OF 

OF = OD + DF 
OF OD + OE 


அதாவது OX திசையில் R- ன் ஆக்கக்கூறு ( OF ) = 


OX திசையில் FI- ன் ஆக்கக்கூறு ( OD ) + 


ஆக்கக்கூறு ( Fg- ன் OE ) 
இத் தத்துவத்தைப் பயன்படுத்தி ஒரு புள்ளியில் ஒரே தளத் 
தில் செயற்படும் பல்வேறு விசைகளின் தொகுபயனைக் காணலாம் . 


ஒரு புள்ளியில் செயற்படும் ஒருதள விசைகள் பலவற்றின் 
தொகுபயன் : 0 என்ற புள்ளியில் FI , F , F , F .... என்ற விசை 
கள் செயற்படுவதாகக் கொள்வோம் . ( படம் 12 • 11 ) 0X , 0Y 
என்ற ஒன்றுக்கொன்று நேர்குத்தான இருதிசைகளைக் கருதுவோம் . 
FI , P. F3 , F .......... என்ற விசைகள் OX - உடன் முறையே 
d . B. 1 , 8 என்ற கோணங்களை அமைக்குமாயின் , OX திசையில் 


விசை 


11 


அவற்றின் ஆக்கக்கூறுகள் முறையே F1 , cos J. , F , cos S , F , cos 
YF , cos 8 ; OY திசையில் அவற்றின் ஆக்கக் கூறுகள் முறையே 

/ 


F3 


F2 


1F . 


Fi 


as 

Y 


6 

X 
x / 

படம் 12.11 
Fi sin d , F , sin B. Fgsin Y , F4 sina ஆகும் . 

ஃ OX திசையில் செயற்படும் ஆக்கக்கூறுகளின் தொகுபயன் 
x = FI 

cos d + F , cos B + F : cos Y + F = cos 8 . 
OY திசையில் செயற்படும் ஆக்கக்கூறுகளின் தொகுபயன் 

Y = F , sin d + Fr sin B + Fs sin y + F , sin a 

இப்பொழுது X , Y ஆகியவற்றின் தொகுபயனைக் காணின் அது 
FI , F3, F3 , F4 , ஆகியவற்றின் தொகுபயனைக் கொடுக்கும் . X , Y 
ஆகியவற்றின் தொகுபயன் F என்றும் அது OX திசையுடன் 
அமைக்கும் கோணம் 9 என்றும் கொள்வோமாயின் 
F = ( w + y ) 

12.5 


tang 


Y 
X 


12-6 . 


சமன்பாடுகள் 12.5 , 12.6 முறையே தொகு பயனின் எண்மதிப்பு, 
திசை ஆகியவற்றைக் கொடுக்கின்றன . 

ஒரு புள்ளியில் செயற்படும் விசைகள் சமநிலையில் இருக்குமா 
யின் , அவற்றின் தொகுபயன் ( F ) சுழியாகும் . எனவே , X , Y 
ஆகியவை சுழியாகும் . அதாவது ஒரு துகளின்மீது செயற்படும் 
பல விசைகள் சமநிலையில் இருக்குமாயின் , ஒன்றுக்கொன்று நேர்குத் 
தான இருதிசைகளில் அவற்றின் ஆக்கக்கூறுகளின் கூட்டுத் 
தொகைகள் ஒவ்வொன்றும் சுழியாகும் . 


12 


எந்திரவியல் 


ஒரு புள்ளியில் செயற்படும் விசைகளின் சமநிலை 


விசைகளின் முக்கோண விதி 1 ஒரு புள்ளியில் செயற்படும் மூன்று 
விசைகளின் வெக்டர்கள் ஒரு முக்கோணத்தின் பக்கங்களால் வரிசைச் 
சுற்றுமுறையில் குறிக்கப் பெறுமாயின் அவை சமநிலையில் இருக்கும் . 


0 என்ற புள்ளியில் செயற்படும் P , Q.R. என்ற மூன்று 
விசைகளின் வெக்டர்களை ABC என்ற ஒரு முக்கோணத்தின் AB , 
BC , CA , என்ற பக்கங்களால் வரிசைச் சுற்றுமுறையில் குறிக்க 
முடிவதாகக் கொள்வோம் ( படம் 12-12 ) . இவ் விசைகள் சமநிலையில் 
இருக்கும் என்று பின்வருமாறு நிறுவலாம் , வெக்டர் முறையில் 


C 


R 


a 


8 


A 


P 


P 


R 


படம் 12-12 


விசைகளின் தொகுப்பு விதிப்படி AB , BC ஆகியவற்றால் குறிக்கப் 


1 


பெறும் P. Q , வெக்டர்களின் தொகுபயன் வெக்ட ( R ) ரை AC 
குறிக்கும் . எனவே , P. Q , R. ஆகியவற்றின் தொகுபயன் R. R 
ஆகிய வெக்டர்களின் தொகுபயன் ஆகும் . 

ஆனால் R1 - R 

எனவே , அவற்றின் தொகுபயன் அதாவது P. Q. R ஆகிய 
வற்றின் தொகுபயன் சுழியாகும் . ஆகையால் 0 என்ற புள்ளியில் 
செயற்படும் P , Q , R , ஆகிய விசைகள் சமநிலையில் இருக்கும் . 

விசைகளின் முக்கோண விதியைச் சோதனைமூலம் நிரூபிக்க 
முடியாது . எனினும் , அதன் மறுதலையை நிரூபிக்கமுடியும் . 


விசை 


13 


வழக்கில் அதிகமாகப் பயன்படுவது முக்கோண விதியின் 
மறுதலையேயாதலால் , அதைப்பற்றி இங்குக் காண்போம் . 

விசைகளின் முக்கோண விதியின் மறுதலை : ஒரு புள்ளியில் 
செயற்படும் மூன்று விசைகள் சமநிலையில் இருக்குமாயின் அவற்றின் 
வெக்டர்களை ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களால் வரிசைச் 
சுற்று முறையில் குறிக்கமுடியும் . 

படம் 12.12a- ல் P , Q , R என்ற விசைகள் சமநிலையில் இருப் 
பதால் P , Q ஆகியவற்றின் எதிர்சமனி R ஆகும் . P , Q ஆகிய 


வற்றின் வெக்டர்களை முறையே OA . AB குறிக்குமாயின் , OB அவற் 
றின் தொகுபயன் வெக்டரைக் குறிக்கும் . தொகுபயனும் எதிர் 


சமனியும் சமமாகவும் எதிராகவும் இருக்குமாகையால் , BO என்ற 
வெக்டர் P , Q ஆகியவற்றின் எதிர்சமனியை அதாவது R- ஐக் 
குறிக்கும் . எனவே , P. Q , R ஆகிய வெக்டர்களின் எண் மதிப்பு 
களை OAB என்ற முக்கோணத்தின் முறையே OA , AB , BO ஆகிய 
பக்கங்களால் குறிக்கமுடியும் . OA , AB . BO ஆகியவற்றின் 
நீளங்கள் முறையே , P , Q , R ஆகியவற்றின் எண் மதிப்புகளை 
ஒரு குறிப்பிட்ட அளவுத்திட்டத்தின்படி குறிப்பதால் , 
P Q R 

12.7 
OA 

BO 


AB 


லாமியின் தேற்றம் : ( Lami s Theorem ) ஒரு புள்ளியில் செயற் 
படும் மூன்று விசைகள் சமநிலையில் இருக்குமாயின் , அவற்றுள் ஒவ் 
வொரு விசையும் மற்ற இரு விசைகளுக்கிடையேயுள்ள கோணத்தின் 
சைனுக்கு ( sine) நேர்விகிதத்திலிருக்கும் . 

P , Q.R என்ற விசைகள் 0 என்ற புள்ளியில் செயற்பட்டு 
சமநிலையில் இருப்பதாகக் கொள்வோம் ( படம் 12 • 13 ) . முக்கோண 
விதியின் மறுதலைப்படி 

P , Q. R ஆகியவை OAD என்ற முக்கோணத்தின் முறையே 
OA , AC , CO ஆகிய பக்கங்களால் குறிக்கப்படும் . படம் 12-13 - ல் 


BOC = d 


COA = B 


BOA = Y 
என இருக்கட்டும் . 


14 


எந்திரவியல் 


OAD என்ற முக்கோணத்தில் 


OA 


AD 


DO 


A 


sin ODA sin DOA sin OAD 
ஆனால் , OA = P , AD = Q , • DO = R . 

- 
sin ODA sin BOD = sin ( 180- BOC ) = sin BOC = 

C 


sio a 


sin DOA = sin ( 180 - COA) = sin coA = sins 


sin OAD = sin ( 180 - Y ) 

sin ( 180 - Y ) = sin Y 
P 

Q R 
எனவே , 
sin a 

sin B 


12.8 


... 


sin y 


- 


- 


. 


. 


I 


| 


1. . 


R 


படம் 12-13 


டான்ஜென்ட் விதி ( Tangent law ) : ஒரு நிலையான புள்ளியில் 
இருந்து விரிவுபடாத மெல்லிய கயிறு ஒன்றால் தொங்கவிடப்பட்ட 
W என்ற ஓர் எடையை , கயிறு செங்குத்து நிலையுடன் 0 என்ற 


விசை 


15 


கோணத்தை அமைக்குமாறு H என்ற கிடைமட்ட விசை இழுக்கு 

H 
மாயின் 

tan e ஆகும் . 
W 


T 


1 


| 


- 
* 


H 


- 


வ 


-- 


B 


w 


படம் 12-14 


படம் 12.14 -ல் A நிலையான புள்ளியையும் AO , கயிற்றையும் 


குறிக்கின்றன ; C , A0 = 0 கயிற்றின் இழுவிசை T எனக் கொள் 
வோமாயின் , 0 என்ற புள்ளியில் W. H , T ஆகிய மூன்று விசைகள் 
செயற்பட்டுச் சம நிலையில் இருக்கின்றன . 


எனவே , லாமியின் தேற்றப்படி 
W 

H 


T. 


sin AOB 


sin AOC 


sin COB 


sin AOB 


= sin ( 90 + 8 ) 


= cos 0 


sin AOC = sin ( 180- a ) = sin a 


sin COB = sin 90 ° 


1 


16 


எந்திரவியல் 


sin AOC 


sin a 


H 
W 


== 


= 


COS 


sin AOB 


H 
அதாவது 

W 


= taa e 


sin COB 


மேலும் , 1 


= W 


sin AOB 


அதாவது T 


cos 9 


விசைகளின் பல்கோண விதி ( polygon of forces ) : ஒரு புள்ளி 
யில் செயற்படும் பல விசைகளின் வெக்டர்களை ஒரு பல்கோணத்தின் 
பக்கங்களால் வரிசைச் சுற்று முறையில் குறிக்க முடியுமாயின் , அவை 
சமநிலையில் இருக்கும் . 

0 என்ற புள்ளியில் , P , Q , R , S , T ஆகியவற்றின் வெக்டர்களை 
ABCDE என்ற பல்கோணத்தின் AB , BC , CD . DE . EA என்ற 
பக்கங்களால் முறையே வரிசைச் சுற்றுமுறையில் குறிக்கமுடிவதாகக் 
கொள்வோம் ( படம் 12-15) . அவ் விசைகள் பின்வருமாறு நிறுவ 


லாம் 


| 


1 


d 


S 


4 

2 / 


ds 


/ 


3 


- 


சு 


படம் 12.15 
வெக்டர்முறையில் தொகுப்பு விதிப்படி P , Q. R , S ஆகியவற்றின் 


| 


விசை 


17 


தொகுபயன் வெக்டரை ( T ) AE குறிக்கும் . எனவே , P , Q.R . 
S , T ஆகியவற்றின் தொகுபயன் T T ஆகியவற்றின் தொகுபயன் 
ஆகும் . ஆனால் T = -T : ஆதலால் அவற்றின் தொகுபயன் 
அதாவது P , Q , R , S , T ஆகியவற்றின் தொகுபயன் சுழியாகும் . 
எனவே , அவை சமநிலையில் இருக்கும் . 

மாதிரிக் கணக்கு 1. 40 பவு . எடை விசைஒன்று ஒன்றுக் 
கொன்று நேர்குத்தான திசைகளில் இரு ஆக்கக் கூறுகளாகப் பிரிக் 
கப்படுகிறது . அவற்றுள் ஒன்று மற்றொன்றைப்போல் இருமடங்கு 
இருப்பின் , அவற்றின் மதிப்புகளைக் காண்க . 


i 


. 


F 


1 


படம் 12-16 


இரு ஆக்கக்கூறுகளை F1 , F , என்றும் , அவற்றுள் F , 40 பவு , 
எடை விசையுடன் 9 கோணத்தை அமைப்பதாகவும் கொள்வோம் 
( படம் 12-16 ) . 


இனி , FI 

40 cos G 
F , 

40 sin e 
மேலும் , F , = 2F1 எனக் கொள்வோமாயின் , 

40 sine = 2140 cos e 
அல்லது tan e = 2 

2 

1 
sin e = 

; cos 0 = 


V5 


V5 


எனவே , FI = 40 cos O 


2 


18 


எந்திரவியல் 


= 40 


40 - 


FI 


. 


1 
V5 
805 பவு . எடை . 
F , = 2 FI 

16 15 பவு . எடை . 
மாதிரிக் கணக்கு 2. ஒரு துகளின்மீது ஒன்றுக்கொன்று 
சாய்ந்த திசைகளில் செயற்படும் இரு சமமான விசைகளின் தொகு 
பயனின் இருமடி அவ் விசைகளின் பெருக்கற் பலனைப்போல் மூன்று 
மடங்காகும் . அவற்றிற்கிடையேயுள்ள கோணத்தைக் கணக்கிடுக . 

இரு விசைகளுள் ஒன்றை F1 எனவும் அவற்றின் தொகுபயனை 
F என்றும் , விசைகளுக்கிடையேயுள்ள கோணம் 0 எனவும் கொள் 
வோமாயின் , 

F3 = 3F / 
ஆனால் சமன் 12-1 - ன்படி 

F ? 3F2 2F2 ( 1 + cos 8 ) 
அல்லது 3 = 2 ( 1 + cos 9 ) 
COS 

. 
.. 9 60° 
மாதிரிக் கணக்கு 3 ! ஒரே கிடைக்கோட்டில் 10 அடி தொலைவி 
லுள்ள இருபுள்ளிகளில் இணைக்கப்பட்ட 6 அடி , 8 அடி நீளங்கள் 
கொண்ட இரு கயிறுகளால் 150 பவு . நிறையுள்ள ஒரு பொருள் 
தொங்கவிடப்பட்டுள்ளது . கயிறுகளின் இழுவிசைகளைக் கணக் 
கிடுக . 

படம் 12.17 - ல் A , B ஆகியவை ஒரே கிடைக்கோட்டில் உள்ள 
புள்ளிகள் . AC , 6 அடி கயிற்றையும் CD 8 அடி கயிற்றையும் 
குறிக்கின்றன . 

BC- ல் இழுவிசை T , எனவும் CA- ல் இழுவிசை T , எனவும் 


K 


ABC = d எனவும் , BAC = B எனவும் கொள்வோம் . 


ABC என்ற முக்கோணத்தின் பக்கங்கள் முறையே 10 அடி 
8 அடி , 6 அடி ஆதலால் அது ஒரு செங்கோண முக்கோணமாகும் 


ACB = 90 ° ஆகும் . 


: BCE = B 


ACE = d 


BCD = 

( 180 - B ) 


ACD = ( 180 - d ) 


விசை 


19 


150 பவு . 


C- ல் செயற்பட்டு சமநிலையில் இருக்கும் T1 , 1 ,. w ? 
எடை ) ஆகிய விசைகளுக்கு லாமியின் தேற்றத்தைப் பயன்படுத்து 
வோமாயின் , 


10 


- 


-1 


= 


7 


or . 


- TA 


T 


8 


C 


150 பவு எடை 


படம் 12-17 . 


T 


W 


8 


T , 

sin 90 
sin CAD sin BCD 

T , 

T. 
அல்லது 
sin od sin B 

AC 6 3 
ஆனால் , sin d 

AB 10 5 
СВ 

4 
sin B 

AB 10 5 
: T. = W sin d 

3 
= 150 x 

5 
அதாவது TI 90 பவு . எடை . 
T , W sin B 

4 
= 150 x 

5 
அதாவது T = 120 பவு . எடை . 


20 


எந்திரவியல் 


6 அடிகயிற்றின் இழுவிசை = 120 பவு . எடை . 

8 அடிகயிற்றின் இழுவிசை 150 பவு . எடை . 
இணைவிசைகள் ( Parallel forces ) 

விசைவெக்டர்கள் இணையாக இருப்பின் , இவ் விசைகள் இணை 
விசைகள் எனப்படும் ( படம் 12.18 ) . அந்த வெக்டர்கள் ஒரே 


3 


( D ) 


படம் 12-18 


திசையை நோக்குமாயின் , அவை ஒருபோக்கு இணைவிசைகள் 
( Like parallel forces ) எனப்படும் . ( படம் 12 :18a ) ; எதிர்த் 
திசைகளை நோக்குவோமாயின் , எதிர் போக்கு இணைகள் ( unlike 
parallel forces ) எனப்படும் . 

ஒரு போக்கு இணைவிசைகளின் தொகுபயன் : ஒரு திண் பொரு. 
ளில் A , B என்ற புள்ளிகளில் செயற்படும் P , Q என்ற இணை விசை 


களைக் கருதுவோம் , ( படம் 12 • 19 ) ; அவை முறையே AG , BH 
என்ற வெக்டர்களால் குறிப்பிடப்படுவதாகக் கொள்வோம் . 

அவற்றின் தொகுபயனைப் பின்வருமாறு காணலாம் : விசைகள் 
திண்பொருளில் செயற்படுவதால் பொருளில் இருசமமான எதிர் 
விசைகளைச் சேர்ப்பதன்மூலம் பொருளின் நிலை பாதிக்கப்படாது .. 
அவ் விசைகளுள் ( S.S ) ஒன்றை A- ல் AI என்ற திசையிலும் மற் 
றொன்றை B- ல் BJ என்ற திசையிலும் சேர்ப்போம் . இணைகர விதிப் 
படி A- ல் செயற்படும் P , S என்ற விசைகள் AK என்ற திசையில் P , 
என்ற தொகுபயனையும் , B- ல் செயற்படும் Q , S என்ற விசைகள் BL 
என்ற திசையில் Q1 என்ற் தொகு பயனையும் கொடுக்கும் . 


KA . LB ஆகிய கோடுகளை நீட்டிவிட்டால் அவை 0 என்ற 
புள்ளியில் சந்திப்பதாகக் கொள்வோம் . 0 - லிருந்து AB- ஐ G -ல் 
வெட்டுமாறு P , Q ஆகியவற்றின் திசைகளுக்கு இணையாக OC 
என்ற கோட்டை வரையவும் . 


விசைகளின் கடத்தீட்டியல்புக் கோட்பாட்டின்படி P1Q . ஆகிய 
யவற்றின் செயற்படு புள்ளிகளை ( முறையே A , B ) 0 - க்கு மாற்றலாம் . 


| 


விசை 


21 


இனி 0 - ல் செயற்படும் விசைகளைக் கவனிப்போம் , OA என்ற 
திசையில் செயற்படும் P1 என்ற விசையை AB- க்கு இணையாகவும் 
OC வழியேயும் முறையே S , P என்ற இரு ஆக்கக் கூறுகளாகப் 


s 


S 


-5 


p 


| 


S 


S 


I 


வ 


H 


R = P + S 


K 


கு 


படம் 12-19 


பிரிக்கமுடியும் . அவ்வாறே OB என்ற திசையில் செயற்படும் QI 
என்ற விசையை AB- க்கு இணையாகவும் OC வழியேயும் முறையே 
S.Q என்ற இரு ஆக்கக் கூறுகளாகப் பிரிக்கமுடியும் . 

AB- க்கு இணையாகச் செயற்படும் S.S என்ற இரு ஆக்கக்கூறு 
களும் எதிர்த்திசைகளில் செயற்படுவதால் , அவற்றின் தொகுபயன் 
சுழியாகும் . எனவே , அவற்றைப் பொருளிலிருந்து நீக்கிவிடலாம் . 
ஆகவே , பொருளில் எஞ்சியிருக்கும் விசைகள் OC வழியே செயற் 
படும் P , Q என்ற ஆக்கக் கூறுகளே ; அதாவது நாம் எடுத்துக் 
கொண்ட விசைகளேயாகும் . அவையிரண்டும் ஒரே திசையில் 
செயற்படுவதால் அவற்றின் தொகுபயன் ( R = ) P + Q ஆகும் . இப் 
பொழுது R- ன் செயற்படு புள்ளியை 0 - லிருந்து C என்ற புள்ளிக்கு 
மாற்றலாம் . C- ன் நிலையைப் பின்வருமாறு மதிப்பிடலாம் . 
OAC , AIG என்ற வடிவொத்த முக்கோணங்களில் 
AC IG S 

( i ) 
Oc AG 
OBC , BMK என்ற வடிவொத்த முக்கோணங்களில் 
СВ KM S 

( ii ) 
OC 

BK - Q 


le 


22 


எந்திரவியல் 


எனவே , சமன் ( i ) - ஐ ( ii ) - ஆல் வகுத்தால் 

AC Q 

СВ P 
அல்லது PX AC QxCB .. 

12.9 
அதாவது C என்ற புள்ளி AB- ஐ P , Q ஆகியவற்றின் எதிர் 
விகிதத்தில் அகவியலாகப் பிரிக்கிறது . 

எனவே A , B என்ற புள்ளிகளில் செயற்படும் P. Q என்ற 
ஒருபோக்கு இணைவிசைகளின் தொகுபயன் ( P + Q ) ஆகும் ; அது 
AB- ஐ P , Q ஆகியவற்றின் எதிர் விகிதத்தில் அகவியலாகப் பிரிக்கும் 
C என்ற புள்ளி வழியே செயற்படுகிறது . 
எதிர்போக்கு - இணைவிசைகளின் தொகுபயன் : 

ஒரு திண் 
பொருளில் A , B என்ற புள்ளிகளில் செயற்படும் P.Q என்ற இரு 
எதிர்போக்கு இணை விசைகளைக் கருதுவோம் . ( படம் 12-20 ) . 

P 


S4 


1 


P 


TR : P- 4 


5 


I SA 


H 


படம் 12-20 


அவை முறையே AG , BH என்ற வெக்டர்களால் குறிப்பிடப்படுவ 
தாகக் கொள்வோம் . அவற்றின் தொகுபயனைப் பின்வருமாறு 
காணலாம் . 


திண்பொருளில் S , S என்ற இரு சமமான எதிர் விசைகளுள் 
ஒன்றை A- ல் AI என்ற திசையிலும் மற்றொன்றை B- ல் BJ என்ற 
திசையிலும் சேர்ப்பதாகக் கொள்வோம் . இணைகர விதிப்படி A- ல் 
செயற்படும் P. S என்ற இருவிசைகள் AK என்ற திசையில் P1 என்ற 


1 


23 


விசை 


தொகுபயனையும் , B- ல் செயற்படும் Q , S என்ற விசைகள் BL என்ற 
திசையில் Q1 என்ற தொகுபயனையும் கொடுக்கும் . AK , LB என்ற 
திசைகள் 0 என்ற புள்ளியில் சந்திக்குமாயின் , 0 - லிருந்து AB- ஐ 
C- ல் வெட்டுமாறு P , Q ஆகியவற்றின் திசைகளுக்கு இணையாக OC 
என்ற கோட்டை வரையவும் . விசைகளின் கடத்தீட்டியல்புக் 
கோட்பாட்டின்படி PI , Q , ஆகியவற்றின் செயற்படு புள்ளிகளை 
0 - க்கு மாற்றலாம் . 0 - ல் Pr- ஐ AB- க்கு இணையாகவும் CO திசை 
யிலும் முறையே S , P என்ற ஆக்கக் கூறுகளாகப் பிரிக்கலாம் , 
அவ்வாறே Q1- ஐ AB- க்கு இணையாகவும் OC திசையிலும் முறையே 
S , Q என்ற ஆக்கக் கூறுகளாகப் பிரிக்கலாம் . 

AB- க்கு இணையாகச் செயற்படும் S , S என்ற இரு ஆக்கக்கூறு 
களும் எதிர்த்திசைகளில் செயற்படுவதால் அவற்றின் தொகுபயன் 
சுழியாகும் . எனவே , அவற்றைப் பொருளிலிருந்து நீக்கிவிடலாம் . 
பொருளில் எஞ்சியிருக்கும் விசைகள் 0 - ல் எதிர்த்திசைகளில் செயற் 
படும் P , Q என்ற விசைகளேயாகும் . அவற்றின் தொகுபயன் ( P = ) 
P - Q ஆகும் . இப்பொழுது R- ன் செயற்படு புள்ளியை 0 - லிருந்து 
C- க்கு மாற்றலாம் . C- ன் நிலையைப் பின் வருமாறு மதிப்பிடலாம் . 


( 
i 
) 


ACO , AIK என்ற வடிவொத்த முக்கோணங்களில் 

AC AI P 
CO 

IK S 
BCO , LHB என்ற வடிவொத்த முக்கோணங்களில் 

BC LH S 
CO BH 

Q 
சமன் ( i ) - ஐ ( ii ) - ஆல் வகுக்க 

AC Q 
BC 


அல்லது PX AC = Qx BC 

12-10 
அதாவது C என்ற புள்ளி AB- ஐ P. Q ஆகியவற்றின் எதிர் 
விகிதத்தில் புறவியலாகப் பிரிக்கிறது . 


. 


எனவே , பொருளில் A , B என்ற புள்ளிகளில் செயற்படும் P , Q 
என்ற எதிர்போக்கு இணைவிசைகளின் தொகுபயன் P - Q ஆகும் ; 
அது AB- ஐ P , Q ஆகியவற்றின் எதிர் விகிதத்தில் புறவியலாகப் 
பிரிக்கும் C என்ற புள்ளிவழியாகச் செயற்படும் , C என்ற புள்ளி 
பெரிய விசையின் செயற்படு புள்ளிக்கு அருகில் இருக்கும் . 
சமன்பாடு 12.10.ல் 

PX AC = Q ( CA + AB ) ( படம் 12-20 ) 


24 


எந்திரவியல் 


AC = 


பல 


--- 


அல்லது ( P - Q ) AC = Q. AB 

Q. AB 
அல்லது 

P - Q 
A , B புள்ளிகளில் செயற்படும் இரு எதிர்போக்கு இணை விசை 
களும் சமமாக இருப்பின் P - Q = 

எனவே AC = d ( முடிவிலி) 
மேலும் அவற்றின் தொகுபயன் = P - Q = 0 ஆகும் . 

எனவே , இரு சமமான எதிர்போக்கு இணை விசைகளின் தொகு 
பயனைக் காணமுடியாது . அத்தகைய இருசமமான எதிர்போக்கு 
இணை விசைகள் இரட்டை ( couple ) என அழைக்கப்படும் . 
பல ஒருதள 
ஒருதள இணைவிசைகளின் தொகுபயன் : 

ஒரு 

பொரு 
ளின்மீது 

ஒருதள இணைவிசைகள் செயற்படுமாயின் , 
அவற்றின் தொகுபயனைப் பின்வருமாறு காணலாம் . முதலில் 
இரு இணை விசைகளின் ( அவை எத்தகைய இணை விசைகளா 
யினும் ) தொகுபயனைக் காணவேண்டும் . அடுத்து . இத் தொகு 
பயன் , மூன்றாவது இணைவிசை ஒன்று ஆகியவற்றின் தொகுபயனைக் 
காணவேண்டும் . இவ்வாறாக , ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் 
தொகுபயன் , மற்றொரு இணைவிசை ஆகியவற்றின் தொகுபயனைக் 
கண்டால் , இறுதியில் ஓர் இணைவிசையும் எஞ்சியுள்ள மற்ற இணை 
விசைகளின் தொகுபயனும் ஆக இரு இணைவிசைகளைப் பெறுவோம் . 
இவ்விரு இணைவிசைகளும் ஒருபோக்கு இணை விசைகளாகவோ 
அல்லது மாறுபட்ட மதிப்புகளையுடைய எதிர்போக்கு இணைவிசை 
களாகவோ இருப்பின் , அவற்றின் தொகுபயனாக ஒற்றை விசை 
ஒன்றைப் பெறமுடியும் . மாறாக , அவ்விரு இணைவிசைகளும் 
சமமான எதிர்போக்கு இணைவிசைகளாக அமையுமாயின் 

ஒரு 
இரட்டையைப் பெறுவோம் . எனவே , பொதுவாகக் கூறுமிடத்து 
ஒரு பொருளின் மீது செயற்படும் பல இணைவிசைகளின் தொகுபயன் 
ஒற்றை விசையாகவோ அல்லது இரட்டையாகவோ அமையும் . 

திருப்புதிறன் ( Moment ) : ஒரு பொருளின் மீது ஒரு விசை 
செயற்படும் போது பொதுவாக அப்பொருள் அவ் விசையின் திசையில் 
நகரும் என்று எதிர் பார்க்கலாம் . ஆனால் , அப் பொருள் ஒரு புள்ளி 
யைப் பற்றிச் சுழலக்கூடியதாகவோ அல்லது அதன்மீது இரு 
சமமான எதிர்போக்கு இணைவிசைகள் செயற்பட்டாலோ , அப் 
பொருளில் ஒரு சுழற்சி இயக்கம் ஏற்படும் . 

ஒரு புள்ளியைப்பற்றிச் சுழலக்கூடியதாய் அமைந்த ஒரு பொரு 
ளின் மீது ஒரு விசை செயற்படுவதாகக் கொள்வோம் . விசையின் 
திசை குறிப்பிட்ட புள்ளிவழியே செல்லாதிருக்குமாயின் , அவ் விசை 
அப் பொருளை அப் புள்ளியைப்பற்றிச் சுழலச்செய்யும் . ஒரு பொருளில் 


விசை 


25 


ஒரு புள்ளியைப்பற்றிய சுழற்சி இயக்கத்தை விளைவிக்கக்கூடிய 
விசையின் இத்தகைய திறமையை விசையின் அப் புள்ளியைப்பற்றிய 
திருப்புதிறன் என அழைக்கிறோம் . ஒரு விசையின் ஒரு புள்ளியைப் 
பற்றிய திருப்புதிறன் , அவ் விசை குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து விசைக் 
கோட்டிற்குள்ள நேர்குத்துத் தொலைவு ஆகியவற்றின் பெருக்கற் 
பலனால் அளவிடப்படுகிறது . 

படம் 12-21 - ல் F என்ற விசையின் 0 - ஐப் பற்றிய திருப்புதிறன் 
FxOC . 


1 


8 


படம் 12-21 


ஒரு விசை ஒரு பொருளைக் கடிகாரத் திசையில் , அதாவது வலப் 
புறமாகச் சுழற்றினால் , விசையின் திருப்புதிறனை வலந்திருப்பு 
திறன் ( clockwise moment ) என்றும் , கடிகார எதிர்த் திசையில் 
அதாவது இடப்புறமாகச் சுழற்றினால் , இடந்திருப்பு திறன் ( anti 
clockwise moment ) என்றும் அழைக்கிறோம் . இடந்திருப்புதிறனை 
நேர்குறியுடையதாகவும் , வலந்திருப்பு திறனை எதிர்குறியுடைய 
தாகவும் கொள்ளுதல் மரபு . 

ஒரு விசையின் ஒரு புள்ளியைப்பற்றிய திருப்புதிறன் அவ் விசை 
வெக்டரை அடிப்பக்கமாகவும் குறிப்பிட்ட புள்ளியை உச்சியாகவும் 
கொண்ட ஒரு முக்கோணத்தின் பரப்பளவைப்போல் இருமடங்கு ஆகும் . 


படம் 12.22 - ல் AB . விசை வெக்டரையும் () , குறிப்பிட்ட புள்ளி 
யையும் குறிப்பதாகக் கொள்வோம் . இப்பொழுது 0 - லிருந்து 
AB- க்கு ON என்ற குத்துக்கோட்டை வரைவோமாயின் , 0 ஐப் 
பற்றிய விசையின் திருப்புதிறன் AB X ON ஆகும் . ஆனால் , OAB 
என்ற முக்கோணத்தின் பரப்பளவு = } AB X ON . 

எனவே , 0 - ஐப் பற்றிய விசையின் திருப்புதிறனின் எண் மதிப்பு 
விசை வெக்டரை அடிப்பக்கமாகவும் O- ஐ உச்சியாகவும் கொண்ட 
முக்கோணத்தின் பரப்பளவைப் போல் இருமடங்காகும் . 


26 


எந்திரவியல் 


திருப்பு திறன்களின் தேற்றம் : இரு விசைகளின் ஒரு புள்ளியைப் 
பற்றிய திருப்பு திறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை ( algebraic 


A 


N 


F 


3 


படம் 12 • 22 


sum ) அவற்றின் தொகுபயனின் அப் புள்ளியைப்பற்றிய திருப்பு 
திறனுக்குச் சமமாகும் . 

( i ) ஒரு புள்ளியியல் சந்திக்கும் விசைகள் : A என்ற புள்ளியில் 
சந்திக்கும் F1 , F2 என்ற விசைகளை கருதுவோம் ( படம் 12-23 ) . 


| 


A 


F. 


8 


A 


F 


B 


( 
a 
) 


படம் 12-23 


0 - லிருந்து F : - ன் திசையை C என்ற புள்ளியில் வெட்டுமாறு F டன் 


திசைக்கு இணையாக OCD என்ற கோட்டை வரையவும் . AC- ஐ 
F -ன் வெக்டராகக் கருவோம் . பின்னர் , அதே அளவுத் திட்டத் 


தில் F- ன் வெக்டரான AB- ஐ வரைந்து ABDC என்ற இணை 


கரத்தை அமைப்போமாயின் , இணைகர விதிப்படி AD என்ற வெக்டர் 
அவற்றின் தொகுபயன் வெக்டராகும் . 0 என்பது அவற்றின் 
தளத்திலுள்ள ஒரு புள்ளி . அது , படம் 12 23a- ல் F1. F , திசை 


விசை 


27 


களுக்கு வெளியிலும் 12-23b- ல் அத் திசைகளுக்கு இடையிலும் 
உள்ளது . படம் 12-23a- ல் 

0 - ஐப் பற்றிய F- ன் திருப்புதிறன் = 2A AOB 
O- ஐப் பற்றிய F : - ன் திருப்புதிறன் = 2A AOC 

0 - ஐப் பற்றிய F- ன் திருப்புதிறன் = 2A AOD 
ůQUIT45 A AOB = A ADB = 

A ACD 
இனி , 0 - ஐப் பற்றிய F ,, F , விசைகளின் திருப்பு திறன்களின் 
குறியியல் கூட்டுத் தொகை = 2 / AOB + 2 / AOC 

2 / ACD + 2A AOC 
= 2 A AOD 

= 0 - ஐப் பற்றின் F- ன் திருப்புதிறன் 
படம் 12-236 - ல் 0 - ஐப் பற்றிய F. F , ஆகியவற்றின் திருப்பு 
திறன்கள் ஒன்றுக் கொன்று எதிர் போக்காக இருப்பதால் , அவற்றின் 
குறியியல் கூட்டுத் தொகை 2A AOB - 2A AOC 

= 2 / ACD - 2 / AOC 
2 A AOD 

0 ஐப் பற்றின் F- ன் திருப்புதிறன் 
( ii ) இணை விசைகள் : F1 , F , என்ற இரு இணை விசைகளையும் 
அவற்றின் தளத்திலுள்ள 0 என்ற புள்ளியையும் கருதுவோம் 
( படம் 12 • 24 ) . 0 - லிருந்து F1 , F2 விசைகளின் திசைகளை முறையே 


F : F ,-F , 


0 


A 


C 


( 


A 


F 


F. 


F2 | 


( b ) 


F - F , + F2 


படம் 12-24 , 


A , B என்ற 

புள்ளிகளில் வெட்டுமாறு அத் திசைகளுக்கு ஒரு 
குத்துக்கோடு வரையவும் . படம் 12-24 - a இரு ஒருபோக்கு இணை 


28 


எந்திரவியல் 


விசைகளையும் படம் 12-24 6 இரு எதிர்போக்கு இணைவிசைகளையும் 
குறிக்கின்றன . F. F , ஆகியவற்றின் தொகுபயன் ( F ) C என்ற 
புள்ளியில் செயற்படுவதாகக் கொள்வோம் . எனவே , 


F X AC = F , X BC 
படம் 12-24a- ல் 


0 - ஐப் பற்றிய FI , F , ஆகியவற்றின் திருப்புதிறன் களின் குறி 
யியல் கூட்டுத் தொகை = P , x OA + F3X OB 

= F. ( OC - AC ) + F. ( OC + CB ) 
= ( FI + F3 ) OC + F , X Oc - FX AC 
= ( F , + Fgjoc [ ஃ F , x0C = F , = AC ) 
= Fx OC 

= 0 - ஐப் பற்றிய F- ன் திருப்புதிறன் 
படம் 12.24b- ல் 0 - ஐப் பற்றிய F- ன் திருப்புதிறன் இடந்திருப்பு 
திறன் ( நோகுறியுடையது ) ; Fz- ன் திருப்பு திறன் வலந்திருப்பு திறன் 
( எதிர்குறியுடையது ) . எனவே , அவற்றின் குறியியல் கூட்டுத் 
தொகை 


- 


= F x OA – F , x OB 

F. ( OC + CA ) - F , ( OC + CB ) 
= ( F ; - F2 ) OC + F1 X CA – F , x CB 
= ( F , -F3 ) Oc [ ஃ F ] X AC = F , x CB ]] 
F x OC 

0 - ஐப் பற்றிய F- ன் திருப்பு திறன் 
எந்தப் புள்ளியைப்பற்றிய திருப்புதிறன்களைக் காண்கிறோமோ 
அப்புள்ளியின் வழியே விசைகளின் தொகுபயன் செல்லுமாயின் , அப் 
புள்ளியைப்பற்றிய தொகுபயனின் திருப்புதிறன் சுழியாகும் . 
எனவே , அப் புள்ளியைப்பற்றிய குறிப்பிட்ட விசைகளின் திருப்பு 
திறன்களின் குறியியல் கூட்டுத் தொகையும் சுழியாகும் . இவ் 
வாறாக இருவிசைகளின் தொகுபயனின் திசையிலுள்ள ஒரு புள்ளி 
யைப்பற்றிய அவ் விசைகளின் திருப்புதிறன்களின் குறியியல் கூட் 
டுத் தொகை சுழியாகும் . 


மறுதலையாக இருவிசைகளின் ஒரு புள்ளியைப்பற்றிய திருப்பு 
திறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகுமாயின் , அவ்விசை 
களின் தொகுபயன் அப் புள்ளி வழியே செல்லும் ; அல்லது சுழியாக 
அமைந்து அவ் விசைகள் சமநிலையில் இருக்கும் . மேற்கூறப்பட்ட 
உண்மைகள் , விசைகளின் எண்ணிக்கை எத்தனையானாலும் பொருந் 


தும் . 


விசை 


29 


து 


திருப்புதிறன்களின் பொதுத் தேற்றம் : 

ஒரு திண் பொருன்மீது செயற்படும் ஒருதள விசைகளின் தொகுதி 
ஒன்று ஒரு தொகுபயனைக் கொண்டிருக்குமாயின் , அவ் விசைகளின் 
தளத்தில் அமைந்த ஒரு புள்ளியைப்பற்றிய அவற்றின் திருப்புதிறன் 
களின் குறியியல் கூட்டுத்தொகை , அப் புள்ளியைப் பற்றிய தொகுபய 
னின் கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் . 


F1 , F2 , F3 , F , என்பவை ஒரு தள விசைகளையும் அவற்றின் 
தளத்தில் அமைந்த 0 என்ற புள்ளியையும் கருதுவோம் . F , F , 
ஆகியவற்றின் தொகுபயன் R , எனவும் , R. Fs ஆகியவற்றின் 
தொகுபயன் R , எனவும் , R , F4 ஆகியவற்றின் தொகுபயன் Rs . 
எனவும் கொள்வோம் . 

O- ஐப்பற்றிய திருப்பு திறன்களைக் காணின் 
R- ன் திருப்புதிறன் = F1- ன் திருப்புதிறன் + F : - ன் திருப்பு திறன் 
Rg- ன் திருப்புதிறன் = R- ன் திருப்புதிறன் + Fs- ன் திருப்புதிறன் 

= F : - ன் திருப்புதிறன் + F , - ன் திருப்புதிறன் 

+ Fr- ன் திருப்புதிறன் . 
R -.- ன் திருப்புதிறன் = R. ன் திருப்பு திறன் + F , - ன் திருப்புதிறன் 

= F.- ன் திருப்புதிறன் + F , - ன் திருப்புதிறன் 

+ F.- ன் திருப்புதிறன் + F- ன் திருப்புதிறன் 
R , என்பது F1 , F3 , F , F , ஆகியவற்றின் தொகுபயன் ஆதலால் 
ஒருதள விசைகளின் தொகுபயனின் 0 - ஐப்பற்றிய திருப்புதிறன் 

அவ் விசைகளின் 0 - ஐப் பற்றிய திருப்பு திறன்களின் குறியியல் 
கூட்டுத்தொகை . 

ஒரு பொருள் ஒரு புள்ளியைப் பற்றியல்லாது அதில் உள்ள 
அச்சைப்பற்றிச் சுழலுவதாக அமையுமாயின் , ஒரு விசையின் அந்த 
அச்சைப்பற்றிய திருப்பு திறன் , அந்த விசை , அந்த அச்சிலிருந்து 
விசைக்கோட்டிற்குள்ள நேர்குத்துத் தொலைவு ஆகியவற்றின் 
பெருக்கற்பலனால் அளவிடப்படும் . ஒரு விசையின் ஒரு புள்ளியைப் 
பற்றிய திருப்புதிறனைப்பற்றிக் கூறப்பட்ட எல்லா உண்மைகளும் 
ஓர் அச்சைப் பற்றிய திருப்பு திறனுக்கும் பொருந்தும் . 
இரட்டைகள் 

இரண்டு சமமான எதிர்போக்கு இணைவிசைகளின் தொகுப்பு ஒரு 
இரட்டை எனப்படும் , 
இரண்டு 

எதிர்போக்கு இணைவிசைகளின் தொகு 
பயனைக் காணமுடியாது என்றும் , அத்தகைய விசைகள் இரட்டை 
எனப்படும் என்றும் முன்னர் கூறப்பட்டது . இரட்டைகளைப் பற்றி 
இங்கு விரிவாகக் காண்போம் . 


சமமான 


30 


எந்திரவியல் 


படம் ].2.25 - ல் F , F என்ற இருவிசைகள் ஓர் இரட்டையை 
அமைக்கின்றன . இருவிசைக் கோடுகளுக்கும் இடையேயுள்ள 
நேர்குத்துக் தொலைவு ( AB ) இரட்டையின் புயம் ( arm ) எனப்படும் .. 

இரட்டையை அமைக்கும் விசைகளுள் ஒன்று , இரட்டையின் 
புயம் ஆகியவற்றின் பெருக்கற்பலன் இரட்டையின் திருப்புதிறன் 


F 


F 


படம் 12-25 


எனப்படும் . அதாவது படம் 12.25 - ல் இரட்டையின் திருப்பு திறன் 

FX AB . 


தேற்றம் : ஒரு இரட்டையை அமைக்கும் இரு விசைகளின் திருப்பு 
திறன்களின் குறியியல் கூட்டுத் தொகை இரட்டையின் திருப்புதிறனுக்கு 
சமாகும் . 

படம் 12.26 - ல் F , F என்ற விசைகள் ஓர் இரட்டையின் ஆக்கக் 
கூறுகளாகும் . 0 என்பது அவற்றின் தளத்தில் அமைந்த ஒரு 
புள்ளி . O- லிருந்து அவ் விசைகளின் திசைகளுக்கு நேர்குத்தாக 
அவற்றை A , B எண்ற புள்ளிகளில் வெட்டுமாறு OAB என்ற நேர் 
கோட்டை வரையவும் . 0 என்ற புள்ளி படம் 12.26a- ல் AB- க்கு 
வெளியேயும் படம் 12 265 - ல் AB- க்கு உள்ளேயும் இருக்கிறது . 


படம் 12-26a- ல் 0 - ஐப் பற்றிய திருப்பு திறன்களைக் காணின் 
A- ல் செயற்படும் F- ன் திருப்புதிறன் - FXOA 
B- ல் செயற்படும் F- ன் திருப்புதிறன் = FxOB 


எனவே . இரட்டையை அமைக்கும் விசைகளின் திருப்புதிறன் 
களின் குறியியல் கூட்டுத்தொகை = F ( OB - OA ) 

= Fx AB 
இரட்டையின் திருப்புதிறன் . 


விசை 


31 | 


படம் 12.26 b- ல் இருவிசைகளும் ஒரே போக்கான ( இடந் 
திருப்புதிறன் களைக்கொண்டிருப்பதால் அத் திருப்புதிறன்களின் ) 
குறியியல் கூட்டுத் தொகை 

F X AO + FX OB 
FX AB 
இரட்டையின் திருப்புதிறன் . 


இரட்டையின் திருப்புதிறனுக்கான சமன்பாட்டில் F , AB 
ஆகியவை மாறிலிகளாதலால் , இரட்டையின் திருப்புதிறனும் மாறிலி 


11 


1 


A 


TAMIL 


( a ). 


( 
b 
) 


படம் 12-26 


யாகும் . அது இரட்டையின் தளத்தில் 0 - ன் நிலையைப் பொறுத்து 


மாறாது . 


இரு 


தேற்றம் : ஒரு திண்பொருளின் மீது ஒரே தளத்தில் செயற்படும் 
இரு இரட்டைகளின் திருப்பு திறன்கள் சமமாகவும் எதிராகவும் இருப் 
பின் அந்த இரட்டைகள் சமநிலையில் இருக்கும் . 

( P , P ) , ( Q.Q ) என்ற விசைகளால் அமைக்கப்படும் 
இரட்டைகளைக் கருதுவோம் . அவற்றின் புயங்கள் முறையே , q 
எனக் கொள்வோம் . 

( i ) விசைகள் ஒன்றையொன்று சந்திக்குமாறு அமைந்த 
இரட்டைகள் ( படம் 12-27 ) 

( P , P ) இரட்டையின் ஒரு விசையும் (Q.Q ) இரட்டையின் ஒரு 
விசையும் A என்ற புள்ளியிலும் , இரட்டைகளின் மற்ற விசைகள் B 
என்ற புள்ளியிலும் சந்திப்பதாகக் கொள்வோம் . B- லிருந்து , A- ல் 
செயற்படும் P. Q என்ற விசைகளுக்கு முறையே BL , BM என்ற 
குத்துக் கோடுகளை வரைவோமாயின் , BL = p . BM = ( ஆகும். 

இரட்டைகளின் திருப்பு திறன்கள் சமமானதாலும் அவை 
எதிர்த்திசைகளில் செயற்படுவதாலும் 


32 


எந்திரவியல் 


P Xp = 


Qxg 


X BM 


அதாவது 
அல்லது 


P X BL 
P x BL + 


Qx BM = 0 


M 


PP 


- 


| 
| 
| 


படம் 12-27 


எனவே , A- ல் செயற்படும் P , Q என்ற இரு விசைகளின் B- ஐப் 
பற்றிய திருப்புதிறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் . 
ஆகவே , அவற்றின் தொகுபயன் B வழியே செல்லும் . அதாவது 
A- ல் சந்திக்கும் P , Q ஆகியவற்றின் தொகுபயன் AB திசையில் 
செயற்படும் . இவ்வாறே A- லிருந்து , B- ல் செயற்படும் P , Q என்ற 
விசைகளுக்கு நேர் குத்துக் கோடுகளை வரைந்து , அவற்றின் தொகு 
பயன் BA திசையில் செயற்படும் என நிறுவலாம் . இவ்விரு தொகு 
பயன்களும் சமமாகவும் எதிர்த்திசைகளிலும் செயற்படுவதால் , அவற் 
றின் தொகுபயன் சுழியாகும் . அதாவது இரட்டைகளை அமைக்கும் 
விசைகளின் தொகுபயன் சுழியாகும் . எனவே , இரட்டைகள் சம 
நிலையில் இருக்கும் . 


( ii ) இரட்டைகளின் விசைகள் யாவும் இணையானவையா 
யிருத்தல் : படம் 12-28ல் ( P , P ) இரட்டையின் . புயம் AB , 
( Q.Q ) இரட்டையின் புயம் CD ஆகும் . 


இரட்டையின் திருப்புதிறன்கள் எண் மதிப்பில் சமமானவை 
யாதலால் , 


( i ) 


PX AB = Qx CD 
இனி C. B என்ற புள்ளிகளில் செயற்படும் முறையே Q . P என்ற 
ஒருபோக்கு இணை விசைகளின் தொகுபயன் 0 - என்ற புள்ளியில் 
செயற்படுவதாகக் கொள்வோமாயின் , 


விசை 


33 


... 


( ii ) 


P X BO = Q X CD 
சமன் ( i ) லிருந்து சமன் ( ii ) - ஐக் கழித்தால் 

P ( AB - BO ) = Q ( CD - CO ) 
அல்லது P X AO = Q x DO 


04 


A 


D 


C 


8 


படம் 12-28 


எனவே , 0 என்ற புள்ளி வழியாக A , D புள்ளிகளில் செயற் 
படும் முறையே P , Q ஆகிய ஒரு போக்கு இணை விசைகளின் 
தொகுபயனும் செல்லும் , 

0 வழியாகச் செல்லும் இருதொகுபயன்களும் சமமாகவும் 
எதிர்த்திசைகளிலும் செயற்படுவதால் அவற்றின் தொகுபயன் சுழி 
யாகும் . அதாவது இரட்டைகளை அமைக்கும் விசைகளின் தொகு 
பயன் சுழியாகும் . எனவே , இரட்டைகள் சமநிலையில் இருக்கும் 

மேற்கூறப்பட்ட இரட்டைகளுள் ஒன்றை அமைக்கும் விசை 
களின் திசையை நேர் எதிராக மாற்றினால் இரு இரட்டைகளும் 
எண் மதிப்பு . திசை ஆகிய இரண்டிலும் சமமான திருப்புதிறன் 
களைக் கொண்டிருக்கும் . அதாவது PXp Qxq அத்தகைய 
இரட்டைகள் இணைமாற்று இரட்டைகள் ( equivalent couples ) 
எனப்படும் . ஒரு பொருளின் மீது சரிசமமான இரட்டைகள் இரண்டு 
செயற்படுமாயின் , அவற்றின் தொகுபயன் திருப்பு திறன் அவற்றுள் 
ஒன்றின் திருப்புதிறனைப்போல் இருமடங்காகும் . 

தேற்றம் ; ஒரு திண் பொருளின்மீது ஒரே தளத்தில் செயற்படும் 
பல இரட்டைகளின் தொகுபயனானது அந்த இரட்டைகளின் திருப்பு 
திறன்களின் குறியியல் கூட்டுத் தொகைக்குச் சமமான திருப்புதிறனைக் 
கொண்ட மற்றொரு இரட்டையாகும் . 

இரட்டைகளை அமைக்கும் விசைகள் ( PP ) , ( QQ ) , ( RR ) , ( SS ) 
... எனவும் அவற்றின் புயங்கள் முறையே p , q , r , 5 எனவும் 

3 


34 


எந்திரவியல் 


கொள்வோம் . ( படம் 12-29 ) . P , P விசைகள் A , B என்ற புள்ளிகளில் 
செயற்படுவதாகக் கொள்வோம் , இப்பொழுது ( QQ ) , ( RR ) , ( SS ) 
என்ற இரட்டைகளை ( PP ) இரட்டையின் ஆக்கக்கூறுகளின் திசை 


ARR 


S 





0. 


| 


PY 


YR 


* 
N 


** 


YR 


படம் 12-29 


களோடு ஒன்றிய திசைகளில் AB- ஐப் புயமாகக் கொண்ட ( XX ) , 
( YY ) , ( ZZ ) என்ற இணைமாற்று இரட்டைகளால் பதிலீடு செய்வ 
தாகக் கொள்வோம் . 


Q. q . 


... 


XX இரட்டை QQ இரட்டையின் இணைமாற்று இரட்டையா 
தலால் X. AB 
X Q. 

உ 

[ AB = ] 

9 
இவ்வாறே ( RR ) , ( SS ) .... இரட்டைகளை AB- ஐப் புயமாகக் 
காண்ட ( YY ) ( ZZ ) என்ற இணைமாற்று இரட்டைகளால் பதிலீடு 
செய்வோமாயின் , Yp R. 


அல்லது 


R 

p 
S - S 


Zp 


ST 


அல்லது 


Z = S. 


35 


விசை 


எனவே ( PP) , ( QQ ) . ( RR) , ( SS ) ..... என்ற இரட்டைகள் 
ஒரே புயத்தை ( p ) க் கொண்ட 


முறையே ( P , P ) , (o , o ) 
RR ) ( 

ss ) என்ற இணைமாற்று இரட்டைகளுக்குச் 


சமமாகும் . அவற்றின் தொகுபயன் A , B புள்ளிகளில் செயற்படும் 
F. F என்ற விசைகணைக் கொண்ட ஓர் இரட்டை என்றால் , 

g 
F = . 

+ S 

+ .... 

p p p 
எனவே , தொகுபயன் திருப்புதிறன் = 

9 
FX AB = FXp ( P + Q + R - + 

p 

p 
Pp + Qq + Rr + S S + 
= எடுத்துக்கொண்ட இரட்டைகளின் திருப்புதிறன் 
களின் குறியியல் கூட்டுத் தொகை . 


p 


தேற்றம் : ஒரு திண் பொருளின் மீது ஒரே தளத்தில் செயற்படும் 
ஓர் இரட்டை , ஓர் ஒற்றைவிசை ஆகியவற்றின் தொகுபயன் அந்த 
ஒற்றை விசையின் திசைக்கு இணையான திசையில் செயற்படும் அதே 
ஒற்றை விசையாகும் . 


இரட்டையை அமைக்கும் விசைகள் P.P என்றும் , ஒற்றைவிசை 
F என்றும் கொள்வோம் , 


1. ஒற்றை விசை இரட்டையின் ஆக்கக் கூறுகளுக்கு இணையற்று 
இருத்தல் . ( படம் 12 • 29 ) 


ஒற்றைவிசை இரட்டையின் விசைகளுள் ஒன்றை 0 என்ற 
புள்ளியில் சந்திப்பதாகக் கொள்வோம் . 0 - ல் செயற்படும் F , P 

கியவற்றின் தொகுபயனை ( R ) க் காணலாம் . அது OA என்ற 
திசையில் செயற்படுவதாகக் கொள்வோம் . AO- ஐ நீட்டிவிட்ட 
கோடு இரட்டையின் மற்றொரு விசையை 0 , என்ற புள்ளியில் சந் 
திப்பதாகக் கொள்வோம் . 

விசைகளின் கடத்தீட்டியல்புப்படி R- ன் 
செயற்படு புள்ளியை 01 - க்கு மாற்றலாம் . இப்பொழுது 01 - ல் செயற் 
படும் R- ஐ , 01 , B1 , 01 A1 என்ற திசைகளில் P , F என்ற அதன் 
ஆக்கக்கூறுகளாகப் பிரிக்கலாம் . இனி , 01 - ல் செயற்படும் விசை 
களைக் கருதுவோமாயின் , 0 , BL , OB திசைகளில் செயற்படும் P , P 
என்ற விசைகளின் தொகுபயன் சுழியாகும் . எனவே , எஞ்சியிருக் 
கும் விசை 01A , வழியாக அதாவது ஒற்றை விசையின் திசைக்கு 
இணையாகச் செயற்படும் F என்ற அதே ஒற்றை விசை மட்டுமே . 


36 


எந்திரவியல் 


2. ஒற்றைவிசை இரட்டையின் ஆக்கக் கூறுகளுக்கு இணையா 
யிருத்தல் ( படம் 12 • 30 ) . 

இரட்டையின் விசைகள் இரண்டும் 0 , 0 , என்ற புள்ளிகளில் 
செயற்படுவதாகக் கொள்வோம் . 001 ஒற்றை விசையை 02 என்ற 


PP 


3 , 


R 


R 


* 


- 


| 


> A. 


P 


> 


படம் 12.30 


புள்ளியில் சந்திப்பதாகக் கொள்வோம் . இப்பொழுது 0 ,, 02 என்ற 
புள்ளிகளில் செயற்படும் முறையே P , F ஆகிய ஒருபோக்கு இணை 
விசைகளின் தொகுபயன் ( R ) P + F ஆகும் . இது 0 - க்கும் 02 - க்கும் 
இடையே 0. , என்ற ஒரு புள்ளியில் P , F ஆகியவற்றின் திசைக்கு 

ணையாகச் செயற்படும் . இனி , இந்தத் தொகுபயன் , 0 - ல் செயற் 
படும் இரட்டையின் மற்றொரு விசை P ஆகிய இரண்டும் எதிர் 
போக்கு இணைவிசைகளாதலால் , அவையிரண்டின் தொகுபயன் 
R - P = P + F - P = F . அது 00 , - க்கு வெளியே 0. - க்கு அருகே 0 , 
என்ற புள்ளியில் R- ன் திசைக்கு இணையான திசையில் அதாவது 
F- ன் முதற் திசைக்கு இணையாகச் செயற்படும் . எனவே , ஓர் 
இரட்டை , ஓர் ஒற்றைவிசையின் திசைக்கு இணையான திசையில் 
செயற்படும் அதே ஒற்றைவிசையாகும் . 

தெரிவு : ஒரு திண்பொருளின் மீது செயற்படும் மூன்று விசை 
களின் வெக்டர்களை ஒரு முக்கோணத்தின் பக்கங்களால் வரிசைச் சுற்று 
முறையில் குறிக்கமுடியுமாயின் அவ் விசைகள் அம் முக்கோணத்தின் 
இருமடங்கு பரப்பளவு குறிக்கும் திருப்புதிறனைக்கொண்ட ஓர் இரட் 
டைக்குச் சமமாகும் . 


பொருளின்மீது செயற்படும் P , Q , R என்ற விசைகளை ABC . , 
என்ற முக்கோணத்தின் முறையே AB , BC , CD என்ற பக்கங்களால் 


37 


விசை 


வரிசைச் சுற்றுமுறையில் குறிக்கமுடிவதாகக் கொள்வோம் 
( படம் 12-31 ) . 

இப்பொழுது A என்ற புள்ளியில் BC- க்கு இணையான AL , AM 
என்ற எதிர்த்திசைகளில் Q.Q என்ற விசைகளைச் சேர்ப்போ 
மாயின் , விசைகளின் முக்கோண விதிப்படி A- ல் AM வழியே 
செயற்படும் Q மற்றும் P , R ஆகிய விசைகள் சமநிலையில் இருக்கும் 


R : P + F 


o 
, 


03 


02 


04 


P 


படம் 12-31 
அதாவது , அவற்றின் தொகுபயன் சுழியாகும் . எனவே , பொருளின் 
மீது செயற்படும் எஞ்சியிருக்கும் விசைகள் AL , BC ஆகியவற்றின் 
வழியே செயற்படும் Q , Q விசைகளே . இவையிரண்டும் சம 
மான எதிர்ப்போக்கு இணைவிசைகளாதலால் , இரு இரட்டையை 
அமைக்கும் A- லிருந்து BC- க்கு வரையப்படும் குத்துக்கோடு இரட் 
டையின் புயமாகும் . 
எனவே , இரட்டையின் திருப்புதிறன் = QX AD 

= BCX AD 
= ABC முக்கோணத்தின் 
பரப்பளவைப்போல் 

மடங்கு . 
இவ்வாறே ஒரு திண்பொருளின் மீது ஒரேதளத்தில் செயற் 
படும் பல விசைகளின் வெக்டர்களை ஒரு பல்கோணத்தின் பக்கங் 
களால் வரிசைச் சுற்றுமுறையில் குறிக்கமுடியுமாயின் , அவ் 
விசைகள் , பல்கோணத்தின் இருமடங்கு பரப்பளவு குறிக்கும் 
திருப்புதிறனைக் கொண்ட ஓர் இரட்டையாகும் என நிறுவலாம் . 

மாதிரிக் கணக்கு 1. 10 அடி நீளமுள்ள எடைமிக்க சீரான 
தண்டு ஒன்று 5 அடி தொலைவிலுள்ள இரு முனைகளின் மீது கிடை 


38 


எந்திரவியல் 


மட்டமாக 

வைக்கப்பட்டுள்ளது . ஒரு முனையிலிருந்து தொங்க 
விடப்படும் 3 பவு நிறை அல்லது மறுமுனையிலிருந்து தொங்க விடப் 
படும் 48 பவு நிறை தண்டினைச் சற்றே நொடிக்கச் செய்யும் . தண்டின் 
எடையையும் அதன் மையத்திலிருந்து முளைகளின் தொலைவுகளையும் 
கணக்கிடுக . 

படம் 12.32 - ல் AB தண்டையும் K1 , K. முளைகளையும் குறிக் 
கின்றன . தண்டின் எடை W எனக் கொள்வோம் ; அது தண்டின் 

புவியீர்ப்பு மையத்தில் செயற் 
படும் . K , G = எனக் கொள் 
வோம் . 
ஃ AKi = AG - KyG = 5-2 

K.G = K_K -K , G = 5-3 
QQ K , B = 5-05 - x ) = 3 


D 


3 பவு 


A- ல் 

எடையைத் 
தொங்கவிடும் போது தண்டு 
சற்றே நொடிப்பதாகக் கொள் 
வோம் . 


B 


எனவே , 3X AK / = WxK.G 
அதாவது 3 ( 5 = WxX 
ஃ ( W + 3 ) = 15 

( 3 ) 


ட 


கு 


... 


3 


படம் 12 • 32 
B- ல் 48 பவு எடையைத் தொங்கவிடும்போது 

48K , B = WxGK ), 
அதாவது 

W ( 5-0 ) 
( 48 + W ) = 5 - W 

( ii ) 
( i ) w + 3 15 3 

48 + W 5W 
W ? + 3W 3W + 144 

We 

W = 12 பவு . 
மேலும் சமன் ( 1 ) லிருந்து 

* x 15 = 15 

= 1 
எனவே , தண்டின் எடை = 15 பவு . தண்டின் மையத்திலிருந்து முளை 
களின் தொலைவுகள் 1 அடி , 4 அடி . 


= 144 


* 


1 அடி . 


விசை 


39 


மாதிரிக் கணக்கு 2. புறக்கணிக்கத் தக்க எடையையுடைய 
ஒரு தண்டு 12 அங்குல இடைவெளியிலுள்ள இரு வில் தராசுகளி 
லிருந்து கிடைமட்டமாகத் தொங்கவிடப்பட்டுன்ளது . வில் தராசு 
களுக்கு இரு பக்கத்திலும் 20 அங் . இடைவெளியில் 3 பவு . , 4 பவு . 
எடைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன . எடைகளின் பின்வரும் நிலை 
களுக்கு வில் தராசுகளின் அளவீடுகளைக் கணக்கிடுக . ( a ) 3 பவு . 

ஒரு வில் தராசிலிருந்து 5 அங் . தொலைவில் உள்ளது . 
( b) எடைகள் அவற்றின் நிலைகளில் ஒன்றுக்கொன்று மாற்றப் 
படுகின்றன . 


எடை 


படம் 12.33 - ல் SL . S. வில் தராசுகளையும் AB தண்டையும் 
குறிக்கின்றன . தண்டு SL . Se என்ற வில்தராசுகளிலிருந்து தொங்க 


B 


AAT 


K2 


K 


| 


3 woj 


w 


படம் 12.33 


விடப்பட்டிருக்கும் புள்ளிகள் முறையே C , D எனவும் , எடைகள் 
தொங்கவிடப்பட்டிருக்கும் புள்ளிகள் A , B எனவும் கொள்வோம் . 


CD = 12 அங் ; AC = 5 அங் ; DB = 3 அங் . 

( a) வில் தராசுகளின் அளவீடுகள் SI.S , எனக் கொள் 
வோம் . 


C- ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 
இடந்திருப்புதிறன்கள் 

வலந்திருப்புதிறன்கள் 
3x5 + Sex12 

4x15 
45 

45 
Sg 

12 

3 பவு . 
மேலும் S1 + s , 

7 
S1 

7-34 34 பவு . 


sgx12 


II 


40 


எந்திரவியல் 


( b ) C- ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 
4x5 + s , x 12 

3x15 
12S , 

25 

1 
2 

12 
மேலும் , S1 + Sg 

1 
S ] 

7-2 

12 


Sg 


- 


1 . 


7 பவு . 


4 

பவு . 
12 


வில் தராசுகளின் அளவீடுகள் 

1 
a . 

3 பவு ; 

4 : 

11 
b . 

4 

பவு ; 
12 


3 
3 

பவு . 
4 

1 
2 பவு . 

12 





மாதிரிக் கணக்கு 3. ABCD என்பது அடி பக்கமுடைய ஒரு 
சதுரம் . 2,3,4,5 பவு எடைக்குச் சமமான விசைகள் முறையே , AB . 
BC.CD , DA வழியாகச் செயற்படுகின்றன . அவற்றின் தொகு 
பயனையும் அது AD- ஐ சந்திக்கும் புள்ளியையும் காண்க . 

தொகுபயன் , AD- ஐ A-யிலிருந்து ஐ தொலைவிலுள்ள B என்ற 
புள்ளியில் சந்திப்பதாகக் கொள்வோம் ( படம் 12.34 ) . D- க்கு 


5 
. 


SA 


5 " 


| 2 " 


A 


C 


D 


3 பவ 


4 பவு 


படம் 12-34 
இணையாகச் செயற்படும் விசைகளின் தொகுபயன் Y 5-3 = 2 
பவு . எடை . DA- க்கு நோகுத்துத் திசையில் செயற்படும் விசைகளின் 
தொகுபயன் , 

x = 4 - 2 = 2 பவு . எடை . 
அவ்விரு தொகுபயன்களின் தொகுபயன் 

R = x2 + Y2 
= 2 + 2 

22பவு . எடை . 


விசை 


41 


= 450 


R , DA- உடன் 6 கோணத்தை அமைக்குமாயின் . 

X 2 
tan 0 = 

1 
Y 2 

e 
விசைகளின் தொகுபயன் E வழியே செல்வதால் விசைகளின் 
E- ஐப் பற்றிய திருப்புதிறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழி 
யாகும் , 

எனவே 2x AE + 3X AB + 4 X DE 0 
அதாவது 2x + 3x1 + 4 ( 1 - x ) 0 

-7 

7 
அல்லது 

2 

31 அடி . 
எனவே , தொகுபயன் 2 2 பவு . எடையாகும் . அது AD- ஐ 
நீட்டி விட்ட கோட்டில் 31 அடி தொலைவில் உள்ள புள்ளிவழியே 
AD -க்கு 45 ° கோணத்தில் செயற்படுகிறது . 

மாதிரிக் கணக்கு 4. சதுர வடிவ மேசை ஒன்று அதன் பக்கங் 
களின் நடுவில் அமைந்த நான்கு கால்களின் மீது நிற்கிறது . மேசை 
கால்கள் ஆகியவற்றின் மொத்த எடை W என்றால் மேசை சாயாமல் 
அதன் ஒரு மூலையில் வைக்கக்கூடிய பெரும் எடை என்ன ? 


அல்லது 


2x = 


, 


= 


D 


M 


C 


N 


L 


o 


B 


K 


* 


படம் 12.35 
படம் 12 • 35 - ல் ABCD மேசையையும் K.L.M , N , மேசைக் 
கால்களின் நிலைகளையும் குறிக்கின்றன . A என்ற மூலையில் எடை 
வைக்கப்படுவதாகவும் அதன் பெரும மதிப்பு X எனவும் கொள் 
வோம் . 


42 


எந்திரவியல் 


மேசையின் மொத்த எடையும் அதன் புவியீர்ப்பு மையத்தில் 
செயற்படுவதாகக் கொள்ளலாம் , மேசையின் பக்கம் a எனக் 
கொள்வோம் . K , AB- ன் மையப்புள்ளியாதலாலும் NK , DB 
ஆகியவை இணைக்கோடுகளாதலாலும் 
AO AK 

1 
OB KB 


A- ன் மீது X என்ற பெரும எடையை வைக்கும்போது , மேசைச் 
சற்றே சமநிலையிலிருந்து N , K கால்களின் முனைகளைச் சேர்க்கும் 
கோட்டைப்பற்றிச் சுழலக் கூடியதாயிருக்கும் . எனவே , NK- ஐப் 
பற்றிய திருப்புதிறனைக் காணின் , 

X.AO = W X GO 

GO 
அல்லது X = Wx 

- W 
AO 


எனவே மேசை சாயாமல் A- ல் அதாவது மேசையின் ஒரு 
மூலையில் வைக்கக்கூடிய எடை மேசையின் எடைக்குச் சமமாகும் . 

மாதிரிக் கணக்கு 5. 1.3,5.2 , 4 , 6 பவு . எடையுள்ள விசைகள் 
a என்ற பக்கத்தையுடைய ஒழுங்கான அறுகோணத்தின் முறையே 
BA , BC . DC , ED , EF , AF பக்கங்களின் வழியே செயற்படுகின்றன . 
அவற்றின் தொகுபயன் a . 7 13 | 2 அலகு திருப்புதிறனைக் 
கொண்ட ஓர் இரட்டை என நிறுவுக . 

ஒரு தளத்தில் இரட்டையின் திருப்புதிறன் மாறாத மதிப்புடைய 
தாகையால் ஒரே நேர்கோட்டில் அமையாத மூன்று புள்ளிகளைப் 


E 


உபவு 


4பவும் 


5 பவு 


F 


C 


பெவு 


3 பவ 


| பவு 


படம் 12.36 . 
பற்றிய விசைகளின் சுழற்று விளைவுகளின் குறியியல் கூட்டுத் 
தொகைகளைக் காணின் , அவை சமமாக இருக்கவேண்டும் , 


விசை 


43 


படம் 12 • 36 விசைகளின் அமைப்பைக் காட்டுகிறது . 

A- ஐப் பற்றிய சுழற்று விளைவுகளைக் காணின் அவற்றின் குறியி 
யல் கூட்டுத்தொகை 
= 3x a sin 60-5x2 a cos 30-2x2 a cos 30 + 4 sin 60 
3 

3 3 3 
За 5x2a 
2 

2 


- 


-2x22 2 


+4 


13 


a ( 3 - 10 - 4 + 4 ) 


3 
7 3.a 

2 
C- ஐப் பற்றிய திருப்புதிறன்களின் குறியியல் கூட்டுத் தொகை 
2x a sin 60 + 4 x 2a cos 30 - 6x 2a cos 30 

- 1 x sin 60 
= - 2a 13 3 

3 3 
+ 4 x 2a 

6 x 2a 
2 

2 2 
3 

a ( - 2 + 8 - 12 - 1 ) 
2 

3 

2 
E- ஐப் பற்றிய திருப்புதிறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை 
6a sin 60 - 1x 2a cos 30 + 3 x 2 a cos 30 

x sin 60 
13 3 

43 
6a 2a + 3x 2a 

5a 

2 
3 

a ( - 6 - 2 + 6 - 5 ) 


= 

. 


a 


- 


Sa 


, 
13 . ( - 6 


3 . 


a 


7 

2 
எனவே , A , C , E ஆகிய மூன்று புள்ளிகளைப்பற்றிய திருப்பு 
திறன்களை குறியியல் கூட்டுத்தொகைகள் சமமமாயிருப்பதால் , விசை 
களின் தொகுபயன் இரட்டையாகும் . அதன் வலந்திருப்பு திறன் 
7 

- a ஆகும் . 
2 


ஒருதள விசைகள் சமநிலையிலிருப்பதற்கான நிபந்தனைகள் 

இதுவரை ஒரு பொருளின் மீது செயற்படும் விசைகளின் விளைவு 
களைப்பற்றிப் பார்த்தோம் . அவற்றைப்பற்றி இதுவரை நாம் அறிந்த 


44 


எந்திரவியல் 


கருத்துகளைப் பயன்படுத்தி விசைகள் சமநிலையில் இருப்பதற்கான 
நிபந்தனைகளைப் பெறலாம் . 


ஒரு பொருளின் மீது ஒரு விசைச் செயற்படும்போது , அப் பொரு 
ளில் ஒரு நேர்கோட்டு இயக்கத்தையோ அல்லது சுழற்சி இயக் 
கத்தையோ விளைவிக்கிறது . ஆனால் , ஒன்றுக்கு மேற்பட்ட விசை 
கள் செயற்படும்போது அத்தகைய விளைவுகள் ஏற்பட்டபோதினும் 
அவ் விசைகளின் தொகுபயனும் அவற்றின் திருப்புதிறன்களின் சுழி 
யாகும்போது , அப்பொருளில் எவ்வித இயக்கமும் ஏற்படாது . 
அதாவது அப் பொருள் எனவே அவ்விசைகள் சமநிலையில் இருக் 
கும் . இந்த உண்மைகளின் அடிப்படையில் விசைகளின் சமநிலைக் 
கான நிபந்தனைகளை இப்போது காண்போம் . 

முதலாவதாக ஒரு பொருளின்மீது ஓர் ஒற்றைவிசை செயற் 
படும்போது அது சமநிலையில் இருக்க முடியாது . எனவே , பொருள் 
சமநிலையில் இருப்பதற்கு இரண்டு விசைகள் தேவை , 


இருவிசைகளின் சமநிலை 


சமமான 


எண்மதிப்பைப் பெற்றிருக்க 


1. இருவிசைகளும் 
வேண்டும் . 


ஒரு நேர்கோட்டில் எதிர்த்திசைகளில் 


2. இருவிசைகளும் 
செயற்பட வேண்டும் . 


மூன்று விசைகளின் சமநிலை 

1. அம் மூன்று விசைகளின் வெக்டர்கள் ஒரு முக்கோணத்தின் 
பக்கங்களால் வரிசைச் சுற்றுமுறையில் குறிக்கப்படக் கூடியவை 
யாயிருக்க வேண்டும் . 

2. ஒவ்வொரு விசையும் மற்ற இருவிசைகளுக்கு இடையேயுள்ள 
கோணத்தின் சைனுக்கு நேர்விகிதத்திலிருக்க வேண்டும் . 

3. அம் மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் அமையவேண்டும் . 

இந்த மூன்று நிபந்தனை களுள் முதல் இரண்டை நாம் முதலி 
லேயே அறிந்திருக்கிறோம் . மூன்றாவது நிபந்தனையைப் பற்றி 
இங்குக் காண்போம் . 


தெரிவு : ஒரு திண்பொருளின்மீது செயற்படும் மூன்று விசைகள் 
சமநிலையில் இருக்குமாயின் . அவை : ( a ) ஒரே தளத்தில் அமைய 
வேண்டும் . ( b ) இணையாக இருக்கவேண்டும் அல்லது ஒரு புள்ளியில் 
சந்திக்க வேண்டும் . 


விசை 


45 


a . 


ஒரு திண் பொருளின்மீது செயற்பட்டு சமநிலையிலிருக்கும் 
P , Q , R என்ற மூன்று விசைகளை எடுத்துக் கொள்வோம் ( படம் 
12-37 ) . 

P , Q ஆகிய விசைக்கோடுகளை A , B புள்ளிகளில் சந்திக்கும் 
AB என்ற நேர்கோட்டைக் கருதுவோம் . 

விசைகள் சமநிலையில் இருப்பதால் ( i ) அவற்றின் தொகுபயன் 
சுழியாகும் . ( ii ) அத் தொகுபயனின் AB- ஐப் பற்றிய திருப்புதிற 
னும் சுழியாகும் . இப்பொழுது P , Q ஆகிய விசைகள் AB கோட்டில் 
உள்ள புள்ளிகள் வழியே AB- ஐப் பற்றிய அவற்றின் திருப்பு திறன் 
கள் தனித்தனியே சுழியாகும் . எனவே AB யைப் பற்றிய R- ன் திருப் 


D 


4 பவு 


C 


X 


E 


/ e 


3 வு 


நபவு 


* R 


A 


B 


2 பவு 


> 


படம் 12-37 


புதிறனும் சுழியாகவேண்டும் . ஆகையால் AB.R விசைக்கோட்டை 
யும் சந்திக்கவேண்டும் . இம் மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் 
அமைந்தால் தான் இது முடியுமாதலால் , அவை ஒரே தளத்தில் 
அமையவேண்டும் . 

b . எல்லா விசைகளும் இணையாக இல்லாவிடில் , அவற்றுள் 
இரண்டு ஒரு புள்ளியில் சந்திக்கக்கூடும் . P , Q என்ற விசைகள் 
0 என்ற புள்ளியில் சந்திப்பதாகக் கொள்வோம் ( படம் 12 • 38 ) . 
P , Q ஆகியவற்றின் தொகுபயன் 0 என்ற புள்ளி வழியே செல்லும் . 
P , Q , R என்ற மூன்று 

விசைகளும் சமநிலையில் இருப்பதால் , P , Q 
ஆகியவற்றின் தொகுபயனும் R- ம் சமநிலையில் இருக்கவேண்டும் . 
எனவே , தொகுபயனும் R- ம் ஒரே நேர்கோட்டில் செயற்பட 


46 


எந்திரவியல் 


டும் ; அதாவது R- ம் 0 - வழியே செல்லும் . ஆகையால் மூன்று விசை 
களும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் . 


10 


-- 


AL 


-- 


8 


VP 


படம் 12.38 


P.Q என்ற இரு விசைகள் இணையாக இருப்பதாகக் கொள் 
வோம் . இவ் விரு விசைகளும் ஓர் இரட்டையை அமைக்க முடி 
யாது . அவ்வாறாயின் மூன்று விசைகளும் ஓர் இரட்டை , ஓர் ஒற்றை 
விசை ஆகியவற்றிற்குச் சமமாகும் ; எனவே , அவை சம நிலையில் 
இருக்கமுடியாது . P , Q ஆகியவற்றின் தொகுபயன் அவற்றிற்கு 
இணையான திசையிலேயே செயற்படும் . P.Q , R ஆகிய விசைகள் 
சமநிலையில் இருப்பதால் P.Q ன் தொகுபயனும் R- ம் ஒரேநேர் 
கோட்டில் செயற்படவேண்டும் . எனவே P , Q.R ஆகியவை இணை 
யாக அமையவேண்டும் . 

தெரிவு : ஒரு திண்பொருளிள்மீது செயற்பட்டு சமநிலையில் இல்லாம 
லிருக்கும் ஒருதள விசைகளின் தொகுதி ஒன்றை ஓர் ஒற்றைவிசை 
யாகவோ ஓர் இரட்டையாகவோ சுருக்கலாம் . 


ஒரு பொருளின்மீது செயற்படும் ஒருதள 

விசைகளுள் 
இரண்டை முதலில் கருதுவோம் . இவ் விசைகள் ஒரு புள்ளியில் 
சந்திக்குமாயின் , விசைகளின் இணைகர விதிப்படியோ , அல்லது 
அவை இணைவிசைகளாக அமையுமாயின் , இணைவிசைகளின் 
தொகுப்பு விதிப்படியோ , அவற்றின் தொகுபயனை ( R ) க் காணலாம் . 
( இணைவிசைகள் ஓர் இரட்டையை . அமைக்குமாயின் அவ்வாறில் 
லாத தக்க இரு விசைகளை எடுத்துக் கொள்ளவேண்டும் . ) அடுத்து , 
R ] , மூன்றாவது விசை ஒன்று ஆகியவற்றின் தொகுபயனைக் ( Rs ) 
காணலாம் . பின்னர் . இந்த R ,, நான்காவது விசை ஒன்று ஆகிய 


விசை 


47 


பல 


வற்றின் தொகுபயனைக் காணலாம் . இவ்வாறே . கிடைக்கும் ஒவ் 
வொரு தொகுபயனையும் மற்றொரு தக்க விசையுடன் சேர்த்து அவற் 
றின் தொகுபயனைக் காண்போமாயின் , இறுதியில் இருவிசைகளைப் 
பெறுவோம் . இவ் விரு விசைகளும் சமமான எதிர்போக்கு இணை 
விசைகளாக அமையுமாயின் , அவை ஓர் இரட்டையை அமைக்கும் . 
மாறாக வேறு எவ்வகையில் அமையினும் அவற்றின் தொகுபயனான 
ஒற்றைவிசையைப் பெறலாம் . எனவே , ஒரு திண்பொருளின்மீது 
செயற்பட்டு சமநிலையில் இல்லாதிருக்கும் ஒருதள விசைகளின் 
தொகுதி ஒன்றை ஓர் இரட்டையாகவோ , ஒற்றை விசையாகவோ 
மாற்றலாம் . 

விசைகளின் சமநிலைக்கான பொது நிபந்தனைகள் : ஒரு திண் 
பொருளின்மீது 

ஒருதள விசைகள் 

செயற்படும்போது 
அப்பொருளில் இடப்பெயர்ச்சி இயக்கமோ சுழற்சி இயக்கமோ 
ல்லாதிருக்குமாயின் அவ்விசைகள் சமநிலையில் இருக்கும் . 

ஒரு திண் பொருளின் மீது ஒரு தளத்தில் செயற்படும் பல விசை 
களின் தொகுபயன் ஓர் ஒற்றையாகவோ ஓர் இரட்டையாகவோ 
இருக்கும் என்று கண்டோம் . 

எனவே , அவ்விசைகள் சமநிலையில் இருக்க வேண்டுமாயின் 
அவற்றின் தொகுபயனான ஒற்றைவிசை சுழியாக வேண்டும் . இத 
னால் பொருளில் இடப்பெயர்ச்சி இயக்கம் ஏற்படாது . தொகுபயன் 
சுழியாக வேண்டுமாயின் ஒன்றுக்கொன்று நேர்குத்தான இரு 
திசைகளில் அவ்விசைகளின் ஆக்கக் கூறுகளின் குறியியல் கூட்டுத் 
தொகைகள் ஒவ்வொன்றும் சுழியாக வேண்டும் . 

மேலும் , அவ் விசைகள் சம நிலையிலிருக்க வேண்டுமாயின் அவற் 
றின் தொகுபயன் இரட்டையாக அமையக் கூடாது . அதாவது 
அவ் விசைகளின் தொகுபயனின் திருப்பு திறனும் சுழியாக வேண் 
டும் . இதனால் அப் பொருளில் சுழற்சி இயக்கம் ஏற்படாது . தொகு 
பயனின் திருப்புதிறன் சுழியாக வேண்டுமாயின் விசைகளின் தளத் 
தில் அமைந்த ஒரு புள்ளியைப்பற்றிய விசைகளின் திருப்பு 
திறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாக வேண்டும் . 

இப்பொழுது ஒரு திண்பொருளின் மீது செயற்படும் ஒருதள 
விசைகள் சம நிலையிலிருப்பதற்கான நிபந்தனைகளைப் பின் வருமாறு 
கூறலாம் : 

1. எந்த வொரு திசையிலும் விசைகளின் ஆக்கக்கூறுகளின் 
குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகவேண்டும் . 

2. அத் திசைக்கு நேர்குத்துத் திசையிலும் உள்ள ஆக்கக்கூறு 
களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகவேண்டும் . 


48 


எந்திரவியல் 


3. விசைகளின் தளத்திலமைந்த ஒரு புள்ளியைப்பற்றிய அவற் 
றின் திருப்புதிறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாக வேண்டும் . 

முதல் இரு நிபந்தனைகளின் பயனாக பொருளில் இடப்பெயர்ச்சி 
இயக்கம் இருக்காது . மூன்றாவது நிபந்தனையின் பயனாக பொருளில் 
சுழற்சி இயக்கம் இருக்காது . எனவே , மேற்கூறப்பட்ட மூன்று 
நிபந்தனைகளும் விசைகள் சமநிலையில் இருப்பதற்கு இன்றியமை 
யாத , போதுமான நிபந்தனைகளாகும் . 

மேற்கூறப்பட்ட நிபந்தனைகளையன்றி வேறொரு நிபந்தனை 
யையும் காணலாம் . 

தெரிவு : ஒரு திண்பொருளின் மீது ஒருதள விசைகள் பல 
செயற்படும்போது அத்தளத்திலுள்ள ஒரு கோட்டமையாத மூன்று 
புள்ளிகளைப் பற்றிய திருப்புதிறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை 
கள் ஒவ்வொன்றும் சுழியாகுமாயின் அவ் விசைகள் சமநிலையில் 
இருக்கும் . 

ஒரு பொருளின் மீது செயற்படும் விசைகளின் தொகுபயன் ஓர் 
ஒற்றை விசையாகவோ ஓர் இரட்டையாகவோ இருக்கும் என்று 
முன்னரே கண்டோம் . இங்கு விசைகளின் குறியியல் கூட்டுத் 
தொகை சுழியாதலால் அவற்றின் தொகுபயன் இரட்டையாக 
அமைய முடியாது . ஏனெனில் ஓர் இரட்டையின் திருப்புதிறன் ஒரு 
போதும் சுழியாகாது . எனவே அவ்விசைகளின் தொகுபயன் ஓர் 
ஒற்றை விசையாகவே அமையும் . அந்த ஒற்றைவிசையை F எனக் 
கொள்வோம் . 


A , B , C என்பவை விசைகளின் தளத்திலுள்ள ஒரு கோட்டமை 
யாத குறிப்பிட்ட மூன்று புள்ளிகள் எனக் கொள்வோம் . 

A- ஐப் பற்றிய விசைகளின் திருப்புதிறன்களின் குறியியல் கூட் 
டுத்தொகை சுழியாதலால் அவ் விசைகளின் தொகுபயனின் ( F ) 
அப் புள்ளியைப்பற்றிய திருப்புதிறன் சுழியாகும் . எனவே , F , A 
வழியே செயற்படவேண்டும் அல்லது சுழியாகவேண்டும் . 


இவ்வாறே விசைகளின் B- ஐப் பற்றிய திருப்பு திறன்களின் குறி 
யியல் கூட்டுத்தொகை சுழியாதலால் F- ன் B- ஐ பற்றிய திருப்பு . 
திறனும் சுழியாகும் . எனவே , F , B வழியாகச் செயற்பட வேண்டும் . 
அல்லது சுழியாகவேண்டும் . அதாவது F , AB வழியாகச் செயற் 
படவேண்டும் அல்லது சுழியாக வேண்டும் . 

இறுதியாக , விசைகளின் C- ஐப் பற்றிய திருப்பு திறன்களின் குறி 
யியல் கூட்டுத்தொகை சுழியாதலால் C ஐப் பற்றிய F- ன் திருப்புதிற 
னும் சுழியாகும் . எனவே , F , C வழியே செயற்படவேண்டும் . அல் 
லது சுழியாகவேண்டும் . ஆனால் A , B , C ஆகிய மூன்று புள்ளிகளும் 


49 


விசை 


ஒரு கோட்டமையாத புள்ளிகளாதலால் F , AB வழியாகவும் , C 
வழியாகவும் செயற்படமுடியாது . ஆகையால் F- சுழியாகத்தான் 
வேண்டும் . எனவே , விசைகள் சமநிலையில் இருக்கும் . 

சம நிலையிலுள்ள விசைகளைப்பற்றிய கணக்குகளைச் செய்யும் 
போதுப் பின்வரும் உண்மைகளைக் கருத்திற் கொள்வதன்மூலம் 
அவற்றை எளிதாக்கலாம் . 

1. ஒரு பொருளின் எடை அதன் புவியீர்ப்புமையம் வழியாகச் 
செங்குத்தாகக் கீழ்நோக்கிச் செயற்படும் , 

2. ஒரு வழவழப்பான தளத்தின்மீது பொருள் சாய்ந்திருந்தால் , 
தளம் அதற்கு நேர்குத்தான திசையில் ஓர் எதிர்விசையைச் செயற் 
படுத்தும் . 

3. ஒரு தண்டானது முளை அல்லது கத்தி முனைகள் மீது 
அமைந்திருக்கும் போது அவற்றின் எதிர் விசைகள் தண்டிற்கு 
நோகுத்துத்திசையில் செயற்படும் . 

பொருள் ஒரு க பிற்றினால் தொங்கவிடப்படுமாயின் , 
கயிறு மெல்லியதாகவும் நீட்சியடையாததாயும் இருந்தால் , அதன் 
இழு விசை எல்லாப் புள்ளியிலும் ஒரே அளவாய் இருக்கும் . 

5. ஒன்றுக்கொன்று நேர்குத்தாயமைந்த இரு வசதியான திசை 
களில் விசைகளின் ஆக்கக் கூறுகளின் குறியியல் கூட்டுத் தொகை 
கள் ஒவ்வொன்றும் சுழியாகும் . 


4. ஒரு 


R 


படம் 12.39 
6. விசைகளின் தளத்திலமைந்த ஒரு புள்ளியைப்பற்றிய அவற் 
றின் திருப்புதிறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் . 

4 


50 


எந்திரவியல் 


சமநிலையில் இருக்கும் விசைகளைப்பற்றிய கணக்குகளில் சில 
வற்றில் பயன்படக்கூடிய இரு கோண கணித வாய்பாடுகள் பின் 
வருமாறு : 

ABC என்ற முக்கோணத்தில் AB பக்கத்திலுள்ள D என்ற 
புள்ளி AB- ஐ X , Y என்ற விகிதத்திலும் CD , ABC கோணத்தை 
d , B என்ற இரு கோணங்களாகவும் பிரிப்பதாகக் கொள்வோம் . 


( படம் 12.39 ) CDB = 0 என்றால் 
( x + y ) cot 0 = ä сot - y cot B 

12-11 
( a + y ) cot e = ycot A - x cot B 
மாதிரிக்கணக்கு 1. A என்ற முனையில் கீல்மூலம் பொருத்தப் 
பட்ட AB என்ற இலேசான தண்டு ஒன்று அதனுடன் 30 கோணத் 
தை அமைக்குமாறு B முனையில் இணைக்கப்பட்ட 

B முனையில் இணைக்கப்பட்ட ஒரு கயிற்றின் 
உதவியால் கிடைமட்டத்தில் வைக்கப் பட்டுள்ளது . B முனையில் 
2 பவு . நிறை ஒன்று தொங்கவிடப்படின் , கயிற்றின் இழுவிசையைக் 
கணக்கிடுக . 


படம் 12.40 ல் AB தண்டையும் , BC கயிற்றையும் குறிக்கின்றன . 


ABC = 30 ° . தண்டு இலேசானதாககையால் அதன் எடை புறக் 
கணிக்கத்தக்க அளவுக்குச் சிறியதாயிருக்கும் . 


Te 


9 


A 


3 


1 


படம் 12.40 


தண்டின்மீது செயற்படும் விசைகளாவன : 

விசைகளாவன : ( i ) கயிற்றின் 
இழுவிசை ( ii ) 2 பவு . எடை ( W ) ( iii ) கீலின் எதிர்விசை ( R ) . 

தண்டு சம நிலையிலிருப்பதாலும் கயிற்றின் இழுவிசையும் 2 பவு . 
எடையும் B- ல் சந்திப்பதாலும் கீலின் எதிர்விசை B- வழியே செல்ல 
வேண்டும் . 


விசை 


51 


எனவே , B- ல் செயற்படும் W.T , R ஆகிய விசைகளுக்கு லாமி 
யின் தேற்றத்தைப் பயன்படுத்துவோமாயின் 
W T 

R 
sin 150 sin 90 sin 120 

W 

2 
T 

= 4 பவு . எடை . 
sin 150 sin 30 
எனவே . கயிற்றின் இழுவிசை = 4 பவு . எடை . 

மாதிரிக் கணக்கு 2. AB என்ற சீரான தண்டு ஒன்றின் A 
முனை வழவழப்பான செங்குத்தான சுவர் ஒன்றைத் தொட்டுக் 
கொண்டிருக்கிறது . A- லிருந்து 1 AB தொலைவிலுள்ள 

C என்ற 
புள்ளியில் ஒரு கயிற்றின் ஒருமுனை கட்டப்பட்டு , மறுமுனை சுவரு 
டன் இணைக்கப்பட்டுள்ளது . தண்டு செங்குத்து நிலைக்கு d 
கோணத்தில் சமநிலையில் இருக்குமாயின் , கயிற்றின் நீளத்தைக் 
கணக்கிடுக . 

படம் 12.41 - ல் AB , தண்டையும் , G அதன் புவியீர்ப்பு மையத் 
தையும் , CD கயிற்றையும் , AD சுவரையும் குறிக் கின்றன . 
CAD = d . 

3073 
தண்டின் மீது செயற்படும் விசைகளாவன : 1. தண்டின் எடை 
( W ) ; இது செங்குத்தாகச் செயற்படும் . 2. சுவரின் 

எதிர் விசை 


T 


531 
NAGI . 2 ) 


30 


R 


da 


Go 


2 us 


படம் 12.41 


( R ); சுவர் வழவழப்பானதால் R கிடை மட்டத்தில் செயற்படும் . 
3. கயிற்றின் இழுவிசை ( T } 

தண்டு சமநிலையில் இருப்பதால் , கயிற்றின் இழுவிசையானது 
W , R இவை சந்திக்கும் 0 என்ற புள்ளிவழியே செல்லும் . எனவே , 
OCD கயிற்றின் திசையைக் குறிக்கும் . 


52 


எந்திரவியல் 


ACD , OCG என்ற முக்கோணங்களில் 

DAC = CGD 
DCA = GCO 

AC = CG = 1AB 
எனவே , அந்த முக்கோணங்கள் முழுதொத்த முக்கோணங்க 
ளாகும் . ஆகவே , DC = co 


ஆனால் , AOG என்ற முக்கோணம் செங்கோண முக்கோண 
மாதலால் , AC = CG = CO = 4AB 

எனவே கயிற்றின் நீளம் = DC = 1AB . 

மாதிரிக் கணக்கு 3. 13 அங் . நீளமும் 5 பவு . எடையும் கொண்ட 
சீரான தண்டு ஒன்று அதன் முனைகளில் கட்டப்பட்ட கயிறுகளால் 
ஒரு நிலையான புள்ளியிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது . கயிறு 
களின் நீளங்கள் 5 , 12 " என்றால் அவற்றின் இழுவிசைகளையும் 
கிடைத்தளத்துடன் தண்டு அமைக்கும் கோணத்தையும் கணக் 
கிடுக . 

12-42 - ல் AB தண்டையும் , G அதன் புவியீர்ப்பு 
மையத்தையும் A0 , OB கயிறுகளையும் குறிக்கின்றன . AOB என்ற 

13 " 
செங்கோண முக்கோணத்தில் AG = GB = OG 

2 


படம் 


P 


A 


R 


படம் 12-42 


AO 12 " . OB = 5 " BAH = 9 எனவும் AOG = ! எனவும் கொர் 
வோம் . 


விசை 


53 


AO , BO கயிறுகளின் இழுவிசைகள் முறையே , T1 , 1 , எனவும் 
தண்டின் எடையை W எனவும் கொள்வோமாயின் , தண்டு சம நிலை 
யிலிருப்பதால் , அவை மூன்றும் 0 என்ற புள்ளியில் சந்திக்கும் . 


அம் மூன்று விசைகளுக்கும் லாமியின் தேற்றத்தைப் பயன் 
படுத்துவோமாயின் , 

TT T 

W 
sin ( 90 d ) sio o 

sip 90 
TI 

T , 
அல்லது 

W 
cos a 

sin 


( 
1 
) 


( il ) 


மேலும் , OAG என்ற முக்கோணத்தில் 

12 13 

13 
sin (90+ 9 ) = 2 sin a 2 sin A 
13 

13 
2 sindal 

2 sin A 
.. 

d = A. 

5 
.. sind = sin A = 13 

: cos d = cos A ; 
13 


13 


12 
13 


சமன் ( i ) லிருந்து 


* 


* 


= 


-- 


12 

60 
T , W cosd = 5x 

பவு . எடை . 
13 13 

5 25 
T , Wsind = 5x 

பவு . எடை . 
13 

13 
மேலும் , சமன் ( ii ) லிருந்து 
12 

13 
cos 9 2 sin A 
2x12 sin A 

A 
cos 9 

13 
28 12 : 5 120 

13x13 169 
9 = 45 ° 15 

60 
எனவே , கயிறுகளின் இழுவிசைகள் = பவு . எடை : 

13 
25 

பவு எடை 


13 


தண்டு கிடைமட்டத்துடன் அமைக்கும் கோணம் = 45 ° 151 


54 


எந்திரவியல் 


3 
CC 


மாதிரிக் கணக்கு 4. 2a அலகு பக்கத்தையுடைய சீரான சதுர 
மான தகடு ஒன்று கிடைமட்டத்திலுள்ள இரு வழவழப்பான 
முகைளின்மீது ஒரு பக்கம் கிடைத்தளத்துடன் 8 கோணத்தை 
அமைக்குமாறு செங்குத்தாக சமநிலையிலிருக்கிறது . முளைகளுக்கு 
இடையே உள்ள தொலைவு C எனில் , sin 20 

C 
நிறுவுக . 

படம் 12.43 - ல் ABCD தகட்டையும் G , அதன் புவியீர்ப்பு 
மையத்தையும் P , Q முளைகளையும் குறிக்கின்றன . AD என்ற 


என 


5 " 


to 


la 


3 


2 


வா 


VAT 


9oBTG 


-- 


-- 


-- 


-- 


A 


S 


N : 50 % . 


படம் 12,43 


பக்கம் கிடைத்தளத்துடன் அமைக்கும் கோணம் 8 எனக் கொள் 
வோம் . APQ = 0 ஆகும் . 

AÑO 
P , Q முளைகள் தகட்டின் மீது செயற்படுத்தும் எதிர் விசைகள் 
RI , R , எனக் கொள்வோம் . முளைகள் வழவழப்பானவையாதலால் , 
Ry , R2 முறையே AD , AB பக்கங்களுக்கு நோகுத்துத் திசைகளில் 
அமையும் . 

தகடு சமநிலையிலிருப்பதால் , R ,, Re தகட்டின் புவியீர்ப்பு மையத் 
தில் செங்குத்தாகச் செயற்படும் அதன் எடை ( W ) ஆகியவை ஒரு 
புள்ளியில் சந்திக்கவேண்டும் . அவை 0 என்ற புள்ளியில் சந்திப்ப 
தாகக் கொள்வோம் . படத்தில் GO , PQ ஆகியவை ஒன்றுக் 
கொன்று நேர்குத்தானவை . மேலும் , PO = AQ = Ccos 9. QO = 
AP = C sin 6. இனி , AB , AC ஆகிய பக்கங்களை ஆயங்களாகக் 
கொள்வோமாயின் , 


விசை 


55 


= 


GO- வின் வாட்டம் PO வின் வாட்டம் -1 
GO- வின் வாட்டம் : 

G- ன் ஆயத் தொலைவுகள் ( a.a ) 
0 - ன் ஆயத் தொலைவுகள் ( C cos 0 , C sin G ) 

C cose - a 
GO- ன் வாட்டம் = 
C sine - a 

SCO A 
PQ- ன் வாட்டம் tan ( 90 + 8 ) 

coto 

sin 8 
.. C cos e - a 

cos A 
X 

- 1 
C sin e - a 

sin o 
se - a cos 

Csin 20- a sin e . 
அல்லது C ( cose - sine) 

= a ( cos 8- sin o ) 
அல்லது ) G + ) 

C ( cos 6 + sin e ) ( cos 6 + sin e ) = a ( cos G - sin e ) 
( c 

0 


Ccos se 


se 


] 


sing 


எனவே , cos e - sin e = 0 
அல்லது 

COS 
. 

0 = 45 ° 
அல்லது C ( cos 8+ sin e 

0 
அதாவது C ( cos e + sin 6 ) 
இருமடிகாணின் c * ( 1 + 2 sin a cos C ) = a 
C * ( I + sin 2 6 ) 

a2 

a ? - CS 
sin 20 

C * 


ச 


மாதிரிக் கணக்கு 5. 40 பவு . நிறையுள்ள ஓர் ஏணி கிடைத் 
தளத்துடன் 60 ° கோணத்தை அடைக்குமாறு ஒரு வழவழப்பான 
தரையிலிருந்து , ஒரு வழவழப்பான சுவரின் மீது சாய்த்துவைக்கப் 
பட்டுள்ளது . 

ஏணியின் கீழ்முனை சுவரும் தரையும் சேருமிடத் 
துடன் ஒரு கயிற்றால் இணைக்கப்பட்டுள்ளது . கயிற்றின் 
இழுவிசை, சுவர் , தரை ஆகியவற்றின் எதிர் விசைகள் ஆகியவற் 
றைக் கணக்கிடுக . மேலும் -80 பவு . நிறையுள்ள ஒரு சிறுவன் ஏணி 
மீது அதன் முக்கால் நீளத்தில் இருக்கும்போது கயிற்றின் 
இழுவிசையைக் கணக்கிடுக . 

படம் 12-44 - ல் AB , ஏணியையும் , G அதன் புவியீர்ப்பு மையத் 
தையும் , OB சுவரையும் AO தரையையும் கயிற்றையும் குறிக்கின் 
றன . ஏணியின் எடையை W எனவும் , B , A ஆகிய புள்ளிகளில் 
எதிர்விசைகள் R , S எனவும் , கயிற்றின் இழுவிசை T எனவும் ஏணி 
யின் நீளம் 21 எனவும் கொள்வோம் . 


55 


எந்திரவியல் 


ஏணி சமநிலையிருப்பதால் , 

R = T 

S = W = 40 பவு . எடை . 
A- ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 

Wx 7 cos 60 = Rx21 sin 60 


அதாவது 40x } 


Rx2 / 3 


2 ) 


R = T = 


20 
VJ 


பவு . எடை . 


G G 


* 


. 


படம் 12-44 


ஏணியின்மீது அதன் முக்கால் நீளத்தில் ( C என்ற புள்ளியில் ) 
80 பவு . நிறை எடையுள்ள சிறுவன் இருக்கும்போது , A- ஐப்பற்றிய 
திருப்பு திறன்களைக் காணின் , 


40 +1 cos60 + 80 % > 1 cos60 


= RX21 sin 60 


விசை 


57 


40 x 


+ 


1 240 1 

V3T 
அதாவது 

X 

RX 2 . 
2 2 

2 
அல்லது 20 + 60 

= Rx / 35 

80 
R - T 

பவு . எடை . 
... 

V3 

202 
எனவே . ( i ) கயிற்றின் இழுவிசை பவு . எடை ; சுவற்ரி எதிர் 

13 
20 
விசை 

3 

பவு . எடை ; தரையின் எதிர்விசை = 40 பவு . எடை . 
( ii ) ஏணியின்மீது சிறுவன் இருக்கும்போது கயிற்றின் இழு 

80 
விசை 

3 

பவு . எடை . 


மாதிரிக் கணக்கு 6. 21 அலகு நீளமுள்ள ஒரு சீரான தண்டு 1 
என்ற ஆரத்தையுடைய வழவழப்பான கோளம் ஒன்றின்மீது சம 
நிலையில் உள்ளது . அதன் கீழ்முனை கோளத்தைத் தொட்டுக் 
கொண்டிருக்கும் ஒரு வழவழப்பான சுவரை எதிர்த்து நிற்கிறது . 
தண்டு கிடைமட்டத்துடன் அமைக்கும் கோணம் 0 என்றால் , 1 = 1 
cos e ( 1 + sin 6 ) என நிறுவுக . 

படம் 12.45 - ல் AB தண்டை 
யும் 0 , கோள மையத்தையும் , 

SR 
DY சுவரையும் குறிக்கின்றன . 


C 


S 


AG = GB = 1 , EC = a GAO = 9 . 

தண்டின்மீது செயற்படும் 
விசைகளாவன : 

1. G வழியே செயற்படும் 
அதன் எடை ( W ) ; 2. A- ல்சுவ 
ரின் எதிர்விசை ( R ) ; 

( R ) ; 3. D- ல் 
கோளத்தின் எதிர்விசை ( S ) . 

தண்டு சமநிலையிலிருப்பதால் , 
இம் மூன்று விசைகளும் ஒரு புள்ளி 
யில் சந்திக்க வேண்டும் . 

அப் 
புள்ளி 0 எனக் கொள்வோம் . 


M 


60 


AL 


படம் 12-45 


AOG என்ற செங்கோண முக்கோணத்தில் 

AO = AG cos 8 

= 1cose 


எந்திரவியல் 


58 


AECD என்ற வட்ட நாற்கரத்தில் 


ECD DAY = { 90-9 ) 

8 
DĈA 

45 
DCA = ACE 

2 
மேலும் , AOC என்ற முக்கோணத்தில் 


Ac = DAC - 9 

= ( 45 + 9 -8 ) - ( 45 - * ) 


oâa 


OCA 


DCA = 45 


8 
2 


- 


oĈA 


இனி 


OCA = 0 CA 
o 
OC 

= OA = 1 cos G 

EC = EF + FC 

AO + OC sin a 
= 1 cos e + 1 cos e sin 9 

I cos 0 ( 1 + sin e ) 


மாதிரிக் கணக்கு 7. 100 பவு . எடையுள்ள ஒரு தண்டு ஒரு 
முனையிலுள்ள வழவழப்பான கீலைப்பற்றி செங்குத்தான தளத்தில் சுழ 
லக் கூடியதாயுள்ளது . மறுமுனையில் தண்டின் எடையில் பாதி 
எடையுள்ள ஒரு பொருள் தொங்கவிடப்பட்டுள்ளது . அந்த முனை 
யில் 3 அடி நீளமுள்ள ஒரு கயிறு கட்டப்பட்டு கயிற்றின் மறுமுனை 
கீலுக்கு மேல் செங்குத்தாக 1 அடி உயரத்தில் இணைக்கப்பட் 
டுள்ளது . கயிறு செங்குத்து நிலைக்கு 60 ° கோணத்தில் சாய்ந்துள் 
ளது என்றால் கயிற்றின் இழுவிசையையும் கீலின் எதிர்விசையையும் 
கணக்கிடுக . 


படம் 12-46 - ல் AB , தண்டையும் G . அதன் புவியீர்ப்பு மையத் 
தையும் DB கயிற்றையும் குறிக்கின்றன . AD = 1 . DB = 3 . 


ADO - 


A DO = 60 ° தண்டின் நீளம் 1 எனக் கொள்வோம் . தண்டின் 
மீது G- ல் செயற்படும் 100 பவு . எடை ( தண்டின் எடை ) B- ல் 
செயற்படும் 50 பவு . எடை ஆகியவற்றின் தொகுபயன் ( R ) C என்ற 
புள்ளியில் செயற்படுவதாகக் கொள்வோம் . 


59 


விசை 


-A- ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 


100 x 


+ 50x1 


150X AC 


2 


R 


90-9 


E 


F 


CC 


படம் 12-46 


AC = 


100 
150 


I = . 


தண்டு சமநிலையிலிருப்பதால் தொகுபயன் ( R ) , கயிற்றின் இழு 
விசை , கீலின் எதிர்விசை ( S ) ஆகிய ஒரு புள்ளியில் ( 0 ) சந்திக்க 
வேண்டும் . மேலும் அவற்றை அவற்றின் திசைகளுக்கு இணை 
யான பக்கங்களையுடைய முக்கோணத்தின் பக்கங்களால் வரிசைச் 
சுற்றுமுறையில் குறிக்க முடியும் . அந்த முக்கோணம் DAO 
ஆகும் ( படம் 12.46 ) . 
முக்கோணம் ABD- ல் AD , CO ஆகியவை இணையான கோடு 
2 2 

2 
1 AB . எனவே DO 

DB = 
3 

3 
2 : 

x 3 = 2 அடி . 
3 


கள் . மேலும் , AC = 3 


AOD என்ற முக்கோணத்தில் , 


AO * 


= AD + DO - 2 AD . Do cos ADO . 


60 


எந்திரவியல் 


12 +2 -2x , - 


= 3 


1] 


= 1 + 2 .- 23 

2 
A0 = 13 . 
கயிற்றின் இழுவிசையை T எனவும் கீலின் எதிர்விசையை S 
எனவும் கொள்வோமாயின் விசைகளின் முக்கோண விதிப்படி 

150 T S 

1 2 3 
T 

2x 150 = 300 பவு . எடை . 
S 

15003 பவு . எடை . 
எனவே கயிற்றின் இழுவிசை = 300 பவு . எடை . 
கீலின் எதிர்விசை 

= 150V3 பவு . எடை . 
மாதிரிக் கணக்கு 8. ஒரு கூம்பின் உயரம் 2 அடி ; அடித் தளத் 
தின் ஆரம் 1 அடி . கூம்பின் உச்சியிலும் அடித்தளத்தின் விளிம் 
பில் ஒரு புள்ளியிலும் ஒரு கயிறு கட்டப்பட்டு ஒரு வழவழப்பான 
முனையின் மீது போடப்பட்டுள்ளது . கூம்பு அதன் அச்சு கிடை 
மட்டத்திலிருக்குமாறு சமநிலையிலிருக்குமாயின் கயிற்றின் நீளம் 
2V2 அடி என நிறுவுக . 


படம் 12-47 - ல் VC கூம்பின் அச்சையும் 


C கூம்பின் அடித் 


60 


T 


Y150 %% 


A 


* S 


GG 


ta 


B 


5ual 


looup 

4 


R : 15aU2 ] 


படம் 12-47 


தளத்தின் மையத்தையும் 
மையத்தையும் G , புவியீர்ப்பு 

G , புவியீர்ப்பு மையத்தையும் 0 , 


விசை 


61 


, h , Gc = " h , AC = 4. கயிற்றின் 


வழ வழப்பான முனையையும் AOV கயிற்றையும் குறிக்கின்றன . கூம் 
பின் உயரம் h எனவும் அடித் தளத்தின் ஆரம் ( எனவும் கொள்வோ 

3 
மாயின் படத்தில் VG = 

4 
நீளம் 1 எனக் கொள்வோம் . கயிறு வழ வழப்பான முளையின் மீது 
செல்வதால் அதன் இழுவிசை ஒரே அளவாய் இருக்கும் . அதன் 
இழுவிசை T எனில் , கூம்பு சமநிலையில் இருப்பதால் AO . VO 
ஆகியவற்றின் வழியே செயற்படும் T , T என்ற இழுவிசைகளின் 
தொகுபயன் கூம்பின் புவியீர்ப்பு மையம் வழியாகச் செல்லும் செங் 
குத்துக் கோட்டின் வழியே அதாவது OG வழியே செயற்பட 
வேண்டும் . இழுவிசைகள் இரண்டும் சமமானதால் அவற்றின் 
தொகுபயன் AOV கோணத்தை இரு சமமாகப் பிரிக்கும் . 

எனவே 


AOG 


VOG = 0 


எனக் கொள்வோம் , 


கூம்பின் அரை 


உச்சிக் கோணம் d எனில் படத்தில் OMA = { 90 - J ) 
இனி , AB , OG ஆகிய கோடுகள் இணைக்கோடுகளாதலால் , 

VM VG 3 

MA VG 1 
மேலும் , VOA என்ற முக்கோணத்தில் OM , VOA என்ற 
கோணத்தின் இருசமவெட்டியாதலால் , 


OV 
OA 


VM 
MA 


3 
1 


OV 


21 ; OA = 41 


மேலும் VOA என்ற முக்கோணத்தில் சமன் 14-1 - ன் படி 

( VM + MA ) cot ( 90 - d ) VM cot C - MA cot e 
ஆனால் VM : MA = 3 : 1 ஆதலால் , 

= 3 cot G - 1 cot e = 2 cot e 

= 2 tan d 
ஆனால் , AVC என்ற செங்கோண முக்கோணத்திலிருந்து , 


4 tan ! 

cot 


a 


tana 


111 


coto 


h 
2a 
h 

h 
Y ( h + 4a " ) 


sin e 


= 


52 


எந்திரவியல் 


மேலும் A VGO . ல் . 

VG 
sine 

VO 
31/4 
31/4 

11 
.. h 

h 
1 V ( h " + 4a ) 
அல்லது ப 

( h2 + 4a " ) 
இங்கு h 

2 அடி ; a = 1 அடி 
1 

V ( 2 + 4 ) V8 
7 


2V2 அடி , 


பயிற்சி XII 


1. புறக்கணிக்கத்தக்க எடைகளைக் கொண்ட மூன்று கபிறு 
களைக் கொண்டு A- ல் செங்கோணத்தைக் கொண்ட ABC என்ற 
இரு சமபக்க முக்கோணம் ஒன்று அமைக்கப்பட்டு A- லிருந்து ஓர் 
எடை W தொங்க விடப்பட்டுள்ளது . BC- ஐ கிடைமட்டத்திலி 
ருக்கு மாறு வைத்து அதனுடன் 150 கோணத்தை அமைக்கும் 
இரு கயிறுகளால் முக்கோணத்தையும் எடையையும் தொங்கவிட் 
டால் BC- ல் இழுவிசையைக் கணக்கிடுக . 


To ( V3 - 1 ) 


2 , P , Q , R என்ற மதிப்புகளை உடைய விசைகள் ABC 
என்ற முக்கோணத்தின் முறையே BC , CA , AB என்ற பக்கங் 
களின் திசையிலும் அவற்றிற்கு இணையாகவும் செயற்படுமாயின் 
அவற்றின் தொகுபயன் 

[ P ° + Q + R - 2QR cos A - 2PR cos B - 2 PQ cos C ) } 
எனக் காட்டுக . 


3. 2. V3.5,3, 2 பவு எடையுள்ள விசைகள் 

அறு 
கோணத்தின் ஒரு மூலையிலிருந்து மற்ற மூலைகளை நோக்கி முறையே 
செயற்படுகின்றன . அவற்றின் தொகுபயனைக் கணக்கிடுக . 

[ 10 பவு . எடை ] 


விசை 


63 


4. ( A + B ) , ( A - B ) என்ற இருவிசைகளின் தொகுபயன் 
( + B ) என்றால் அவற்றிற்கிடையேயுள்ள கோணத்தைக் கணக் 


கிடுக . 


(cas ( HALE )) 


5. ஒரு 


விசையின் இரு ஆக்கக்கூறுகளுள் ஒன்று அவ் 
விசைக்கு நோகுத்துத் திசையில் அமைந்து அவ் விசையின் எண் 
மதிப்பையே பெற்றிருக்குமாயின் மற்ற ஆக்கக்கூறின் எண்மதிப் 
பையும் திசையையும் மதிப்பிடுக . ( மற்ற ஆக்கக் கூறுடன் 135 - ல் 
F V2 ) 

6. ABCD என்பது ஒரு இணைகரம் . P என்ற ஒரு துகள் PA , 
PC- க்கு நேர் விகிதத்திலிருக்கும் இருவிசைகளால் முறையே A , C , 
ஆகியவற்றை நோக்கி இழுக்கப்படுகிறது ; PB , PD- க்கு நேர் விகிதத் 
திலிருக்கும் விசைகளால் முறையே B , D- ஐ நோக்கி தள்ளப் படு 
கிறது . P எங்கிருந்தாலும் சமநிலையில் இருக்கும் என நிறுவுக . 

7. 100 கிராம் எடையையுடைய ஒரு மீட்டர் கோல் 50 , 
20 , 75 செ.மீ - களில் முறையே 50 , 60 , 75 கிராம்கள் எடைகளைத் 
தாங்குகிறது . அது எந்தப் புள்ளியில் சமநிலையில் இருக்கும் எனக் 
கணக்கிடுக . 

[ 43.2 செ.மீ ) 
8. ஒரு மனிதனும் ஒரு சிறுவனும் 6 அடி நீளமும் 20 பவு . 
எடையும் கொண்ட ஒரு கம்பத்தின் உதவியால் 120 பவு . எடை 
யுள்ள பளுவைத் தூக்கு கின்றனர் . சிறுவன் மொத்த எடையில் 
மூன்றிலொரு பங்கைத் தாங்க வேண்டுமாயின் பளுவைக் கம்பத்தில் 
எந்த இடத்தில் தொங்க விடவேண்டும் ? ( சிறுவனிட மிருந்து 
4 அடி தொலைவில் ] 

9 . மையத்திலிருந்து 6 செ.மீ தொலைவில் தொங்க விடப்பட்டடி 
ருக்கும் ஒரு மீட்டர் கோலின் ஒரு முனையிலிருந்து 15 கிராம் நிறை 
யுள்ள ஒரு பொருளைத் தொங்கவிட்டால் கோல் கிடைமட்டத்தில் 
இருக்கிறது . கோலின் எடை என்ன ? 

[ 110 கி . ) 
10. 5 அடி நீளமும் 40 பவு . எடையுமுள்ள ஒரு சீரான தண்டு 
A , B என்ற இரு கத்திமுனைகள் மீது வைக்கப்பட்டுள்ளது . A , 
தண்டின் ஒரு முனையிலும் , B , A- லிருந்து 3 அடி தொலைவிலும் 

3 
உள்ளன . A- லிருந்து 

2 

தொலைவில் 20 பவு . எடை ஒன்று தொங்க 
விடப்படுமாயின் கத்தி முனைகளில் செயற்படும் எதிர் விசைகளைக் 
கணக்கிடுக . 
2 

1 
A- ல் 16 

பவு , எடை B- ல் 43 
3 

3 பவு . எடை . 


) 


4 


எந்திரவியல் 


11. 20 அடி நீளமும் 200 பவு நிறையும் கொண்ட ஒரு குறுக 
லான , சீரான பலகை ஒன்று 10 அடி தொலைவிலுள்ள இரு தாங்கி 
களில் சரிசீரமைவாக வைக்கப்பட்டுள்ளது . பலகையின் மையத்தி 
லிருந்து ஒருமுனையை நோக்கிச் செல்லும் ஒரு மனிதன் முனையை 
அடையும்போது சம நிலை 

சற்றே கெடுவதைக் காண்கிறான் . 
அவனுடைய எடை என்ன ? 

[ 500 பவு ) 
12 . 100 செ . மீ நீளமும் 20 பவு எடையும் கொண்ட AB என்ற 
ஒரு சீரான தண்டு A- லிருந்து 75 செ.மீ தொலைவிலுள்ள ஒரு கத்தி 
முனைமீது வைக்கப்பட்டு A- லிருந்து 30 - செ.மீ தொலைவில் 46 பவு . 
எடை ஒன்று தொங்கவிடப் படுகிறது . தண்டு கிடைமட்டத்திருக்க 
B- லிருந்து 15 செ.மீ தொலைவில் தொங்கவிடப்பட வேண்டிய எடை 
என்ன ? 

[ 230 பவு ) 


ஒரு சுவரின் 


பலகை 


13. 15 அடி நீளமும் 196 பவு . எடை 

எடையும் கொண்ட ஒரு 
சீரான பலகை அதன் ஒரு முனையில் 28 பவு . எடையைத் தாங்கு 
கிறது . பலகை , 18 அங் . அகலமுள்ள 

குறுக்காக 
வைக்கப்படுமாயில் 

சாயாமல் மற்றமுனை சுவருக்கு 
வெளியே நீட்டிக்கொண்டிருக்கக் 

fra 12.01 

பெரும , சிறுமத் 
தொலைவுகளைக் கணக்கிடுக . [ 9 , 7.5 " ] 

14. 4 அடி நீளமுள்ள எடைமிக்க சீரான தண்டு ஒன்று ஒரு 
அடி இடைவெளியிலுள்ள இருமுளைகளின் மீது வைக்கப்பட்டுள்ளது 
ஒரு முனையில் தொங்கவிடப்பட்ட 4 பவு . எடை அல்லது மறு முனை 
யில் தொங்கவிடப்பட்ட 10 பவு . எடை தண்டினைச் சற்றே சாய்க் 
கிறது . தண்டின் எடையையும் அதன் மையத்திலிருந்து முளை 
களின் தொலைவுகளையும் கணக்கிடுக . 

22 1 
20 பவு . எடை 

3 


3 


எண் 


15. ABCD என்பது 20 அங் . பக்கமுடைய ஒரு சதுரம் . E என் 
பது 

AB- ன் மையப்புள்ளி . 7 , 8 , 12.5.9 , 6 பவு . எடையுள்ள 
விசைகள் முறையே AB , EC , BC , BD , CA , DE ஆகியவற்றின் 
வழியே . 

செயற்படுகின்றன . அவற்றின் தொகுபயனின் 
மதிப்பையும் நிலையையும் மதிப்பிடுக . 

16. 2 , 10 , 6 , 6 பவு . எடையுள்ள விசைகள் ABCD என்ற சது 
ரத்தின் முறையே AB , DC பக்கங்களின் வழியாகவும் AC , BD என்ற 
மூலைவிட்டங்கள் வழியாகவும் செயற்படுகின்றன . அவற்றின் தொகு 
பயனையும் அது AB- உடன் அமைக்கும் கோணத்தையும் கணக் 
கிடுக . 

( AB- உடன் 45 ° கோணத்தில்66பவு எடை ) 


விசை 


65 


17. 5 , 3 , 4 , 5 , 3 , 4 பவு . எடையுள்ள விசைகள் ஓர் ஒழுங் 
கான அறுகோணத்தின் பக்கங்கள் வழியே வரிசைச் சுற்றுமுறையில் 
செயற்படுகின்றன . அவற்றின் தொகுபயனையும் திசையையும் மதிப் 
பிடுக . 

[ 0 ] 
18. ஒரு வட்ட மேசையின் 9 பவு , எடையுள்ள பலகை அதன் 
மையத்திலிருந்து சம தொலைவுகளில் உள்ள மூன்று செங்குத்தான 
கால்களின்மீது நிற்கிறது . 12 பவு . எடை ஒன்று அதனைச் சாய்ப் 
பதற்குப் போதுமானதாக உள்ளது . மேசையின் ஒவ்வொரு காலின் 
எடையையும் கணக்கிடுக . 


A 


M 


44 


1 


ப 


G 


1 


o 
la 


CC 


B 


படம் 12-48 
19. ABCD என்பது ஒரு நாற்கரம் AB = 5 " ; BC = DC = 
DB = 4 " ; AD = 3 " . 18 , 8 , 8 , 6 பவு . எடையுள்ள 

விசைகள் 
முறையே AB , BC . CD , DA ஆகியவற்றின் வழியே செயற்படு 
மாயின் , அவற்றின் தொகுபயன் ஓர் இரட்டை என நிறுவுக . அதன் 
திருப்புதிறனையும் கணக்கிடுக . 

20. AB என்ற சீரான தண்டு 6 அடி நீளமும் 40 பவு . எடையும் 
கொண்டுள்ளது . தண்டின் A முனை ஒரு செங்குத்தான சுவருடன் 
கீல்மூலம் பொருத்தப்பட்டு CD என்ற கயிற்றின் உதவியால் கிடை 
மட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளது . D , A- க்கு நேர்மேலும் , 

5 
C , A- லிருந்து தொலைவிலும் , கயிறு தாங்கக்கூடிய பெரும இழு 
4 

2 
விசை 120 பவு . எடையாகவுமிருப்பின் AD- ன் நீளம் 1 அடியை 

3 
விடக் குறைவாக இருக்கக்கூடாது என நிறுவுக . 

5 


66 


எந்திரவியல் 


21. AB என்ற சீரான தண்டு ஒன்று A என்ற முனையிலுள்ள 
ஒரு கீலைப்பற்றிச் செங்குத்துத் தளத்தில் சுழலக் கூடியதாயுள்ளது . 
B- முனையில் ஒரு கயிறு கட்டப்பட்டு A- க்கு நேர்மேலே AB- க்குச் 
சமமான தொலைவில் C என்ற புள்ளியிலுள்ள ஒரு கப்பியின் வழியே 
எடுத்துச் செல்லப்படுகிறது . தண்டைக் கிடைமட்டத்திற்கு 60 
கோணத்தில் சமநிலையில் வைத்திருப்பதற்குத் தேவையான கயிற் 
றின் இழுவிசையைக் கணக்கிடுக . 

22. 4 பவு . நிறையுள்ள AB என்ற ஒரு தண்டு A முனையில் 
ஒரு கீல் மூலம் ஒரு சுவரில் இணைக்கப்பட்டு , 

அதனுடன் 30 ° 
கோணத்தை அமைக்கும் BC என்ற கயிற்றின் உதவியால் சமநிலை 
யில் வைக்கப்பட்டுள்ளது . தண்டு , சுவருக்கு 60 ° கோணத்தில் 
சாய்ந்தும் அதன் B- முனை A- க்குக் கீழும் இருக்குமாயின் , கீலில் 
எதிர்விசையையும் கயிற்றின் இழுவிசையையும் கணக்கிடுக . 

[23பவு . எடை 2 பவு . எடை . ) 


23. 1 அலகு நீளமுள்ள ஒரு சீரான தண்டு a என்ற ஆரத்தை 
யுடைய வழ வழப்பான நிலையான கோளம் ஒன்றின்மீது சமநிலையில் 
உள்ளது . அதன் கீழ்முனை கோளத்தைத் தொட்டுக் கொண்டிருக் 
( .ம் ஒரு வழவழப்பான சுவரை எதிர்த்து நிற்கிறது . தண்டு செங் 
குத்து நிலையுடன் அமைக்கும் கோணம் 6 என்றால் , 

8 

8 
a = 21 sin 

2 
எனக் காட்டுக . 


a பக் 


24. செவ்வக வடிவமுள்ள சீரான பலகை ஒன்று அதன் a , 6 
பக்கங்கள் கிடைமட்டத்தில் C தொலைவில் உள்ள இரு வழவழப் 
பான முளைகளின்மீது செங்குத்தாக சம நிலையில் உள்ளது . 
கம் செங்குத்து நிலையுடன் அமைக்கும் கோணம் G என்றால் , 

2C cos 2 0 = b cos e - a sing 
என நிறுவுக . 

25. 2 அங் . ஆரமும் சம எடையையும் கொண்ட இரு கோளங் 
கள் 6 அங் . ஆரமுடைய அரைக்கோள வடிவிலுள்ள வழவழப்பான 
கோப்பை ஒன்றினுள் வைக்கப்பட்டுள்ளன . ஒரு கோளத்திற்கும் 
கோப்பைக்கும் டையே செயற்படும் விசை . இரு கோளுங்களுக் 
கிடையே செயற்படும் விசையைப்போல் இரு மடங்கு என நிறுவுக . 

26. 21 அலகு நீளமும் W அலகு நிறையும் கொண்ட சீரான 
தண்டு ஒன்று வழவழப்பான சுவருக்கு இணையாகச் செல்லும் வழ 
வழப்பான தண்டவாளத்தின்மீது செங்குத்து நிலைக்கு 45 ° கோணத் 
தில் அச் சுவரை எதிர்த்து சமநிலையில் இருக்கிறது . சுவரிலிருந்து 


விசை 


67 


தொலைவையும் 


தண்டவாளத்தின் 
கிடுக . 


எதிர்விசைகளையும் 

கணக் 


(HIV / w , w </2 ) 


27 . a அலகு ஆரத்தையும் W அலகு நிறையையும் கொண்ட 
ஒரு கோளம் வழவழப்பான சாய்தளத்தில் ஒரு புள்ளியிலும் கோளத் 
தின் மேற்பரப்பில் ஒரு புள்ளியிலும் இணைக்கப்பட்ட 7 அலகு நீள 
முள்ள ஒரு கயிற்றின் உதவியால் , அத் தளத்தின்மீது சமநிலையில் 
வைக்கப்பட்டுள்ளது . சாய்தளம் கிடைத்தளத்திற்கு 9 கோணத் 
தில் சாய்ந்திருந்தால் கயிற்றின் இழுவிசை, 

W ( a + 1 ) sind 

V ( + 2al ) 
என நிறுவுக . 

28. h உயரமும் 2a உச்சிக்கோணமும் கொண்ட ஒரு வட்ட 
வடிவ ஒழுங்கான கூம்பு அதன் உச்சி ஒரு வழவழப்பான சுவ 
ரைத் தொட்டுக் கொண்டிருக்குமாறும் அதன் சாய்ந்த பக்கம் சுவ 
ருக்கு இணையாக C தொலைவிலுள்ள ஒரு வழவழப்பான தண்ட 
வாளத்தின்மீது அமையுமாறும் வைக்கப்பட்டுள்ளது . சம நிலையில் 

அச்சு கிடைத்தளத்துடன் 9 என்ற கோணத்தை 
அமைக்குமாயின் , 

3h = 4c sec " ( e- a ) sec 9 
என நிறுவுக . 


கூம்பின் 


29 . 


12 அடி நீளமும் 80 பவு . நிறையும் கொண்ட AB என்ற 
சீரான தண்டு கிடைத்தளத்திற்கு 60 ° கோணத்தில் அதன் A முனை 
ஒரு வழவழப்பான சுவரின் மீதும் B முனை ஒரு வழவழப்பான தரை 
யின் மீதும் இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது . தண்டு நழுவாமல் 
லிருக்க அதில் B- லிருந்து 3 அடி தொலைவில் ஒரு கயிறு கட்டப்பட்டு 
கயிற்றின் மறுமுனை சுவரின் அடியுடன் இணைக்கப்பட்டுள்ளது . 
கயிற்றின் இழுவிசையைக் கணக்கிடுக . 

[ 40 பவு . எடை ] 


30. 10 அடி நீளமும் 30 பவு . நிறையும் கொண்ட AB என்ற 
ஓர் ஏணி அதன் A முனை வழவழப்பான சுவர் ஒன்றின்மீது இருக்கு 
மாறு B முனையில் கட்டப்பட்ட கிடைமட்ட கயிறு ஒன்றின் உதவி 
யால் சம நிலையில் வைக்கப்பட்டுள்ளது . ஏணி , கிடைத்தளத்திற்கு 
60 ° கோணத்தில் சாய்ந்தும் அதன் புவியீர்ப்புமையம் B- லிருந்து 
4 அடி தொலைவிலும் இருக்குமாயின் , கயிற்றின் இழுவிசையைக் 
கணக்கிடுக . மேலும் , கயிற்றின் உதவியின்றி ஏணியை அந்நிலை 


68 


எந்திரவியல் 


யில் வைத்திருப்பதற்கு A- ல் செயற்படுத்தவேண்டிய சிறும விசை 
யின் எண்மதிப்பையும் திசையையும் கணக்கிடுக . 

14 
8 

V 3 பவு , எடை , செங்குத்தாக 14 அடி மேலே 


) 


31. 21 நீளமும் W எடையும் கொண்ட சீரான தண்டு ஒன்று 
அதன் A முனையிலுள்ள ஒரு கீல்மூலம் 

இணைக்கப்பட்டுள்ளது . 
A வழியே செல்லும் கிடைமட்டத்திலுள்ள C என்ற புள்ளியுடன் 

W 
1 நீளமுள்ள ஒரு கயிற்றின் உதவியால் ணைக்கப்பட்ட 

2 ) 
எடையுள்ள ஒரு வளையம் தண்டின் மீது நழுவுகிறது . வளையம் சம 
நிலையிலிருக்கும் இடத்தையும் , கயிற்றின் இழுவிசையையும் , கீல் , 
வளையம் ஆகியவற்றின் எதிர்விசைகளையும் கணக்கிடுக . 

1 1 

1 
W 

1 ) 
2 2 

2 


) 


எடை 


32 . 12 பவு . எடையுள்ள AB என்ற சீரான தண்டு ஒன்று 
அதன் A முனை கீல் மூலம் பொருத்தப்பட்டு B முனையில் இணைக்கப் 
பட்ட ஒரு கயிற்றின்மூலம் சமநிலையில் வைக்கப்பட்டுள்ளது . கயிற் 
றின் மறுமுனை B முனையைவிட அதிக உயரத்தில் A- க்கு நேர்மேல் 
உள்ள C என்ற புள்ளியில் இணைக்கப்பட்டுள்ளது . 

B- ல் 2 அந்தர் 
ஒன்று தொங்கவிடப் பட்டுள்ளது . செங்குத்து நிலைக்கு 
தண்டு 30 ° கோணத்திலும் கயிறு 45 ° கோணத்திலும் சாய்ந்திருக்க 
தால் , கயிற்றின் இழுவிசையையும் கீலின் எதிர்விசையின் எண்மதிப் 
பையும் திசையையும் கணக்கிடுக . [ 1191 பவு . எடை 173.4 பவு 
எடை ) . 

33. W என்ற எடையைக் கொண்ட AB என்ற சீரான தண்டு 
ஒன்று ஒன்றுக்கொன்று நேர்குத்தாக அமைந்த CA , CB என்ற சாய் 
தளங்களின் மீது வைக்கப்பட்டுள்ளது ACB தளம் செங்குத்தாகவும் 
CB கிடைமட்டத்திற்கு 30 ° கோணத்தில் சாய்ந்தும் இருக்கு மாயின் , 
தண்டைக் கிடைமட்டத்தில் சமநிலையில் வைப்பதற்கு B- ல் இணைக்க 
வேண்டிய எடையின் மதிப்பு என்ன . 

[ W ] 
34. W அலகு எடையையுடைய ஒரு சீரான தண்டு அதன் 
முனைகளில் இணைக்கப்பட்டு , வழவழப்பான ஒரு முளையின்மீது 
செல்லும் 21 அலகு நீளமுடைய ஒரு கயிற்றின் உதவியால் சம நிலை 
யில் வைக்கப்பட்டுள்ளது . இப்பொழுது தண்டின் ஒருமுனையில் 

1W 
W என்ற ஓர் எடை இணைக்கப்படுமாயின் 

நீளக் கயிறு 

I W + , W 
முளையின் மீது நழுவிச் செல்லும் எனக்காட்டுக . 


13. புவி ஈர்ப்பு மையம் 

( Centre of gravity ) 


ஒவ்வொரு பொருளும் எண்ணிலடங்காத் துகள்களால் ஆக்கப் 
பட்டிருக்கிறது என்று கொள்ளலாம் . ஒவ்வொரு துகளும் புவியின் 
மையத்தை நோக்கி அத்துகளின் எடையாகிய விசையுடன் ஈர்க்கப் 
படுகிறது . அதாவது , அத் துகள்களின் எடைகள் செங்குத்தாகக் கீழ் 
நோக்கி ஒருபோக்கு இணை விசைகளாகச் செயற்படுகின்றன . அத் 
தகைய இணைவிசைகளின் தொகுபயனான பொருளின் எடை பொரு 


ய 


ய 


4 


3 


ய + ய + ய் + . 


படம் 


13-1 


ளின் எல்லா நிலைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட புள்ளிவழியாகச் செல்லும் . 
அக் குறிபிட்ட புள்ளி புவியீர்ப்புமையம் ( Centre of gravity ) அல் 
லது நிறைமையம் ( Centre of mass ) எனப்படும் . ஒரு பொருளின் , 
புவியீர்ப்புமையம் அப் பொருளின் உள்ளேயே அமைய வேண்டு 
மென்பதில்லை . ஒரு பொருளுக்கு ஒரே ஒரு புவியீர்ப்புமையம்தான் 
உண்டு . 

ஒரு பொருளை எந்நிலையில் வைத்தாலும் அதன் எடை எந்த நிலை 
யான புள்ளிவழியே செயற்படுகிறதோ , அக் குறிப்பிட்ட புள்ளி அப் 
பொருளின் புவியீர்ப்புமையம் எனப்படும் . 


70 


எந்திரவியல் 


எளிய வடிவங்களையுடைய சில பொருட்களின் புவியீர்ப்புமையம் 


மெல்லிய சீரான தண்டின் புவியீர்ப்புமையம் : படம் 13-2 - ல் 
AB , தண்டையும் C அதன் மையத்தையும் குறிக்கின்றன . AB- யில் 
C- க்கு இருபுறமும் சமமான தொலைவுகளில் உள்ள P , Q என்ற சம 
எடையுள்ள இரு துகள்களைக் கருதுவோம் . அவற்றின் தொகுபயன் 
C வழியாகச் செல்லும் . எனவே , அவற்றின் புவியீர்ப்பு மையம் C 


- 


A 


படம் 13-2 


ஆகும் . A- க்கும் C- க்குமிடையே உள்ள ஒவ்வொரு துகளுக்கும் 
C- லிருந்து அதே தொலைவில் அதே எடையையுடைய ஒரு துகளை 
C- க்கும் B- க்குமிடையே காணமுடியும் . அத்தகைய ஒவ்வொரு 
சோடி துகள்களின் புவியீர்ப்புமையம் C ஆகும் . எனவே தண்டின் 
புவியீர்ப்புமையமும் C ஆகும் ; அதாவது தண்டின் மையமாகும் . 


இணைகர வடிவிலுள்ள மென்தகட்டின் புவியீர்ப்புமையம் 

படம் 13 - ல் ABCD இணைகரத் தகட்டைக் குறிக்கிறது . 
தகட்டை அதன் AB பக்கத்திற்க்கு இணையான சிறு பட்டைகளாகப் 
D K 

CC 


PP 


& 


GG , 


M 


NG 


N 


/ 


| 


A ட 

3 

படம் 13.3 
பிரிப்பதாகக் கொள்வோம் . P , Q. என்ற அத்தகைய ஒரு பட்டை 
யைக் கருதுவோமாயின் அதனை ஒரு மெல்லிய சீரான தண்டாகக்கரு 
தலாம் . அதன் புவியீர்ப்புமையம் . அதன் மையப்புள்ளியாகிய G. 
ஆகும் . ஒவ்வொரு பட்டையின் புவியீர்ப்புமையமும் அதன் மையப் 


விசை 


71 


எனவே 


புள்ளி ஆதலால் அந்த புவியீர்ப்புமையங்கள் எனவே , தகட்டின் 
புவியீர்ப்புமையம் AB , DC ஆகிய பக்கங்களின் மையங்களை 
( முறையே L , K ) இணைக்கும் LK என்ற கோட்டில் அமையும் . 

இவ்வாறே மென் தகட்டை BC பக்கத்திற்கு இணையாக மெல் 
லிய பட்டைகளாகப் பிரிப்பதாகக் கருதுவேமாயின் , மென் தகட்டின் 
புவியீர்ப்புமையம் BC , AD ஆகிய பக்கங்களின் மையங்களை இணைக் 
கும் MN என்ற கோட்டில் அமையும் என நிறுவலாம் . 
தகட்டின் புவியீர்ப்புமையம் LK , MN என்ற கோடுகளின் சந்தி 
யாகிய G என்ற புள்ளியாகும் . G இணைகரத்தின் மூலைவிட்டங் 
களின் சந்தியுமாகும் . 

சீரான வட்டவளையத்தின் புவியீர்ப்புமையம் : வட்டவளையத்தை 
விட்டங்களின் முனைகளில் அமைந்த சமமான எடை களையுடைய 
துகள்களின் சோடி களாகப் பிரிப்போமாயின் , சோடியிலுள்ள ஒவ் 


• G 


படம் 


13-4 


வொருதுகளும் வட்டமையத்திலிருந்து சமதொலைவுகளிலிருப்பதால் , 
ஒவ்வொரு சோடித்துகள்களின் புவியீர்ப்புமையமும் வட்டத்தின் 
மையமாக அமையும் . எனவே , வளையத்தின் புவியீர்ப்புமையம் வட் 
டத்தின் மையமாகும் . 


சீரான வட்டவடிவத் தகட்டின் புவியீர்ப்புமையம் : வட்டவடிவத் 
தகட்டை வட்டத்தின் மையத்தை பொது மையமாகக்கொண்ட 


72 


எந்திரவியல் 


மெல்லிய வளையங்களாகப் பிரிப்போமாயின் , ஒவ்வொரு வளையமும் 
வட்ட மையத்தைப் புவியீர்ப்புமையமாகக் கொண்டிருக்கும் . 


.G 


படம் 13-5 


எனவே , முழுத்தகட்டின் புவியீர்ப்புமையம் அதன் மையத்தில் 
அமையும் . 


முக்கோண வடிவிலுள்ள மென்தகட்டின் புவியீர்ப்புமையம் : ABC 
என்பது முக்கோண வடிவத்தகடு எனக்கொள்வோம் . ( படம் 13-6 ) 
தகட்டை முக்கோணத்தின் BC பக்கத்திற்கு இணையாக மெல்லிய 
பட்டைகளாகப் பிரித்து , அவற்றுள் PQ என்ற ஒரு பட்டையைக் 
கருதுவோம் . அதனைச் சீரான மெல்லிய தண்டு என்று கருதலாம் . 
எனவே , அதன் புவியீர்ப்புமையம் அதன் மையப்புள்ளியாகிய G. 
ஆகும் . இவ்வாறே ஒவ்வொரு பட்டையின் புவியீர்ப்புமையமும் 
அதன் மையப்புள்ளியாதலால் அவற்றின் புவியீர்ப்பு மையங்கள் 
அல்லது முழுத்தகட்டின் புவியீர்ப்புமையம் முக்கோணத்தின் A 
முனையையும் BC- யின் மையப்புள்ளி ( D ) யையும் இணைக்கும் 
மையக்கோட்டில் ( AD ) அமையும் . 


இவ்வாறே முக்கோணத்தை AC பக்கத்திற்கு இணையாக 
மெல்லிய பட்டைகளாகப் பிரிப்போமாயின் , தகட்டின் புவியீர்ப்பு 
மையம் BE என்ற மையக்கோட்டில் அமையும் எனக் காட்டலாம் , 


விசை 


73 


- 


எனவே , முழுத்தகட்டின் புவியீர்ப்புமையம் முக்கோணத்தின் 
மையக்கோடு சந்தியில் ( G ) அமையும் . வடிவ கணிதத்தின் அடிப் 

2 
படையில் AG AD என நிறுவலாம் . 

3 
முக்கோணத்தின் மூலைகளில் வைக்கப்பட்ட மூன்று சமமான எடை 
களின் புவியீர்ப்புமையம் : ABC என்ற முக்கோணத்தின் A , B , C 
என்ற மூலைகளில் ஒவ்வொன்றும் W எடையையுடைய துகள்கள் 
வைக்கப்படுவதாகக் கொள்வோம் . ( படம் 136 ) . B- ல் உள்ள 


A 


p 


ஒ 


G. 


( 


G 


ஆ 
படம் 13 : 6 


எடை 


W என்ற எடை C- ல் உள்ள W என்ற 

ஆகியவற்றின் 
தொகுபயன் 2W , AB- ன் மையப்புள்ளியாகிய D வழியே செல்லும் 
அடுத்து A- யில் உள்ள W.D ல் உள்ள 2W ஆகியவற்றின் தொகு 
பயன் 3W.AD- ல் AG : GD :: 2 : 1 என்னும் விகிதத்தில் AD -ஐப் பிரிக் 
கும் G என்ற புள்ளியில் செயற்படும் . இது முக்கோணத் தகட்டின் 
புவியீர்ப்புமையமுமாகும் . எனவே , ஒரு முக்கோணத்தின் மூலைகளில் 
வைக்கப்பட்ட மூன்று சமமான எடைகளின் புவியீர்ப்புமயம் அந்த 
முக்கோண வடிவத்திலமைந்த மென்தகட்டின் புவியீர்ப்புமைய 
மாகும் . 

இதனை அடிப்படையாகக் கொண்டு ஒருமுக்கோணத்தின் 
புவியீர்ப்புமையத்தில் செயற்படும் அதன் மொத்த எடையை ( ய ) 
முக்கோணத்தின் மூலைகளில் அமைந்த ஒவ்வொன்றும் - க்குச் சம 
மான மூன்று எடைகளாகக் கருதலாம் . 


74 


எந்திரவியல் 


ஒரு முக்கோணத்தை மூன்று சீரான தண்டுகளின் புவியீர்ப்பு 
மையம் : AB , BC . CA என்ற சீரான தண்டுகள் ABC என்ற முக் 
கோணத்தை அமைப்பதாகக் கொள்வோம் . ( படம் 13: 7) . D , E , F 
என்பன முறையே BC ,CA , AF ஆகியவற்றின் மையப்புள்ளிகளாயின் 


A 


E 


k k 


F 


C 


3 


B 


படம் 13.7 


படத்தில் DE = } AB , EF 1 BC , FD = } AC . தண்டுகள் சீரான 
வையாதலால் D , E , F அவற்றின் புவியீர்ப்புமையங்களாக அமை 
யும் . மேலும் , தண்டுகளின் எடைகள் அவற்றின் நீளங்களுக்கு நேர் 
விகிதத்திலிருக்கும் எனவும் கொள்ளலாம் . 

AB , AC ஆகிய தண்டுகளின் புவியீர்ப்புமையம் EF- ஐ AB- ன் 
எடை x FK 

AC- ன் எடை X KE அல்லது ABXFK = ACX KB 
FK AC 

AB 


அல்லது KE 


என்னும் விகிதத்தில் பிரிக்கும் K என்ற புள்ளியில் அமையும் . 

FK AC 

2FD DF 
KE 

AB 2DE DE 
எனவே , DK , FDE என்னும் கோணத்தின் இருசமவெட்டி 
யாகும் . 

BC தண்டின் எடை ( -ல் செயற்படுவதால் மூன்று தண்டு 
களின் எடைகளின் தொகுபயன் DK- ல் ஒரு புள்ளி வழியே செயற் 
படும் . அதாவது தண்டுகளின் புவியீர்ப்புமையம் DK- ல் அமையும் . 


விசை 


75 


அவ்வாறே தண்டுகளின் புவியீர்ப்புமையம் FED 

கோணத் 
தின் இருசமவெட்டி ( EL ) யிலும் அமையும் என நிறுவலாம் . 
எனவே , மூன்று தண்டுகளின் புவியீர்ப்புமையம் DK , EL ஆகிய 
வற்றின் சந்தி ( G ) யில் அமையும் . அதாவது , தண்டுகளின் மையப் 
புள்ளிகளை இணைப்பதால் கிடைக்கும் முக்கோணத்தின் கோண 
இருசமவெட்டிகளின் சந்தியில் அமையும் . அச் சந்தி DEF என்ற 
முக்கோணத்தின் அகமையம் ( incentre ) எனப்படும் . 

ஒரு நேர்கோட்டில் அமைந்த துகள்களின் தொகுதியின் புவி 
யீர்ப்புமையம் : Wi . W ,, We.... என்ற எடைகளை உடைய துகள்கள் 
ஒரு நேர்கோட்டில் 

0 : என்ற புள்ளியிலிருந்து 

முறையே 
* 1 * xg , xg , ... தொலைவுகளில் இருப்பதாகக் கொள்வோம் . துகள் 


ய . 


دکمه 


யீன் 


U4 


படம் 13-8 


களின் எடைகள் ஒருபோக்கு 

ஒருபோக்கு இணைவிசைகளாகச் செயற்படும் . 
அவற்றின் தொகுபயன் அதே நேர்கோட்டில் 0 - லிருந்து : 
தொலைவில் செயற்படுவதாகக் கொள் வோம் . 


இனி , எடைகளின் 0 என்ற புள்ளியைப்பற்றிய திருப்புதிறன் 
களைக்காணின் , அவற்றின் குறியியல் கூட்டுத்தொகை எடைகளின் 
தொகுபயனின் 0.ஐப்பற்றிய திருப்புதிறனுக்குச் சமமாக இருக்கும் . 

எடை களின் 0 - ஐப்பற்றிய திருப்புதிறன்களின் குறியியல் 
கூட்டுத்தொகை 

W1x1 + Wax2 + Wars + 
எடைகளின் தொகுபயன் = Wi + W , + W3 + 
தொகுபயனின் 0 - ஐப்பற்றிய திருப்புதிறன் 

( WI + W , + Ws + ...... ) 
எனவே , ( WI + W2 + W8 + ..... ) : ( W_x + Wax2 + Wgxg + ... ) 

( W1x1 + W.xs +-Wgxs + ... ) 

( W + W , + W. + ... ) 
5 W X 

13-1 


// 


> W 


துகள் நேர் கோட்டில் தொடர்ச்சியாக அமையுமாயின் ( ஒரு 
மெல்லிய தண்டிலுள்ளது போல் ) > War , z W ஆகியவற்றின் மதிப் 
புகளை தொகை நுண் கணித ( integral calculus ) முறையில் காண 
வேண்டும் . நுண்கணிதக் குறியீடுகளைப் பயன்படுத்துவோமாயின் 


76 


எந்திரவியல் 


0 என்ற புள்ளியிலிருந்து x தொலைவிலுள்ள ஒரு துகளின் எடை 
d w என்றால் , 


s 


x d w 


13-2 


|| 


*| 


EWx 
W 


dw 


ஆகும் . 


Ws . We 


ஒரு தளத்தில் அமைந்த துகள்களின் புவியீர்ப்புமையம் : Wr . 

என்பவை ஒருதளத்தில் அமைந்த துகள்களின் 
எடைகள் எனக் கொள்வோம் . அத் தளத்தில் ஒன்றுக்கொன்று 
நேர்குத்தாயமைந்த 0X , OY என்ற ஆயங்களிலிருந்து துகள்களின் 


YY 


, 


s , 


کیا 


s , 


رکا 


یکی 


X 


படம் 13.9 


ஆயத்தொலைவுகள் முறையே ( X1 yi ) , ( x , y ) , ( x8 y3 ) , 
எனக் கொள்வோம் . அத் துகள்களின் புவியீர்ப்புமையத்தின் ஆயத் 
தொலைவுகள் ( x, y ) என இருக்கட்டும் . 

OY- ஐப்பற்றிய திருப்பு திறன்களைக் காணின் : 
எடைகளின் தொகுபயனின் திருப்புதிறன் = 
எடைகளின் திருப்புதிறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை . 


77 


விசை 


ஃ 


( W. + W , + W : + ...... ) = = ( W_a1 + Wada + Wgr s + ... ) 

( W , 1 + Wate + Wgxg + ... ) 

( W , + W , + W : + ... ) 


11 


| 


AW | 
2 W 


13-21 


12 


அவ்வாறே 0X- ஐப்பற்றிய திருப்பு திறன்களைக் காணின் : 


( W , + We W : + ... ) V 


W 


| 


W.y + Way2Ways + ... 
( W131 + Ways + Wsys + ... ) 

( WI + W , + W + ... ) 
z W - 
y 

.............. 13-26 


이 


|i 


> W 


ஒரு திண்பொருளிலுள்ளதுபோல் துகள்கள் தொடர்ச்சியாக 
அமைந்திருக்குமாயின் , 


xd.w 


-- 


d w 


s 
S 
S 
s 


yd w 


3 


d w 


இரு பகுதிகளைக்கொண்ட ஒரு பொருளின் புவியீர்ப்புமையம் 


ஒரு பொருள் A , B என்ற இரு பகுதிகளைக் கொண்டுள்ளதாகக் 
கொள்வோம் ( படம் 13-10 ) . அவற்றின் புவியீர்ப்புமையங்களும் 
எடைகளும் கொடுக்கப்பட்டிருப்பின் முழுப்பொருளின் புவியீர்ப்பு 
மையத்தைப் பின்வருமாறு காணலாம் 


A , B ஆகியவற்றின் புவியீர்ப்புமையங்கள் முறையே , G. G , 
எனவும் எடைகள் W .. W. எனவும் முழுப்பொருளின் புவியீர்ப்பு 


78 


எந்திரவியல் 


மையம் G எனவும் கொள்வோம் , W ] , W , என்பவை GI , G. 


A 


612 


GGi 


W2 


W = W , + W 2 


W2 


படம் 13-10 


புள்ளிகளில் செயற்படும் இணைவிசைகளாதலால் G , G1 Ge- ல் 
அமையும் . G- ஐப்பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 


WA 


We 


W XG | G = W , xG , G 

G , G W. 
அதாவது 

G.G 

G. G 
எனவே , 

G | G + G , G W : + W 
C , G 

W , + 

W , 

W. 
ஃ . G.G 

* G.G , 13.3 

Wi + w , 
W ,, W. Gy , G , ஆகியவற்றின் மதிப்பை அறிவோமாதலால் , 
G1 G- ன் மதிப்பைக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் . 


W 


அல்லது G.Ge 


இனி, முழுப்பொருளின் புவியீர்ப்புமையம் , எடை , ஒருபகுதி 
யின் புவியீர்ப்புமையம் , எடை ஆகியவை கொடுக்கப்பட்டிருப்பின் , 
மறுபகுதியின் புவியீர்ப்புமையத்தைக் காண்பது எவ்வாறு என்று 
பார்ப்போம் . 


விசை 


79 


படம் 13-10 - ல் முழுப்பொருளின் எடை W எனவும் ஒருபகுதி 
யின் எடை W. எனவும் அவற்றின் புவியீர்ப்புமையங்கள் முறையே 
G. G. எனவும் கொள்வோம் . 

மறுபகுதியின் எடை ( W - W ) 
ஆகும் . அதன் புவியீர்ப்புமையம் G. என இருக்கட்டும் ,. 

இப்பொழுது . G , - ல் செயற்படும் Wi , G , - ல் செயற்படும் 
( W - W . ) ஆகியவற்றின் புவியீர்ப்புமையம் G ஆதலால் G1 , G , G , 
ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமையும் . G- ஐப்பற்றிய திருப்பு 
திறன்களைக் காணின் , 

WXG | G = ( W - W ) G.G 


WI 


13-4 


G , G W - W , 

x G : G 
W , W , G ; G ஆகியவற்றின் மதிப்புகளை 
மாதலால் . G.G- ன் மதிப்பைக் கணக்கிடலாம் . 


நாம் அறிவோ 


A 


P 


ஒ 


ae 


e 


y 


6 


படம் 13.11 


இனி , நுண்கணித முறையைப் பயன்படுத்தி சில பொருட்களின் 
புவியீர்ப்புமையத்தைக் காண்பது எவ்வாறு என்று காண்போம் . 


எந்திரவியல் 


80 


சீரான வட்டவில் ( arc of a circle ) லின் புவியீர்ப்புமையம் 


YOY - ஐ 


ACB என்ற வட்டவில்லைக் கருதுவோம் ( படம் 13:13 ) . வட்ட 
வில் வட்ட மையத்தில் ( 0 ) தாங்கும் கோணம் 24 எனவும் வட்டத் 
தின் ஆரம் 1 எனவும் வட்டவில்லின் மையம் C எனவும் கொள் 
வோம் . OC- ஐ X ஆயமாகவும் 

Y ஆயமாகவும் 
கொள்வோமாயின் , வட்டவில்லின் பகுதிகள் OC- ஐப் பொறுத்து 
சரி சீரமைவாக இருத்தலால் , வில்லின் புவியீர்ப்புமையம் OC- ல் 
அமைய வேண்டும் . அது 0 -விலிருந்து - என்ற தொலைவில் இருக் 
கட்டும் . 


வட்டவில்லில் PQ என்ற சிறுபகுதியைக் கருதுவோம் . அது 


= 0 


0 - ல் தாங்கும் கோணம் d 9 எனவும் QOC = 9 எனவும் கொள் 
வோம் . PQ- ன் நீளம் 1.d 9. வில்லின் ஓரலகு நீளத்தின் எடை 
P T 60T(O3 U PQ - 601 6760)L dw = Prd . 


. 


வட்டவில்லின் மொத்த எடை ( W ) 
td 

td 
dry = 

Prde 


S 


toe 


2Prd 


-d 


-d 


OY- ஐப்பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 
PQ- ன் திருப்புதிறன் Prde Xr cos O 

Pr2 cos e de 
வில்லில் உள்ள PQ போன்ற சிறுபகுதிகளின் திருப்புதிறன் 


+ d 


களின் குறியியல் கூட்டுத் தொகை 


s 


Pr : cos e de 


-d 


= 2 Pr sin cl 


முழுவில்லின் எடையின் திருப்பு திறன் 


= 2 

2 Prox 
2 Prds Pr sin { 

r sin of 

dd 


..... 13.5 


.. 


விசை 


81 


சிறப்பு நேர்வு : வட்டவில் அரைவட்டமாக அமையுமாயின் 
24 =ா 


r sin r | 2 

T | 2 


27 
गा 


||| 


13.5a 


வட்டப் பகுதியின் ( sector ) புவியீர்ப்புமையம் : 0 - ஐ மையமாக 
வும் --ஐ ஆரமாகவும் கொண்ட AOB என்ற வட்டப்பகுதியை 
எடுத்துக் கொள்வோம் . (படம் 13.11 ) . AB- ன் மையப்புள்ளி C 


எனவும் AOB 

24 எனவும் கொள் வோமாயின் OC . AOB- ன் 
இருசமவெட்டியாக அமையும் . OC- ஐ X ஆயமாகவும் YOY -ஐ 
Y ஆயமாகவும் கொள்வோமாயின் வட்டப்பகுதியின் AOC , COB 
பகுதிகள் OC- ஐப் பொறுத்து சரி சீரமைவாக இருப்பதால் முழுப் 
பகுதியின் புவியீர்ப்புமையம் OC- ல் அமையும் . அது 0 - லிருந்து 
* தொலைவில் இருக்கட்டும் . வட்டப்பகுதியை ஆரக்கோடுகளால் 
சிறுபகுதிகளாகப் பிரித்து அத்தகைய POQ என்ற ஒரு சிறுபகுதி 
யைக் கருதுவோம் . POQ = de எனவும் QOC 
do எனவும் Oெ C 

எனவும் 
கொள்வோம் . 


POQ- ன் பரப்பளவு = | Pr de 


ஓரலகு பரப்பின் எடை P என்றால் 

POQ -5T 6T 60) dw = i Pr de 


ஃ 


வட்டப்பகுதியின் மொத்த எடை 


--- 


+ d 
dre = | Pr da = Pr de. 

--Pred 


S 


-d 


ஒரு சிறு 


POQ- ஐ 

முக்கோணமாகக் 

கருதலாமாகையால் , 

2 
- 

31 
OY- லிருந்து அதன் 

அதன் புவியீர்ப்புமையத்தின் தொலைவு 
2 

TcOS A 
3 


எனவே 


== 


를 


6 


82 


எந்திரவியல் 


OY- ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் : 


2 


POQ- ன் எடையின் திருப்புதிறன் 


= dw 


r cos e 


31 


r cos 9 


= ) Pr de 3 
= + Pr " cos 8 d 0 


அத்தகைய சிறுபகுதிகளின் திருப்புதிறன்களின் 

குறியியல் 

+ d 
கூட்டுத்தொகை 

Pr3 cos e de 


-d 


3 Pr " sind 


வட்டப்பகுதியின் மொத்த எடையின் திருப்புதிறன் 


= Pr d x 


Pr²Lxx 


2 
3 


Pr3 sind 


||| 


8 
| 


= 


2 
3 


1 


sin a 

d 


13-6 


... 


வட்டப்பகுதி 


அரைவட்டமாக 


அமையு 


சிறப்பு நேர்வு : 
மாயின் T / 2 


یہ اس 


2 
3 


sin TT12 

T / 2 


| 
1 


4 
3T 


... 


13.6a 


பிறைமத்தின் ( segment ) புவியீர்ப்புமையம் : 

ABCD என்ற 
வட்டப் பிறைமத்தைக் கருதுவோம் . ( படம் 1312 ) வட்டத்தின் 


ஆரம் 1 

எனவும் ,. மையம் 0 எனவும் AOB = 24 எனவும் 


விசை 


83 


கொள்வோம் . ACB- ன் மையப்புள்ளி C எனக் கொள்வோமாயின் 


OC , AOB- ன் இருசமவெட்டியாக அமையும் . பிறைமத்தின் ACD 


y 


a 


V 


K 


D 


: 


Y 


8 


படம் 13.12 


BCD பகுதிகள் OC- ஐப் பொறுத்து சரி சீரமைவாக இருப்பதால் 
பிறைமத்தின் புவியீர்ப்புமையம் OC- ல் இருக்கவேண்டும் . 

பிறைமம் AO BC என்ற வட்டப்பகுதியின் ஒரு பகுதியாகும் . 
ஒரு வட்டப்பகுதியின் புவியீர்ப்புமையத்தையும் அதன் மற்றொரு 
பகுதியான AOBI ) என்ற முக்கோணப் பகுதியின் புவியீர்ப்புமையத் 
தையும் நாம் அறிவோமாதலால் பிறைமத்தின் புவியீர்ப்புமையத் 
தைப் பின்வருமாறு காணலாம் : 
ஓரலகு பரப்பின் எடை P என்றால் 
AOBC என்ற வட்டப்பகுதியின் எடை ( W ) = Pred 
10 - லிருந்து அதன் புவியீர்ப்புமையத்தின் தொலைவு 

2rsind 
( x ) = 

( சமன் 13-6 ) 
3d 


எந்திரவியல் 


84 


AOBD என்ற முக்கோணப்பகுதியின் எடை 

( W. ) = Px } ODX AB 

1 

Pr cosdx 2r sinal 
21 
3 : Pr 2 sind cosal 
P / 2 sin 24 


== 


O-விலிருந்து அதன் புவியீர்ப்புமையத்தின் தொலைவு 

2 
( e ) 

OD 
3 . 


یہدنبہدم 


2 


- 


r cosal 


3 


1 


ADBC என்ற பிறைமத்தின் எடை W , 

W - W , 

- 1 Pr ( 2.4- sin 2al ) 
0 - லிருந்து அதன் புவியீர்ப்புமையத்தின் தொலைவு 

3. என 
இருக்கட்டும் . 

0 - ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 
Tw1x1 + waxg = ( w1 + wa ) x = w x 


TON 


-- 


01 X1 


* 


W ம் 


2 


PrJx 


3 . 


r sind 

P 

Pr 2 sind cosdxrcosd 
du 

2 
* Pr * ( 2d - sin 2u ) 
4 r sin ( 1 - cosed ) 
3 ( 2c - sin 2 ) 
4 r sin 3d 

13.7 
3 ( 2d - sin 2al ) 


|| 


... 


: 


சிறப்பு நேர்வு : பிறைமம் அரைவட்டமாக இருக்கும்போது 
24 = * 


4r sin 3 


2 


3 ( 2x 


sip TT ) 


2 


4 - 
37 


31 


+ 
.. 


... 


விசை 


85 


கெட்டியான அரைக்கோளத்திள் 
அரைக்கோளத்திள் டிவியீர்ப்புமையம் : 

படம் 
13-13 - ல் AOBC அரைக்கோளத்தின் மையம் ( 0 ) வழியாகச் 
செல்லும் செங்குத்துத்தள வெட்டுமுகத்தைக் காட்டுகிறது . OC , 
AOB- க்கு நோகுத்தாக இருப்பின் கோளத்தின் புவியீர்ப்புமையம் 


A 


P 


0 


C( 


2 


da 


படம் 13-13 


OC- ல் இருக்கும் . அரைக்கோளத்தின் ஆரம் 1 எனவும் ஓரலகுப் 
பருமனின் எடை P எனவும் கொள் வோம் . 


அரைக்கோளத்தை AOB- க்கு இணையான தளங்களால் 
பிரிப்போமாயின் PQ போன்ற வட்டத்தட்டுகளாகக் கிடைக்கும் . 
0 - லிருந்து தொலைவிலுள்ள dx தடிப்புள்ள PQ என்ற ஒரு வட்டத் 
தகட்டைக் கருதுவோம் . அதன் ஆரம் y எனில் , 


( - ) 
PQ -ன் பருமன் = ( r " - x ) da . 
PQ - 60 6T60 ) L dw = TP( r - x " ) dx . 


86 


எதிந்ரவியல் 


... அரைக்கோளத்தின் மொத்த எடை 


TP ( r = xs ) de 


0 


2 
= 


Ty : P 


3 


0 - ஐப்பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 


தொலைவில் 


PQ- ன் புவியீர்ப்புமையம் OC- ல் 0 - லிருந்து 
இருக்கும் . 


PQ- ன் எடையின் திருப்புதிறன் - . x 

TP ( r - * ) x dx 


PQ போன்ற வட்டத் தகடுகளின் திருப்புதிறன்களின் கூட்டுத் 


1 


தொகை 


KP ( r " - X ) xdx . 


S 
TP ( - ) 
+ Pr . 


அரைக்கோளத்தின் புவியீர்ப்புமையம் 0 - லிருந்து : தொலை 
வில் இருக்கட்டும் . 


அரைக்கோளத்தின் மொத்த எடையின் திருப்பு திறன் 

2 

T 3 PR 
3 


4 


r Px 

= 


T 


3 
8 


10 


= 


13.8 


எனவே கெட்டியான அரைக்கோளத்தின் புவியீர்ப்புமையம் 
அதன் வட்டத்தளத்திற்குச் நேர்குத்தான ஆரத்தில் கோள மையத் 

3 
திலிருந்து 1 தொலைவில் உள்ளது . 


8 


விசை 


87 


உள்ளீடற்ற கோளத்தின் புவியீர்ப்புமையம் : படம் 13-14 
அரைக்கோளத்தின் மையம் ( 0 ) வழியாகச் செல்லும் செங்குத்துத் 
தள வெட்டுமுகத்தைக் காட்டுகிறது . OC , AOB- க்கு நோகுத்தாக 


A 


dx 


R 


/ 


| 


de 


| 1 


1 
K0 


O 


x 


B 


படம் 13-14 


இருப்பின் கோளத்தின் புவியீர்ப்புமையம் OC- ல் இருக்கும் . அரைக் 
கோளத்தின் ஆரம் r எனவும் ஓரலகு பரப்பின் எடை P எனவும் 
கொள்வோம் . அரைக்கோளத்தை AOB- க்கு இணையான தளங்க 
ளால் பிரிப்போமாயின் , PQQ1P , போன்ற 

வளையங்களாகக் 
கிடைக்கும் . 

0 - லிருந்து : தொலைவில் உள்ள PQQ.P , என்ற ஒரு வளையத் 
தைக் கருதுவோம் . QOC = 0 எனவும் POQ = dG எனவும் இருக் 

= 
கட்டும் . PQ = rde . 
குறிப்பிட்ட வளையத்தின் ஆரம் பூ எனில் அதன் பரப்பளவு 

= 2 my PQ 
2r r sin a rd e 
21r sin edg 


1 


88 


எந்திரவியல் 


வளையத்தின் எடை dw 


= 2xPr sine de 
1/2 


ஃ அரைக்கோளத்தின் எடை = 


S 


2Tu r sinede = 2mr P 


0 


0 - ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் : 

குறிப்பிட்ட வளையத்தின் புவியீர்ப்புமையம் OC- ல் 0 - லிருந்து 
* தொலைவில் இருக்கும் . 


. 


அதன் எடையின் திருப்புதிறன் 


- 


dw.x 
27Pr sinor cos e d g 
TPr3 sin 20de . 


அரைக்கோளத்தில் அடங்கிய எல்லா வளையங்களின் எடை 
களின் திருப்புதிறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை . 

T | 2 


TPr3 sin 20 de 


s 
TPr x + [ c00 20 ) " 


m / 2 


2 


0 


= TPrS 

8 


அரைக்கோளத்தின் புவியீர்ப்புமையம் 0 - லிருந்து தொலை 
வில் இருக்கட்டும் . 


அரைக்கோளத்தின் மொத்த எடையின் திருப்புதிறன் 

= 2Tr PR 
21 / PX TP , 


Y 


13.9 


--- 


2 


எனவே , உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் புவியீர்ப்புமையம் 
அதன் வட்டத் தளத்திற்கு நேர்குத்தான ஆரத்தில் கோள மையத் 
திலிருந்து - தொலைவில் இருக்கும் . 


கெட்டியான நான்முகியின் ( tetra bedron ) புவியீர்ப்புமையம் : 
BCD என்ற முக்கோணத்தை அடித்தளமாகவும் A- ஐ 


விசை 


89 


உச்சியாகவும் கொண்ட ABCD என்ற நான்முகியைக் கருதுவோம் 
( படம் 13 15 ) . நான் முகியின் உயரம் h எனவும் அதன் முக்கோண 
அடித்தளத்தின் புவியீர்ப்புமையம் முக்கோணத்தின் மையக்கோடு 
சந்தியான G ) எனவும் கொள்வோம் . நான்முகியை அதன் அடித் 
தளத்திற்கு இணையான முக்கோணத் தகடுகளாகப் பிரிப்போமாயின் . 
ஒவ்வொன்றின் புவியீர்ப்புமையமும் அதன் மையக்கோடு சந்தியில் 
அமையுமாதலால் நான்முகியின் புவியீர்ப்புமையம் AG | - ல் இருக் 
கும் என்பது தெளிவாகும் . 


A 


D. 


Bi 


CI 


D 


| 


B 


CC 


படம் 13-15 


நான்முகியின் அடித்தளத்திற்கு இணையான B.CDL என்ற 
முக்கோணத் தகட்டைக் கருதுவோம் . அதன் தடிப்பு dx எனவும் 


எந்திரவியல் 


90 


- லிருந்து அதன் ஆழம் எனவும் நான்முகியின் ஓரலகுப் பரும 
னின் எடை P எனவும் கொள்வோம் . 

B , C , 
இனி , 

BC 


X 


மேலும் BCD , B , CID , ஆகிய முக்கோணங்களின் உயரங்கள் 
முறையே a , ay எனக் கொள்வோமாயின் , 

41 

B | C , 
BC 11 


Y 


* 


* 


= 


11 


B | CID- -ன் பரப்பளவு 1xaxB.CL 

Y 

* 
BCD- ன் பரப்பளவு 

Exax BC 

h h 
BCD . ன் பரப்பளவு S எனக் கொள்வோமாயின் 


BICIDI- ன் பரப்பளவு 


= S 


h 
2 
h 


ஃ B , CIDI- ன் பருமன் 


= S 


da 


.. 


B , CIDI- ன் எடை ( dra ) 


= PS 


R 
k 


dx 


நான்முகியின் மொத்த எடை 
h 

h 


j + - * 


dx 


0 


0 


+ PS h. 


A- ஐப்பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் : 
B | C | DI . A- லிருந்து : தொலைவில் இருப்பதால் 

33 
அதன் திருப்புதிறன் 

Ps de 


நான்முகியில் அடங்கியுள்ள அத்தகைய தகடுகளின் திருப்பு 
திறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை 


1 . 


-Tps * 


dx 


0 


PS k 
4 


விசை 


91 


ச 


நான்முகியின் புவியீர்ப்பு மையம் A- லிருந்து ஆழத்தில் இருக் 
குமாயின் அதன் மொத்த எடையின் திருப்புதிறன் . 

sh 

3 
Ps 1 

Ps h ? 
3 4 

13-10 
* 


|8 


|| 


8 
] 


== 


எனவே , நான்முகியின் புவியீர்ப்புமையம் AG , ல் அதனை 
AG : GG1. = 3 : 1 என்ற விகிதத்தில் பிரிக்கும் G என்ற புள்ளியில் 
அமையும் . 


பல்கோணத் தளத்தில் அமைந்த பட்டைக் கூம்பின் புவியீர்ப்பு 
மையம் : B C D E F என்ற ஐங்கோணத் தளத்தின்மீது அமைந்த , 
A என்ற உச்சியையுடைய ABCDEF என்ற பட்டைக் கூம்பைக் 


A 


- 


6 


E 


G. 


Ce 


படம் 13-16 


92 


எந்திரவியல் 


கருதுவோம் . ( படம் 13-16 ) . பட்டைக் கூம்பின் அடித்தளத்தின் 
புவியீர்ப்புமையம் G , என்றால் கூம் பின் : புவியீர்ப்புமையம் AG.- ல் 
அமைய வேண்டும் என்பது தெளிவு . 

கூம்பின் அடித்தளத்தை BCD , BDE , BEF என்ற முக்கோணங் 
களாகப் பிரிப்போமாயின் பட்டைக் கூம்பை ABCD , ABDE , ABEF 
என்ற நான் முகிகளாகக் கருதலாம் . 

பட்டைக் கூம்பின் உயரம் } எனில்நான்முகி ஒவ்வொன்றின் புவி 
யீர்ப்புமையமும் A- லிருந்து - 11 ஆழத்தில் இருக்கும் , எனவே ,, 
பட்டைக் கூம்பின் புவியீர்ப்புமையம் A- லிருந்து 1 ஆழத்திலுள்ள 
தளத்தில் AG | - ல் அதனை AG : GG ) , = 3 : 1 என்ற விகிதத்தில் 
பிரிக்கும் G என்ற புள்ளியில் அமையும் . 

பட்டைக் கூம்பின் அடித்தளத்தின் பக்கங்களை எண்ணற்ற 
அளவுக்கு அதிகமாக்கினால் அது ஏறத்தாழ ஓர் ஒழுங்கான 
கூம்பாக அமையும் . எனவே / உயரமுள்ள கெட்டியான கூம்பின் 


A 


Oxlox 


P 


4X 


3 


படம் 13.17 


93 


விசை 


புவியீர்ப்புமையம் அதன் உச்சியையும் அடித்தளத்தின் மையத்தை 
யும் இணைக்கும் கோட்டில் உச்சியிலிருந்து 1 ஆழத்தில் அமையும் . 
கூம்பின் புவியீர்ப்புமையத்தை நுண்கணித முறையிலும் காண 
லாம் . 


கெட்டியான நேர் கூம்பின் ( right cone ) புவியீர்ப்பு மையம் : 
h உயரத்தையும் " என்ற ஆரத்தையுடைய அடித்தளத்தையும் 20 
என்ற உச்சிக்கோணத்தையும் கொண்ட ABC என்ற கெட்டியான 
நேர் கூம்பைக் கருதுவோம் . ( படம் 13.17) , படத்தில் AD = h , 
DC = r . கூம்பை அடித்தளத்திற்கு இணையாக மென் தகடுகளாகப் 
பிரித்து அத்தகைய PQ என்ற ஒரு தகட்டைக் கருதுவோம் . PQ , 
A- லிருந்து ஆழத்தில் இருப்பதாகவும் அதன் தடிப்பு dv எனவும் 
கொள்வோம் . குறிப்பிட்ட தகட்டின் ஆரம் y எனில் 

tand 
குறிப்பிட்ட தகட்டின் பருமன் : Try d : 

T * tan * d dx 


4 


கூம்பின் ஓரலகுப் பருமனின் எடை P என்றால் குறிப்பிட்ட 
தகட்டின் எடை 

dw TTPx tands 

h 


... கூம்பின் மொத்த எடை 


To 


== 


JS 


dw 


S 


T Ptand 


xeds 


0 


{ T P tanºd 12.3 
A- ஐப்பற்றிய திருப்பு திறன்களைக் காணின் : 
PQ . A- லிருந்து தொலைவிலிருப்பதால் 


PQ- ன் திருப்புதிறன் 


daw . W 
T Ptandvds . 


கூம்பிலுள்ள அத்தகைய 


தகடுகளின் திருப்புதிறன்களின் 

h 


குறியியல் கூட்டுத்தொகை 


s 


TP tanal x dw 


HTPtandh 
கூம்பின் புவியீர்ப்புமையம் A- லிருந்து ஆழத்தில் இருக்கு 
மாயின் அதன் மொத்த எடையின் திருப்பு திறன் 

4 T P 4 

P tan d hex 
:: T P tandha ATP tan ed 114 

13-11 


A 


= 


94 


எந்திரவியல் 


ஈரிணைப் பக்க நாற்கர மென்தகட்டின் புவியீர்ப்புமையம் : 
AB , CD என்ற இணையான பக்கக்களையுடைய ஓர் ஈரிணைப் பக்க 
நாற்கரத்தைக் கருதுவோம் . AB = • 2a . CD 25 எனக் கொள் 


D 


F 


5 


CC 


N 


B 


4 


E 


- 


படம் 13-18 


வோம் . ( படம் 13-18 ) . AB , CD ஆகிய பக்கங்களின் மையப் 
புள்ளிகள் முறையே E , F எனக்கொள்வோமாயின் E- ஐ C , D புள்ளி 
களுடன் இணைப்பதன் மூலம் நாற்கரத்தை AED , CEB , DEC என்ற 
முக்கோணங்களாகப் பிரிக்கலாம் . AB , DC ஆகியவை இணைப் 
பக்கங்களாதலால் முக்கோணங்களின் உயரங்கள் ஒரே அளவாய் 
இருக்கும் . எனவே , அவற்றின் பரப்பளவுகள் அவற்றின் அடிப் 
பக்கங்களின் நீளங்களுக்கு நேர்விகிதத்திலிருக்கும் ; ஆகவே 
அவற்றின் எடைகளும் அடிப்பங்களின் நீளங்களுக்கு நேர்விகிதத்தி 
லிருக்கும் . DAE , CEB , DEC ஆகிய முக்கோணங்களின் எடை 
களை முறையே Ka , Ka , 2Kb எனக் கொள்ளலாம் ; K என்பது ஒரு 
மாறிலி . முக்கோணத்தின் மொத்த எடையை அதன் உச்சிகளில் 
சமமாகப் பங்கிடலாமாதலால் A , B ஆகிய புள்ளிகள் ஒவ்வொன் 
றிலும் , Ka என்ற எடையும் . C , D ஆகிய புள்ளிகள் ஒவ்வொன் 
2 

2 
றிலும் 

IKI என்ற எடையும் E- ல் Ka + Kb 
3 

3 
என்ற எடையும் இருப்பதாகக் கொள்ளலாம் . 


Ka + 


Rs ) என் 


( 3 


) 


இனி , D , C 


ஆகியவற்றில் 


ஒவ்வொன்றிலும் உள்ள 


( ka + as ) என்ற எடைகளின் தொகுபயன் + as ) 


விசை 


95 


DC- யின் மையப்புள்ளியாகிய F ல் செயற்படும் . அவ்வாறே A. B 
ஆகியவற்றில் ஒவ்வொன்றிலும் செயற்படும் | ka என்ற எடைகளின் 

2 

ka , AB- ன் மையப்புள்ளியாகிய E- ல் செயற்படும் . 
3 

4 

2 
ஆகவே . E- ல் செயற்படும் மொத்த 

Ka + 

Kb 
3 


தொகுபயன் , , 


எடை 


ஆகும் . 
எனவே ஈரிணைப்பக்க நாற்கரத்தின் புவியீர்ப்புமையம் EF- ல் 
4 2 

4 
Ka + Kb ) EG = Ka + 

Kb GF 
3 ) 


EG 

a + 27 
அதாவது 

GF 2a + b ) 
என்ற விகிதத்தில் பிரிக்கும் G என்ற புள்ளியில் அமையும் . 

- 


T 


.. 


( S 


படம் 13-19 


96 


எந்திரவியல் 


பொருட்களின் சமநிலைகள் : 

ஒரு திண்பொருள் ஒரு கயிற்றால் தொங்கவிடப்பட்டு சமநிலை 
யில் இருப்பதாகக் கொள்வோம் . ( படம் 13. 19 ] . அதன்மீது செயற் 
படும் விசைகளாவன : 1 அதன் புவியீர்ப்புமையம் ( G ) வழியாகச் 
செங்குத்தாகச் செயற்படும் அதன் எடை ( W ) . 2. 0 - ல் செயற் 
படும் கயிற்றின் இழுவிசை ( T ) . 


பொருள் சம நிலையிலிருப்பதால் அவ்விரு விசைகளும் ஒரே நேர் 
கோட்டில் அமைய வேண்டும் . ஆனால் பொருளின் எடை செங் 
குத்தாகக் கீழ்நோக்கிச் செயற்படுவதால் OG செங்குத்தாக அமைய 
வேண்டும் . அதாவது பொருளின் புவியீர்ப்புமையம் அதன் தொங்கு 
தானத்திற்கு நேர்கீழே இருக்க வேண்டும் . 


அடுத்து ஒரு தளத்தின்மீது சமநிலையில் இருக்கும் பொருட் 
களைக் கருதுவோம் . ( படம் 13-20 ] 


பொருளில் A , B என்ற புள்ளிகள் தளத்தைத் தொட்டுக் கொண் 
டிருப்பதாகக் கொள்வோம் . A , B என்ற புள்ளிகளில் தளம் செங்குத் 
துத் திசையில் R1 , Rg என்ற எதிர்விசைகளை மேல் நோக்கிச் 
செயற்படுத்தும் . அவை ஒருபோக்கு இணைவிசைகளாதலால் 
அவற்றின் தொகுபயன் ( R ) A- க்கும் B- க்கும் இடையே ஒரு புள்ளி 
யில் செயற்படும் . 


இப்பொழுது பொருளின் எடையும் தொகுபயன் செயற்படும் 
கோட்டின் வழியே செயற்படுமாயின் அதாவது பொருளின் புவியீர்ப்பு 
மையம் வழியாகச் செல்லும் செங்குத்துக்கோடு A- க்கும் B- க்கு 
மிடையே செல்லுமாயின் ( படம் 13.20a ) பொருள் சமநிலையில் இருக் 
கும் . மாறாக ,புவியீர்ப்புமையம் வழியாகச் செல்லும் செங்குத்துக் 
கோடு AB- க்கு வெளியே செல்லுமாயின் ( படம் 13 205 - இங்கு எடை 
யும் எதிர்விசைகளின் தொகுபயனும் ஒரே நேர்கோட்டின் வழியே 
செயற்படா ) பொருள் சமநிலையில் இருக்காது . 

எனவே 

ஒரு 
பொருள் சமநிலையிலிருக்க அதன் புவியீர்ப்புமையம் வழியாகச் செல் 
லும் செங்குத்துக்கோடு அதனைத் தாங்கும் அடித்தளத்தினுள் ஒரு 
புள்ளி வழியே செல்ல வேண்டும் , 


ஒரு பொருளின் சமநிலையானது அதன் புவியீர்ப்புமையம் அதன் 
தாங்குதானத்திற்கு ( point of support மேலோ , கீழோ அல்லது . 
தாங்குதானத்திலேயோ அமைவதைப் பொறு துமூன்று வகைப்படும் . 
அவையான : நிலையான சமநிலை , நிலையற்ற சமநிலை , நடுவியல் சம 
நிலை எனப்படும் , அவை ஒவ்வொன்றைப் பற்றியும் இங்கு ஆராய் 
வோம் . 


விசை 


97 


படம் 13-21ல் உள்ளவாறு புவியீர்ப்புமையத்திற்கு மேலுள்ள 
ரு புள்ளியிலிருந்து தொங்கவிடப்பட்டு சமநிலையிலிருக்கும் ஒரு 


5 


* 3 


e 


- 


1320 


9 


(w) 


6 . 


13 


4 


பொருளைக் கருதுவோம் . அதனை . அதன் புவியீர்ப்புமையம் ( G ) 

7 


8 


எந்திரவியல் 


G1 ஐ அடையுமாறு அதன் சமநிலையிலிருந்து சற்று அசைத்து விடுவ 
தாகக் கொள்வோம் . இந் நிலையில் Gால் செயற்படும் அதன் எடை 
அதனைப் பழைய நிலைக்கே சுழற்றும் . இப்பொழுது பொருளின் சம 
நிலை நிலையான சமநிலை எனப்படும் . இங்கு பொருள் அசைக்கப் 
படும்போது அதன் புவியீர்ப்புமையம் உயர்த்தப்படுவதைக் காண 
லாம் . 


| 


1 


| 


G 


GG 


w 


w 


படம் 13,21 


எனவே சமநிலையில் இருக்கும் ஒரு பொருளைச் சற்று அசைத்து 
விடும் பொழுது அது தன் பழைய நிலைக்கே திரும்புமாயின் அதன் சம 
நிலை நிலையான சமநிலை எனப்படும் . 


அடுத்து . படம் 13-22ல் உள்ளது போல் தாங்குதானம் புவியீர்ப் 
புமையத்திற்குக் கீழுள்ள ஒருபுள்ளியாக அமைவதாகக் கொள்வோம் 
இங்கு பொருளைச் சிறிது அசைத்துவிடும் போது அதன் புவியீர்ப்பு 
மையத்தின் புதிய நிலையில் செயற்படும் எடை பொருளைச் சமநிலையி 
லிருந்து மேன்மேலும் விலகிச் செல்லுமாறு செய்யும் . இங்குப்பொருள் 
அசைக்கப்படும்போது அதன் புவியீர்ப்புமையம் தாழ்த்தப்படுவ 
தைக் கணலாம் . பொருளின் இத்தகைய சமநிலை நிலையற்ற சமநிலை 
எனப்படும் . 


4 


விசை 


99 


} 


G 


G. 


W 


படம் 13.22 


G 


11 


படம் 13.23 


100 


எந்திரவிய 


எனவே சமநிலையிலிருக்கும் ஒரு பொருளைச் சற்று அசைத்துவிடும் 
போது அது தன் பழைய நிலைக்குத் திரும்புவதில்லையாயின் அந்தச் சம 
நிலை நிலையற்ற சமநிலையாகும் . 

மூன்றாவதாக ; படம் 13.23 - ல் உள்ளவாறுபுவியீர்ப்புமையம் வழி 
யாகச் செல்லும் ஒருதாங்கியில் நிறுத்தப்பட்டு சமநிலையில் இருக்கும் 
ஒரு பொருளைக் கருதுவோம் . அத்தகைய ஒரு பொருளைச் சிறிது 
அசைத்துவிடும் பொழுது அதன் புவியீர்ப்புமையம் நிலைமாறுவ 
தில்லையாதலால் அது அசைத்துவிடப்பட்ட நிலையிலும் சமநிலையில் 
இருக்கும் ; தன் பழைய நிலைக்கு மீண்டும் திரும்பவோ அந்நிலையிலி 
ருந்து மேன்மேலும் விலகிச் செல்லவோ முயற்சிக்காது . இங்குப் புவி 
யீர்ப்புமையம் உயர்த்தப்படவோ தாழ்தப்படவோ இல்லை . பொரு 
ளின் அத்தகைய சமநிலை நடுவியல் சமநிலை எனப்படும் . 

சமநிலையில் இருக்கும் ஒரு பொருளைச் சற்று அசைத்துவிடும் 
பொழுது . அசைத்து விடப்பட்ட நிலையிலும் அது சம நிலையிலிருக்கு 
மாயின் அதன் சமநிலை நடுவியல் சமநிலை எனப்படும் 


0 . 


01 


வ 


cl 


G. 


E 


A. 


GG 


A 


P 


படம் 13.24 


தெரிவு : ஒரு திண்பொருள் மற்றொரு நிலையான திண் பொரு 
ளின் மீது சமநிலையிலிருக்கிறது . பொருட்களின் பரப்புகள் அவை 


101 


விசை 


ஒன்றின் மீது ஒன்று நழுவா வண்ணம் சொரசொரப்பாக இருக்கின் 
றன . சமநிலை நிலையான தாகவோ நிலையற்றதாகவோ இருப்பதற்கான 
நிபந்தனைகளைப் பெறுக . 


நிலையான பொருளை P எனவும் அதன்மேல் சம நிலையிலிருக்கும் 
பொருளை Q எனவும் அழைப்போம் . பொதுவகையாக இருப்பதற் 
கேற்ப திண் பொருட்களின் தொட்டுக் கொண்டிருக்கும் பரப்புகள் 
கோளகப் பரப்புகள் எனக் கொள்வோம் . P- ன் பரப்பின் வளைவு 
மையம் 0 எனவும் , வளைவு ஆரம் R எனவும் , Q- ன் பரப்பின் வளைவு 
மையம் 01 எனவும் வளைவு ஆரம் எனவும் கொள்வோம் . Q- ன் புவி 
யீர்ப்புமையம் G , Q சம நிலையிலிருக்கும் போது P.Q ஆகியவற்றின் 
பரப்புகள் தொட்டுக் கொண்டிருக்கும் புள்ளி A என்றால் G.O Ao 
சென்ற செங்குத்துக் கோட்டில் அமையும் . AG = b என இருக்கட் 
டும் . 


இப்பொழுது Q- ஐச் சற்று உருளுமாறு செய்வதாகக் கொள் 
வோம் . Q- ன் புதிய நிலையில் 01 , G. A ஆகியவற்றின் புதிய நிலை 
கள் முறையே 09. G1 . AL . எனவும் Q. P- ன் பரப்பைத் தொட்டுக் 


கொண்டிருக்கும் புள்ளி B எனவும் 


கொள்வோம் . AOB = 0 . 


AYO.B = > எனவும் இருக்கட்டும் . 0 , A -ஐ C- ல் சந்திக்குமாறு 
BC என்ற செங்குத்துக்கோட்டையும் 0 , வழியாகச் செல்லும் செங் 
குக்துக்கோட்டிற்கு நோகுத்தாக C. G | ஆகியவற்றிலிருந்து 
முறையே CD G.E என்ற கோடுகளையும் வரையவும் . 
இனி , 

வில் AB வில் A , B 
அல்லது 

Re = [ s ............ i ) 
GI . BC என்ற கோட்டிற்கு இடது புறமோ அல்லது வலது 
புறமோ இருப்பதற்கேற்ப அதாவது GE , CD- ஐ விடப் பெரிதா 
கவோ அல்லது சிறிதாகவோ இருப்பதற்கேற்ப Q- ன் சமநிலை நிலை 
யான தாகவோ , நிலையற்றதாகவோ இருக்கும் . 


இப்பொழுது G , E = G | 0 , sin G : 0 , = E 

( r - li ) sin ( 8+ ) 


CD 


BF = 1 sin a 


7 


1 


K 


1 


T 


= 


- ++ 
102 

எந்திரவியல் 
ஃ Q- ன்சமநிலை நிலையானதாகவோ நிலையற்றதாகவோ இருப் 
பதற்கேற்ற நிபந்தனை ( r - h ) sin (a+6) Z r sin e . 
r - h 

snie 
அதாவது 

2 

sin ( 6 + ) 
பொருளைச் சற்றே அசைத்து விடுவதால் 9 , க ஆகியவற்றின் 
மதிப்புக்கள் சிறியவையாயிருக்குமாதலால் , 

sin G 

e 
sin ( G + 4 ) 

G + 

* 
சமன் ( 1 )-லிருந்து 

9 
6 

R 
9 
G + 

R + r 
எனவே , சமநிலை நிலையான தாகவோ நிலையற்றதாகவோ 
இருப்பதற்கான நிபந்தனை 

h 
அதாவது 

1 

R + 1 

R 
அதாவது 

R + / 

Rr 
அதாவது 

hh 

Rtr 

1 
அதாவது 

Rr 
1 

1 
அதாவது 

12 

R 
* > * + 

என்றால் சமநிலை நிலையானது 


T 


Z 


< R + I 


t 


T 


1 


VA 
AV 


* 


4 


R + 


VA 
AV 
AV 


h 


-- 


எனவே 


1 


1 
h 


1 

+ 
R 


T 


என்றால் சமநிலை நிலையற்றது 


103 


விசை 


0 . 


P 


A 


படம் 13.25 


- 


AAL 


P 


படம் 13.26 


எந்திரவியல் 


104 


சிறப்பு நேர்வுகள் : 

1. இரு பரப்புகளும் குழிபரப்புகளாக இருத்தல் [ படம் 13.25 ] 
இங்கு P- ன் வளைவுமையம் மேல்நோக்கி இருப்பதால் R எதிர் 
குறியுடையதாயிருக்கும் . 
1 

1 

என்றால் சமநிலை நிலையானதாகும் . 
h 

R 


> 


T 


+ - + 


1 
R 


என்றால் சமநிலை நிலையற்றதாகும் . 


2. Q- ன் பரப்பு சமதளமாகவும் P- ன் பரப்பு குவிபரப்பாகவும் 
இருத்தல் ( படம் 13.26 ] . 
இங்கு r = d ( முடிவிலி ) ஆகும் . எனவே , 


1 


A 


h 


* அல்லது h < R என்றால் சமநிலை நிலையானதாகும் . 
* < 
R அல்லது h > R என்றால் சமநிலை நிலையற்றதாகும் . 


< 


O 


A 


G 


A 


PP 


படம் 13.27 


3. P- ன் பரப்பு சமதளமாகவும் Q- ன் பரப்பு கோளகப்பரப்பா 
கவும் இருத்தல் ( 13.27 ]. 


103 


விசை 


இங்கு R = . எனவே 
1 

என்றால் அல்லது 


1 


< / என்றால் சமநிலை நிலையானதாகும் . 
h > 1 என்றால் சமநிலை நிலையற்றதாகும் . 

மாதிரிக் கணக்கு 1. முக்கோண வடிவ சீரான மென் தகடு 
ஒன்றின் பக்கங்கள் 3. 4. 5 அங்குலங்களாகும் . அது நீளமிக்க 
பக்கத்தின் 

மையப்புள்ளியிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது . 
அப் பக்கம் கிடை தளத்துடன் அமைக்கும் கோணத்தைக் கணக் 
கிடுக . 

முக்கோணத்தின் நிலையைப் படம் 13.26 - ல் காணலாம் முக் 
கோணத்தில் AB = 3 " , BC = 4 " 

BC = 4 " AC = 5 " . 

. G என்பது அதன் 
புவியீர்ப்புமையம் . 


T 


--- 


-- 


9 


21 


I 


* 


2 " 90 


GT 


cot 


2 


3 " 


3 


w 


படம் 13.28 


முக்கோணத்தில் 3 + 4 = 5 ஆதலால் , முக்கோணம் ஒரு 
செங்கோண முக்கோணமாகும் . முக்கோணம் சமநிலையிலிருப்ப 
தால் அதன் புவியீர்ப்புமையம் தாங்குதானத்திற்கு ( 0 ) நேர்கீழாக 


எந்திரவியல் 


106 


இருக்க வேண்டும் . அதாவது BO என்ற மையக்கோடு செங்குத் 
தாக இருக்க வேண்டும் . 

இனி , AC பக்கம் கிடைத்தளத்துடன் 9 என்ற கோணத்தை 


( + ) 


+ 


cot C 


2 


== 


அமைப்பதாகக் கொள்வோமாயின் AOH 9 , AOB 

90 - 9 . 
மேலும் , AO 

OC = 

OB 21 ". 
சமன் 12.11 - ன் படி 
5 5 

5 

5 
cot ( 90- 6 ) 

cot A 

2 
2 
2 tan 9 = cot C- cot A 

4 3 7 
2 tan 8 

3 4 12 

7 
tang 

24 
அல்லது 

9 16 ° 15 
மாதிரிக் கணக்கு 2. 2 அடி பக்கத்தையுடைய ABCD என்ற 
சதுரத்தின் மூலைகளில் 1 , 2 , 3 , 4 பவு எடைகளும் அதன் மையத்தில் 
5 பவு . எடையும் வைக்கப்பட்டுள்ளன . எடைகளின் புவியீர்ப்பு 
மையத்தைக் கணக்கிடுக. 


D 4 பவு 


C 


பவு 


.5 பவு 


பவு 


2 பவு 


A 


3 


படம் 13.29 


படம் 13.29 சதுரத்தையும் எடைகளின் அமைப்பையும் காட்டு 
கிறது . இங்கு எடைகளை துகள்களின் தொகுதியாகக் கருதலாம் . 


107 


விசை 


எனவே சமன் 13.2 a , 13.26 ஆகியவற்றைப்பயன்படுத்தி புவியீர்ப்பு 
மையத்தைக் காணலாம் . AB , AD ஆகியவற்றை X. Y ஆயங்க 
ளாகக் கருதுவோம் . -களின் புவியீர்ப்புமையத்தின் ஆயத் 
தொலைவுகள் ( x, y ) எனக் கொள்வோம் . 
AD- ஐப் பற்றிய திருப்பு திறன்களைக் காணின் , 
zWx } x0 + 2 * 2 + 3x2 + 4x0 + 5x1 

1--2 + 3 + 4 + 5 
15 

x 1 அடி 
15 


W 


AB ஐப் பற்றிய திருப்பதிறன்களைக் காணின் , 
zWy 1x0 + 2x0 + 3x2 + 4x2 + 5x1 

1 + 2 + 3 + 4 + 5 
19 

15.2 அங் . 


Σ W 


15 அடி 


எனவே , புவியீர்ப்புமையம் AB , CD ஆகியவற்றின் மையப் 
புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டில் AB- லிருந்து 15-2 அங் . 
தொலைவில் அமையும் . 


மாதிரிக் கணக்கு 3. ஒரே அளவு அடித்தளங்களையுடைய ஒரு 
உருளையும் கூம்பும் இணைக்கப்பட்டுள்ளன . அவற்றின் பொதுப் 
புவியீர்ப்புமையம் அவற்றின் பொது அடித்தளத்தின் மையத்தில் 

B 

CC 


* 


Gi 


G 


GA 


E 


WI 


W2 


A 


* , 


-- 


படம் 13.30 
அமைய வேண்டுமாயின் அவற்றின் உயரங்களின் விகிதத்தைக் 
கணக்கிடுக . 


108 


எந்திரவியல் 


படம் 13.30 - ல் OAB , ABCD ஆகியவை அவற்றின் பொது 
அச்சு வழியே செல்லும் செங்குத்துதள வெட்டுமுகத்தைக் குறிக் 
கின்றன ; AE பொது அச்சைக் குறிக்கிறது . கூம்பின் உயரம் hi 
எனவும் உருளையின் உயரம் 19 எனவும் கொள்வோம் . அவற்றின் 
புவியீர்ப்புமையங்கள் முறையே G ) , G , எனில் OG , = + hy . 
h , 

h , 
; OG = hi + அவற்றின் 

எடைகள் 

W. W .. 
2 

2 
எனவும் பொது அடித்தளத்தின் மையம் G எனவும் கொள்வோம் . 
G அவற்றின் பொது புவியீர்ப்புமையம் ஆதலால் அவற்றின் மொத்த 
எடை G- ல் செயற்பட வேண்டும் . 


GS , = * ; 0G , 


எனவே , 0 - ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 
Wax OG1 + W , x OG , = { Wi + W2 ) OG 

hg 
அதாவது Wax hi + W , x 

2 

= ( W1 + Wg ] xhy 


(1 2 
W 


அல்லது 


WWghs 

2 


= 1 W , hy 


2W , 


111 
112 


-- 


WI 


--- 


கூம்பு உருளை ஆகியவற்றின் பொதுத்தளத்தின் ஆரம் 1 எனில் , 

W , L & T a² ha 


W , d 


ra he 


2W , 


hi 
ha 


2Ta hy 
rahy 


* 3 


W1 


hi 
he 


எனவே 


16 . 


ha 


மாதிரிக் கணக்கு 4 : 60 ° உச்சிக்கோணத்தையுடைய சீரான 
நேர் கூம்பிலிருந்து முடிந்த அளவு பெரிய கோளம் ஒன்று வெட்டி 
யெடுக்கப்படுகிறது . எஞ்சியுள்ள பகுதியின் புவியீர்ப்புமையத் 
தைக் கணக்கிடுக . 


விசை 


109 


படம் 13.31 - ல் கூம்பின் அச்சின் வழியாகச் செல்லும் செங்குத் 
துத்தள வெட்டுமுகத்தைக் காட்டுகிறது . 

G | கோளத்தின் 
மையத்தைக் குறிக்கிறது 


30 


G.G 


D 


30 


Wi 


படம் 13.31 


கூம்பின் உயரம் எனக் கொள்வோமாயின் அதன் அடித்தள 

h 
ஆரம் = DC = AD tan 30 = 

V3 


கூம்பின் உச்சிக்கோணம் 60 ° ஆதலால் 


ACB = ABC = 60 


.. 


GCD 


= 30 ° 


எனவே கோளத்தின் ஆரம் 

= GD DC tan 30 
h 1 

h 
x 
v3 


[1 


V3 * 3 


110 


எந்திரவியல் 


இனி , கூம்பின் ஓரலகு பருமனின் எடை P எனவும் அதன் 
மொத்த எடை W எனவும் கோளத்தின் எடை W , எனவும் கொள் 
வோமாயின் 

W = ITT a *l P 

} 
1 

3 
TT 13 

P. 


11 P 


9 


A- லிருந்து கூம்பின் புவியீர்ப்பு மையத்தின் தொலைவு * h . 

4 
W , IT r * P 

3 
4 h 

T P 
3 27 

4 
அதாவது WW 

IT h3 P 


|| 


8 


A- லிருந்து கோத்ளதின் புவியீர்ப்பு மையத்தின் தொலைவு 

1 21 
1 

3 3 


. 


எஞ்சியுள்ள பகுதியின் எடை 


WS 


W - W1 


4 
81 


Tn P 


T 

P 
9 
5 TP 

81 


81 


எஞசியுள்ள பகுதியின் எடை G , என்னும் புள்ளியில் செயற் 
படுவதாகக் கொள் வோம் . 
A- ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 
W X AG1 + W X AG , WXAG 
4 5MP 

Th : P 
அதாவது T x 1 + 

X AG , 

x } 11 
81 
8 

27 
அல்லது h1 + 5 AG , 

1 
4 
27 8 

49 
5 AG , 

h h . 
4 3 

12 

49 
எனவே 

AG , 1 . 

60 
அதாவது எஞ்சிய புகுதியின் புவியீர்ப்புமையம் கூம்பின் 

49 
உச்சியிலிருந்து 1. தொலைவில் இருக்கும் . 

60 


( 2 


) 


111 


விசை 


மாதிரிக் கணக்கு 5 : 1 அலகு உயரத்தைக் 

கொண்ட ஒரு 
கெட்டியான கூம்பு R என்ற ஆரத்தையுடைய ஒரு சொரசொரப் 
பான கோளத்தின் உச்சியில் சமநிலையில் இருக்கிறது . R > 
என்றால் கூம்பின் சமநிலை நிலையானது என நிறுவுக . 


படம் 13-32ல் கூம்பின் அச்சு வழியாக செல்லும் செங்குத்துத் 
தள வெட்டுமுகத்தைக் காட்டுகிறது .0 , கோளத்தின் மையத்தை 
யும் G , கூம்பின் புவியீர்ப்புமையத்தையும் குறிக்கின்றன . சம நிலை 
யில் கூம்பின் தளம் கோளத்தைத் தொட்டுக் கொண்டிருக்கும் 


// 


கோளத்தின் 


4 


புள்ளி , B. கூம்பின் உயரம் / எனில் BG 
ஆரம் R எனக் கொள்வோம் . 


D 


GG 


G 
, 


BF 


9 


படம் 13.32 


இப்பொழுது கூம்பைச் சற்று அசைத்து விடுவதாகக் கொள் 
வோம் . இந்நிலையில் கூம்பு கோளத்தைத்தொட்டுக் கொண்டிருக்கும் 


112 


எந்திரவியல் 


புள்ளி C என இருக்கட்டும் . B1 , G1 , ஆகியவை B. G ஆகிய 
வற்றின் புதிய நிலைகளாகும் . C வழியே வரையப்படும் செங்குத்துக் 
கோடு B , G1- ஐ D- ல் சந்திப்பதாகக் கொள்வோம் . 


இனி , G1 , CD- க்கு இடது புறத்தில் அமையுமாயின் அதாவது 
B , D > B , G , என்றால் கூம்பு நிலையான சமநிலையில் இருக்கும் . 


oc 


0 


மேலும் 


ஆனால் 


BOC 9 எனில் B , DC = 0 ஆகும் . 
BIC = வில் BC = RG 
B , C = B , D tan 0 = B.Dx 9 ( 8 சிறிய தாயிருப்ப 

தால் 
B.D. G = RO 
B.D = R. 

b 
BIG = 

4 . 


ஃ 
அல்லது 


வேலும் 


எனவே 


R. >> என்றால் கூம்பு நிலையான சமநிலையில் 


இருக்கும் . 


பயிற்சி XIII 


1. 5 பவு . 


எடையுள்ள ஓர் உலோகத்தகடு ABC என்ற 
இருசமபக்க முக்கோண வடிவில் உள்ளது . AB = AC = 5 அடி , 
BC = 6 அடி என்றால் அதன் புவியீர்ப்புமையத்தைக் கணக்கிடுக . 
4.6.6 , பவு எடைகள் முறையே A , B , C , என்ற மூலைகளில் வைக்கப் 
படுமாயின் புதிய புவியீர்ப்புமையத்தின் நிலையைக் காண்க . 


2. 12 அங் . நீளமுள்ள ஓர் உருளையின் விட்டம் 8 அங் . 
நீளத்திற்கு 8 அங்குலமாகவும் எஞ்சியுள்ள 4 அங்நீளத்திற்கு 3 அங் 
குலமாகவும் இருப்பின் அதன் புவியீர்ப்புமையத்தைக் கணக்கிடுக . 

3 . கனசதுர வடிவிலுள்ள காலிப்பெட்டி ஒன்றின் மூடி 45 ° 
கோணத்தில் திறக்கப்பட்டுள்ளது . அதன் சுவர்களின் தடிப்பை 
மிகமிகச் சிறியதாகக் கருதி பெட்டியின் அத் நிலையில் புவியீர்ப்பு 
மையத்தைக் கணக்கிடுக . 


4. சீரான வட்டத்தகடு ஒன்றிலிருந்து அதன் ஒன்றுக்கொன்று 
நேர்குத்தான ஆரங்களின் மையங்களை மையங்களாகக் கொண்ட 
இருவட்டத் துளைகள் வெட்டியெடுக்கப்படு கின்றன . வட்டத்துளை 
களின் ஆரம் தகட்டின் ஆரத்தில் மூன்றிலொரு பங்கு என்றால் எஞ். 
சிய பகுதியின் புவியீர்ப்புமையத்தைக் கணக்கிடுக . 


விசை 


113 


5 . a அலகு பக்கமுள்ள சதுர வடிவ மென்தகடு ஒன்று அதன் 
அண்டைப்பக்கங்களின் மையங்களின் வழியாகச் செல்லும் கோட் 
டின் வழியாக இரு பகுதிகளாகப் பிரிக்கப்படுகிறது . அவற்றுள் 
பெரிய பகுதியின் புவியீர்ப்பு மையத்தைக் கணக்கிடுக . 


6. நேர்கூம்பு ஒன்றும் அதே பொருளால் ஆன ஓர் அரைக் 
கோளமும் அவற்றின் வட்டத்தளங்களை ஒன்று சேர்த்து இணைக்கப் 
பட்டுள்ளன . 

கூம்பின் உயரம் அரைக் கோளத்தின் ஆரத்திற்குச் 
சமம் என்றால் , முழு உருவத்தின் புவியீர்ப்புமையத்தைக் கணக்கிடுக . 


7. ABCD என்பது ஒரு செவ்வகம் . அதன் மூலைவிட்டங்கள் 
G என்னும் புள்ளியில் வெட்டிக்கொள்ளுகின்றன . GABCDG என்ற 
வடிவில் வளைக்கப்பட்ட சீரான கம்பி ஒன்றின் புவியீர்ப்புமையம் 
G- இல் அமைகிறது . AB = V3 BC என நிறுவுக . 


8. கூம்பின் அடிக்கண்டத்தின் வட்டமுனைகளின் ஆரங்கள் 
2 அடி , 3 அடி ஆகும் . முனைகளுக்கிடையேயுள்ள தொலைவு 4 அடி 
என்றால் அதன் புவியீர்ப்புமையத்தைக் காண்க . 


9. AB , BC . CD என்ற மூன்று சீரான சமமான தண்டுகள் ஓர் 
ஒழுங்கான அறுகோணத்தின் அடுத்தடுத்த பக்கங்களை அமைக்கு 
மாறு கெட்டியாக இணைக்கப்பட்டுள்ளன . இந்த அமைப்பு A- யிலி 
ருந்து தொங்கவிடப்படுமாயின் , DC கிடைமட்டத்தில் இருக்கும் 
எனக் காட்டுக . 


10. சீரான தண்டு ஒன்று அதன் நீளத்திற்குச் சமமான ஆரத் 
தைக் கொண்ட வட்டவில்லாக வளைக்கப்படுகிறது . அதன் புவி 
யீர்ப்புமையத்தைக் காண்க . 


11. ABC என்ற முக்கோண மென் தகடு ஒன்று A- லிருந்தும் 
B- லிருந்தும் அடுத்தடுத்துத் தொங்கவிடப்படுகிறது . AB பக்கத் 
தின் இருநிலைகளுக்கிடையேயுள்ள கோணம் 

90 ° என்றால் 
5C a + 22 எனக் காட்டுக . 


- 


12. ? a அலகு சதுர அடித்தளத்தையும் / அலகு உயரத்தை 
யும் கொண்ட ஓர் உள்ளீடற்ற பட்டைக்கூம்பு சீரான மெல்லிய 
உலோகத் தகட்டால் செய்யப்பட்டுள்ளது . அடித்தளம் உட்பட 
கூம்பின் புவியீர்ப்புமையத்தைக் கணக்கிடுக . இந்தப் பட்டைக் 
அடித்தளத்திலிருந்து புவியீர்ப்புமையத்தின் 

தொக்வு 
அதே அளவு கெட்டியான பட்டைக் கூம்பின் புவியீர்ப்பு மையத் 
தின் தொலைவுக்குச் சமமானால் , 1 2a என நிறுவுக . 

8 


கூம்பின் 


114 


எந்திரவியல் 


13. சீரான மெல்லிய அரைக்கோள வடிவக் கோப்பை ஒன்று 
அதே பொருளாலான மூடியால் மூடப்பட்டுள்ளது . 

அது அதன் 
விளிம்பில் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு கயிற்றால் தொங்கவிடப்படு 
மாயின் , அதன்மூடி கிடைத்தளத்துடன் அமைக்கும் கோணத்தைக் 
கணக்கிடுக . 


14. சீரான கம்பி ஒன்று ஒரு வட்டத்துண்டு வடிவில் வளைக் 
கப்பட்டுள்ளது . வட்டவில் அரைவட்டத்தைவிடப் பெரிதாகவும் 
முழுக்கம்பியின் புவியீர்ப்புமையம் வட்டமையத்திலும் இருக்கு 
மாயின் , கம்பியின் வட்ட ஆரப்பகுதிகளுக்கிடையேயுள்ள கோணம் 

4 
tan என நிறுவுக . 

3 . 


15. சீரான கம்பி ஒன்று வட்டவடிவில் வளைக்கப்பட்டு வட்ட 
வில்லின் முனைகள் அதே கம்பியின் மற்றொரு நேரான பகுதியால் 
இணைக்கப்பட்டுள்ளன . முழுக்கம்பியின் புவியீர்ப்புமையத்தைக் 
கணக்கிடுக . 


16. ஒரு நேர்கூம்பின் அடித்தளத்துடன் அதே அடித் 
தளத்தையுடைய ஓர் அரைக்கோளம் இணைக்கப்பட்ட ஒருபொருள் 
அதன் அரைக்கோளப்பரப்பு ஒரு சொரசொரப்பான மேசைமீ 

து 
இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது . அது நிலையான சமநிலையில் 
இருப்பதற்கேற்ற கூம்பின் உயரத்தைக் கணக்கிடுக . 


17. எடைமிக்க சதுரவடிவ சீரான தகடு ஒன்று செங்குத்துத் 
தளம் ஒன்றில் அமைந்த வட்டம் ஒன்றின் உச்சியில் அதே தளத்தில் 
செங்குத்தாக அமையுமாறு சமநிலையில் இருக்கிறது . வட்டத்தின் 

TTT 
ஆரம் , சதுரத்தின் பக்கம் 

வட்டத்தின் விளிம்பு அதன் 

21 
மீது தகடு நழுவாமலிருக்கும் அளவுக்குச் சொரசொரப்பாயிருக்கு 
மாயின் , தகடு கீழே விழாமல் 90 ° கோண அளவில் வட்டத்தின்மீது 
அசைந்தாடும் எனக் காட்டுக . 


3 


18. ஒரு கெட்டியான , " அலகு ஆரமுடைய ஓர் அரைக் 
கோளமும் ஒரு கெட்டியான கூம்பும் (1 = 3r ) அவற்றின் அடித் 
தளங்களில் இணைக்கப்பட்டு அமைந்த ஒரு பொருள் அதன் அரைக் 
கோளப்பரப்பு ஒரு கிடைத்தள மேசைமீது இருக்குமாறு வைக்கப் 
பட்டுள்ளது . அப் பொருள் நடுவியல் சம நிலையில் இருக்கவேண்டு 
மாயின் அரைக்கோளம் , கூம்பு ஆகியவற்றின் மூலம் பொருட்களின் 
ஒப்பு அடர்த்திகளின் விகிதத்தைக் கணக்கிடுக . 


விசை 


115 


19 

1 அலகு ஆரமும் W அலகு எடையும் கொண்ட மெல்லிய 
அரைக்கோள வடிவக் கோப்பை ஒன்று R அலகு ஆரத்தையுடைய 
ஒரு நிலையான கோளத்தின்மீது சம நிலையிலுள்ளது . கோப்பையினுள் 
o அலகு எடையுள்ள ஒரு சிறு வழவழப்பான கோளம் வைக்கப் 
பட்டுள்ளது . v < W ( R - 1 ) என்றால் சமநிலை நிலையானது எனக் 
காட்டுக. 


விடை கள் : 


1 . AD- ல் A - லிருந்து 2 67 அடி , 2 • 92 அடி . 
2. அச்சின்மீது அதிக ஆரமுள்ள முனையிலிருந்து 

தொலைவில் , 


53 " 


3 . 


எ ( 2--1 / 2 } ; y = + a ( 6 v2 + 1 ) 


- 


12 


4 . தட்டின் அரம் - எனில் குறிப்பிட்ட ஆரங்களின் வெளிக் 
கோணத்தின் இருசமவெட்டியாயமைந்த ஆரத்தில் வட்டமையத்தில் 

1 
இருந்து ry 2 தொலைவில் 

14 


1 
5 . 

21 

a 2 தொலைவில் 
6 . அரைக்கோளத்தின் ஆரம் 1 எனில் , பொதுத்தளத்தின் 

- 
மையத்திலிருந்து அரைக்கோளத்தின் ஆரத்தில் , a தொலைவில் . 

14 
8 . அடிக்கண்டத்தின் 3 அடி ஆர முனையிலிருந்து 1 
தொலைவில் 

10. தண்டின் நீளம் 1 எனில் 21 sin y ° 


19 அடி 


13. tan 3 


tani , 


15. மையத்திலிருந்து 


sin d ( 1 + cosdl ) 

d + sinal 


தொலைவில் 


16. Vs. r ; 


17. : 13 


r16 


14. உராய்வு 

( Friction ) 
வழவழப்பான ஒருபொருள் மற்றொரு வழவழப்பான பொருளின் 
மீது சமநிலையில் இருக்கும்போது அதன்மீது செயற்படும் ஒரே 
விசை இரண்டாவது பொருள் அதன்மீது செயற்படுத்தும் லம்ப 
எதிர்விசையேயாகும் . ஆனால் , நிறைந்த வழவழப்பையுடைய அத் 
தகைய பொருட்களைச் சிலகாரணங்களை முன்னிட்டு இயற்கையன்னை 
நமக்களிக்கவில்லை . 


சொரசொரப்பான தரைமீது உள்ள எடைமிக்க ஒரு பொருளை 
இழுக்க முயற்சிக்கும்போது செயற்படுத்தப்படவேண்டிய விசை 
அதே பொருள் வழவழப்பான தரைமீது இருக்கும்போது செயற் 
படுத்த வேண்டிய விசையைவிட அதிகமாக இருக்கிறது என்பதை 
நாமறிவோம் . இது ஏனெனில் , சொரசொரப்பான பரப்பையுடைய 
ஒரு பொருள் அத்தகைய மற்றொரு பொருளின் மீது இருக்கும் 
போது அதன்மீது லம்ப எதிர்விசை மட்டுமன்றி இரண்டாவது 
பொருளுடன் தொடர்புகொண்டிருக்கும் பரப்புவழியே மற்றொரு 
விசையும் எப்போதும் செயற்படுகிறது . இந்த விசை ஒரு பொருள் 
மற்றொரு பொருள்மீது நழுவிச் செல்லாவண்ணம் தடுக்கிறது , 
இவ்வாறு இருபொருட்கள் ஒன்றின் மீதொன்று நழுவுவதைத் 
தடுக்கும் விசை உராய்வு விசை எனப்படும் .) இருபொருட்கள் 
ஒன்றின் மீதொன்று சமநிலையில் இருக்கும்போது அவற்றிற்கு 
இடை 

யே செயற்படும் உராய்வு விசை அவை நழுவுவதைத் தடுப் 
பதற்குச் சற்றே போதுமான தாக இருக்கிறது . ஆனால் , ஒருபொருளை 
நகர்த்த முயற்சிக்கும்போது அதனை நகர்த்தப் பயன்படும் விசை 
யின் அளவு அதிகரிக்கும்போது உராய்வு விசையின் அளவும் 
அதிகமாகி ஒரு பெரும் மதிப்பையடையும் . செயற்படுத்தப்படும் 
விசை இப் பெரும மதிப்பைவிட அதிகமாக இருப்பின் , பொருள் 
நகரத் தொடங்கும் . இரு பொருட்களுக்கிடையே உராய்வு விசை 
யின் பெரும் மதிப்பு எல்லை உராய்வு விசை ( force of limiting 


உராய்வு 


117 


கடினம் 


friction ) எனப்படும் . ) பொருள் நகரும்போது உராய்வு தொடர்ந்து 
செயற்பட்டு அதன் இயக்கத்தை எதிர்க்கும் . உராய்வு நம் வாழ்க் 
கையில் பெரும்பங்கு வகிக்கிறது . அது இல்லையெனில் ஓடிக் 
கொண்டிருக்கும் உந்து வண்டியை நிறுத்த முடியாது ; குதிரை 
வண்டியை இழுக்கமுடியாது ; ஏன் ? நாமே நடக்கமுடியாது . 
( வழவழப்பான தரையின்மீது நடப்பது எவ்வளவு 
என்பதை நாமறிவோம் . ) இவ்வாறு நம் வாழ்வில் பெரும்பங்கு 
வகிக்கும் உராய்வைப் படைத்த இயற்கையன்னைக்கு நாம் பெரிதும் 
கடமைப்பட்டவர்களாவோம் . 

உராய்வு விதிகள் : 
1. உராய்வு விசையின் திசை எப்போதும் ஒருபொருள் மற்றொரு 
பொருளின்மீது நழுவ முயற்சிக்கும் திசைக்கு எதிர்த் திசையில் 
இருக்கிறது . 


2. இரு பொருட்கள் சமநிலையில் இருக்கும் போது அவற்றிற்கு 
இடையே செயற்படும் உராய்வு விசை அவை ஒன்றின் மீதொன்று 
நழுவாவண்ணம் தடுப்பதற்குச் சற்றே போதுமானதாக இருக்கிறது . 
ஒருபொருள் மற்றொன்றின்மீது நழுவும் நிலையில் இருக்கும்போது 
உராய்வு விசை பெரும மதிப்பை அடைகிறது . இப்பொழுது பொருட்கள் 
எல்லைச் சமநிலையில் ( limiting equilibrium ) இருக்கின்றன என்று 
கூறப்படும் . இந் நிலையில் உராய்வு விசையின் மதிப்பு எல்லை உராய்வு 
விசை எனப்படும் . 

3. எல்லை உராய்வு விசைக்கும் லம்ப எதிர்விசைக்கும் உள்ள 
தகவு ஒரு மாறிலியாகும் , இதன் மதிப்பு வெவ்வேறு சோடிப் பரப்பு 
களுக்கு வெவ்வேறாக இருக்கும் . 

4 , எல்லை உராய்வு விசை லம்ப எதிர் விசையையும் , பொருட்கள் 
தொடர்பு கொண்டிருக்கும் பரப்புகளின் தன்மையையும் மட்டுமே 
பொறுத்துள்ளது ; அப் பரப்புகளின் அளவையோ உருவத்தையோ 
பொறுத்திருக்கவில்லை . 

5. ஒருபொருள் இயங்கும்போதும் அதன் இயக்கத்தை எதிர்த்து 
உராய்வு விசை செயற்படுகிறது . இந் நிலையில் உராய்வு விசையானது 
பொருளின் திசை வேகத்தைப் பொறுத்து மாறுவதில்லையாயினும் , 
லம்ப எதிர்விசைக்கு நேர்விகிதத்திலேயே அமைகிறது . ஆனால் , 
இந்த உராய்வு விசைக்கும் லம்ப எதிர்விசைக் கும் 

உள்ள தகவு 
பொருள் நழுவும் நிலையில் அவற்றிற்கிடையே உள்ள தகவைவிடக் 
குறைவானது . 

மேற்கூறப்பட்ட விதிகளுள் முதல் நான்கும் நிலையியல் 
உராய்வு விதிகள் ( Laws of statical friction ) என்றும் , ஐந்தாவது 
இயக்கவியல் விதி என்றும் அழைக்கப்படும் . 


118 


எந்திரவியல் 


எண் 


உராய்வு எண் : இருபொருட்களுக்கிடையே செயற்படும் 
எல்லை உராய்வு விசைக்கும் லம்ப விசைக்கும் உள்ள தகவு ஒரு 
மாறிலி எனக் கூறப்பட்டது . அந்த மாறிலி உராய்வு 
( Coefilicient of firiction ) எனப்படும் ; அது - என்னும் கிரேக்க 
எழுத்தால் குறிக்கப்படும் , எல்லை உராய்வு விசையை F எனவும் 
லம்ப எதிர் விசையை R எனவும் குறிப்போமாயின் , 


* 


F = L. R 


14-1 


. 


-- 


S 


| 


( உராய்வுக் கோணமும் 

தொகுபயன் எதிர் விசையும் 
R 

( angle of firiction and 
resultant reaction ) : ஒரு 

பொருள் மற்றொரு பொருளின் 
| 

மீது எல்லைச் சமநிலையில் 
இருக்கும்போது அதன்மீது 
செயற்படும் லம்ப எதிர்விசை 
எல்லை உராய்வு விசை ஆகி 
யவற்றின் தொகுபயனைக் 
காண்போமாயின் அத் 
தொகுபயனானது லம்ப 

எதிர்விசையுடன் அமைக் 
படம் 14.1 

கும் கோணம் உராய்வுக் 
கோணம் எனப்படும் . அது என்னும் எழுத்தால் குறிக்கப் 

தொகுபயன் எதிர் 
அழைக்கப்படும் . 


5 
S 


> TY 


படும் . தொகுபயன், 


விசை 


என 


படம் 14. 1 - ல் . F , எல்லை உராய்வு விசையையும் R , லம்ப 
எதிர்விசையையும் குறிக்குமாயின் , 


tan a 


F 
R 
F 


ஆனால் ,, 


( சமன் 14. 1 ) 


R 


= tan d 


14.2 


அதாவது உராய் வெண் உராய்வுக்கோணத்தின் டான்ஜென்ட் 
டுக்குச் சமமாகும் . 

மேலும் , தொகுபயன் எதிர் விசை 


S = 1 F + R 


...... 14 


உராய்வு 


119 


உராய்வுக் கூம்பு ( cone of friction ) ஒரு பொருள் மற்றொரு 
பொருளுடன் தொடர்பு கொண்டிருக்கும் புள்ளியை உச்சியாகவும் 
லம்ப எதிர்விசையை அச்சாகவும் உராய்வுக்கோணம் A- ஐ 
அரை உச்சிக்கோணமாகவும் கொண்ட ஒரு கூம்பைக் கற்பனை 
செய்வோமாயின் படம் -14 1 ) தொகுபயன் 

தொகுபயன் எதிர்விசை இக் 
கூம்பின் பரப்பின் மீதோ அதனுள்ளேயோ அமையும் . அவ்வாறு 
கற்பனை செய்யப் பட்ட கூம்பு உராய்வுக் கூம்பு எனப்படும் , 


சொரசொரப்பான சாய்தளத்தின்மீது ஒருபொருளின் சமநிலை : 
W என்ற எடையையுடைய 

ஒருபொருளைச் 

சொரசொரப்பான 
ஒரு சாய்தளத்தின்மீது வைத்து , சாய்தளம் கிடைத்தளத்துடன் 
அமைக்கும் கோணத்தைச் சிறிதுசிறிதாக அதிகரிப்பதாகக் கொள் 
வோம் . தளம் கிடைத்தற்கு d கோணத்தில் சாய்ந்திருக்கும்போது 
பொருள் சமநிலையில் இருப்பதாகவும் கொள்வோம் . ( படம் 14. 2 ) 


R 


AMR 


W 
W sind 


V 


cr 


w Cosa 


> 


படம் 14-2 


பொருள் சாய்தளத்தில் சமநிலையில் இருக்கும்போது அதன்மீது 
செயற்படும் விசைகளாவன : 


1. செங்குத்தாகக் கீழ்நோக்கிச் செயற்படும் அதன் எடை W 

2. தளத்திற்கு நேர்குத்துத்திசையில் செயற்படும் லம்ப 
எதிர்விசை R 


3. தளத்தின் 


வழியே 


மேல் நோக்கிச் செயற்படும் 


எல்லை உராய்வு விசை F = | R. 


120 


எந்திரவியல் 


W- ஐ தளத்திற்கு நேர்குத்தாகவும் தளத்தின் வழியேயும் பிரிப்போ 
மாயின் , 

W sind 

R 
W cos 

R 
. 

tan d = 

1. = tan A 
d A 

14-4 


எனவே , ஒருபொருள் சொரசொரப்பான சாய்தளம் ஒன்றின் 
மீது புறவிசையின் துணையின்றித் தானே எல்லைச் சமநிலையில் 
இருக்கும்போது , சாயதளம் கிடைத்தளத்துடன் அமைக்கும் 
கோணம் உராய்வுக்கோணத்திற்குச் சமமாகும் . 


தெரிவு 1 கிடைத்தளத்துடன் d ( < A ) என்ற கோணத்தை 
அமைக்கும் சாய்தளம் ஒன்றின் மீது வைக்கப்பட்ட ஒருபொருள் 
சாய் தளத்தின் பெரும வாட்டத்திசையில் செயற்படுத்தப்படும் 
விசை ஒன்றினால் எல்லைச் 

சமநிலையில் வைக்கப்பட்டுள்ளது . 
விசையின் பெரும் சிறும மதிப்புகளைக் கணக்கிடுக . 


1. பொருள் கீழ்நோக்கி நகரும் நிலையில் உள்ளதாகக் கருது 
வோம் : 


இங்கு எல்லை உராய்வு விசையானது 

தளத்தின் வழியே 
மேல்நோக்கிச் செயற்படும் . செயற்படுத்தப்படும் புறவிசை P என 
இருக்கட்டும் . 


R 


MR 


ar 


4 


w Sinor 


a 


3 


w Cosa 


படம் 14.3 


பொருள் எல்லைச் சம நிலையில் இருக்கும்போது அதன்மீது 
செயற்படும் விசைகளாவன . ( படம் 143) . 


121 


உராய்வு 


( i ) செங்குத்தாகக் கீழ்நோக்கிச் செயற்படும் அதன் எடை W 


R 
( ii } தளத்திற்கு நேர்குத்தான திசையில் லம்ப எதிர்விசை 
( iii ) தளத்தின் வழியே மேல்நோக்கிச் செயற்படும் ) 

எல்லை உராய்வு விசை UR 
( iv ) தளத்திற்கு இணையாக மேல்நோக்கிச் செயற் ) . 

படுத்தப்பட்ட புறவிசை ) P 
W- ஐத் தளத்திற்கு இணையாகவும் நேர்குத்தாகவும் பிரிப்போ 
மாயின் , 

P + R > W sin d 

R W cos o 
எனவே , 

P. W sin du W cos d 


sin A 


ஆனால் , 


ப 


= tan A 


cos A 


எனவே , 


P ) 


W 
cos ) 


( sin cos A- cos A sin A ) 


sin ( 4 - A ) 


அதாவது 


W 
cos A 


2. பொருள் மேல்நோக்கி நகரும் நிலையில் இருத்தல் : 

இங்கு எல்லை உராய்வு விசை தளத்தின் வழியே கீழ்நோக்கிச் 
செயற்படும் . இப்பொழுது செயற்படுத்தப்படும் புறவிசை P , எனக் 
கொள்வோம் . 


RR 


P , 


MR 


w sind 


W kosa 


Joc 


படம் 14. ! 


பொருள் எல்லைச் சமநிலையில் இருக்கும் போது அதன்மீது 
செயற்படும் விசைகளாவன : ( படம் 14-4 ) 


122 


எந்திரவியல் 


1. செங்குத்தாகக் கீழ்நோக்கிச் செயற்படும் அதன் எடை W 
2. தளத்திற்கு நேர்குத்துத் திசையில் செயற் படும் லம்ப 

எதிர்விசை ) 

R 
3. தளத்தின் வழியே கீழ்நோக்கிச் செயற்படும் எல்லை ) 

} 
HR 

உராய்வு விசை 
4. தளத்திற்கு இணையாக மேல்நோக்கிச் செயற்படுத்தப் ) 

படும் விசை P 
1 - ஐத் தளத்திற்கு இணையாகவும் நேர்குத்தாகவும் பிரித்தால் 

P. = W sind + H R 

R = W cos d 
.. P , W sin a t u w cosa 

sinA 
ஆனால் , 

tanA 


cos A 


Pi 


= 


W 
cos A 


( sind cos A + cos A sin AJ 


அதாவது P , 


sin ( u + \ ) . 


14-6 


cOS X 


செயற்படுத்தப்படும் விசையின் சிறும் , பெரும் மதிப்புகளை 
முறையே , சமன்பாடுகள் 14-5 , 14-6 கொடுக்கின்றன . எனவே , 
செயற்படுத்தப்படும் விசையின் மதிப்பு P , P , ஆகியவற்றிற்கிடையே 
இருக்கும்போது பொருள் சமநிலையில் இருக்கும் . எனினும் அது 
எல்லைச் சமநிலையில் இருக்காது . 


தெரிவு : கிடைத்தளத்துடன் d ( > A ) என்ற கோணத்தை 
அமைக்கும் சாய்தளம் ஒன்றின் மீது வைக்கப்பட்ட ஒரு பொருள் , 
சாய்தளத்தின் பெரும வாட்டக் கோட்டின்வழியே செல்லும் செங் 
குத்துத் தளத்தில் சாய்தளத்துடன் 9 என்ற கோணத்தை 
அமைக்கும் திசையில் செயற்படுத்தப்படும் விசை ஒன்றினால் 
எல்லைச் சமநிலையில் வைக்கப்பட்டுள்ளது . விசையின் 

பெரும 
சிறும மதிப்புகளைக் கணக்கிடுக . 


1. பொருள் கீழ் நோக்கி நகரும் நிலையில் இருப்பதாகக் கொள் 
வோம் . இங்கு எல்லை உராய்வு விசை மேல்நோக்கிச் செயற் 
படும் ( படம் 14.5 ) . இப்பொழுது - செயற்படுத்தப்படும் புறவிசை 
P எனக் கொள்வோம் . பொருள் எல்லைச் சமநிலையில் இருக்கும் 
போது அதன்மீது செயற்படும் விசைகளாவன : 
1. செங்குத்தாகக் கீழ்நோக்கிச் செயப்படும் அதன் எடை W 
2. தளத்திற்கு நேர்குத்தாகச் செயற்படும் லம்ப எதிர்விசை R 


123 


உராய்வு 


H R 


3. தளத்தின் வழியே மேல்நோக்கிச் செயற்படும் 

எல்லை உராய்வு விசை 
4. தளத்துடன் 9 கோணத்தை அமைக்கும் திசையில் 

மேல்நோக்கிச் செயற்படுத்தப்படும் புறவிசை 


P 


Pcosa 


* 


psino 


w CosOC 


w Sina 


Ta 


படம் 14 : 5 


இனி , தளத்திற்கு இணையான , நேர்குத்துத் திசைகளில் W , P 
ஆகியவற்றின் ஆக்கக்கூறுகளைக் காண்போமாயின் , பொருள் சம 
நிலையில் இருக்க , 


P cos G + HR 
P sin a + - R 


W sin d 
W cos d 


( i ) 
( ii ) 


சமன் ( ii ) - ஐ 1. ஆல் பெருக்கி சமன் ( i ) - லிருந்து கழிப்போமாயின் 

P ( cos G - | sin G ) W ( sin - | cos d ) 


sin a 


ஆனால் , 


= tan / 


cos X 


P 


( cos G cos / - sin 8 sin > ) 


cosA 


W 
cos A 


( sind cos ) - cosd sin ) 


W sin ( c - 2 ) 
எனவே , P 

14.7 
cos ( G + A ) 
2. பொருள் மேல்நோக்கி நகரும் நிலையில் இருப்பதாகக் 
கொள்வோம் : இங்கு எல்லை உராய்வு விசை கீழ்நோக்கிச் செயற் 


124 


எந்திரவிய 


எனக் 


படும் . இப்பொழுது செயற்படுத்தப்படும் புறவிசை P , 
கொள்வோம் . பொருள் சமநிலையில் இருக்கும்போது செயற்படும் 
விசைகளைப் படம் 146 காட்டுகிறது . 


Pi 


R 


> P. Cose 


Pising 


MR 


18 


x 


w Cosor 


w sina 


படம் 


14.6 


W , P ஆகியவற்றைத் தளத்திற்கு இணையாகவும் நேர்குத்தாக 
வும் பிரிப்போமாயின் . 
P , cos 0 Wsind + HR 

( i ) 
P ) sin a + R 

W cosa 
அல்லது P. since W cos d - R 

( ii ) 
சமன் ( ii } - ஐ 1 - ஆல் பெருக்கி சமன் ( 1)- உடன் சேர்ப்போ 
மாயின் , P. ( cos G + usin 6 ) W ( sin c + + cosd ) 

sinA 
ஆனால் , 

u 

tap ) 


cos X 


cos X 


P , 

W 
cos ( 8 - A ) 

sin d + A 
cosA 

sin ( d + A ) 
PP W 

14.8 

cos ( e - A ) 
செயற்படுத்தப்படும் விசையின் சிறும , பெரும மதிப்புகளை 
முறையே சமன்பாடுகள் 147, 14-8 ஆகியவை கொடுக்கின்றன . 
சிறப்பு நேர்வுகள் : பொருள் எல்லைச் 

சமநிலையின் மேல் 
நோக்கி நகரும் நிலையில் இருக்கும் போது , கோணத்தில் செயற் 

sin ( d + A ) 
படுத்தப்படும் புறவிசையின் சிறுமமதிப்பு W 

ன் சிறும 

cos ( 9-2 ) 
மதிப்பாகும் . 

sin { 4 + A ) 
W 

-ன் சிறும மதிப்பானது cos ( 8 ) -ன் 
cos ( e 


உராய்வு 


125 . 


பெரும மதிப்பிற்குரிய அதன் மதிப்பாகும் . cos ( 9 -1 ) -ன் பெரும 
மதிப்பு 1 ஆகும் . 

அதாவது cos ( 0-1 ) 1 
அல்லது 

( 0 - A ) 0 
அல்லது 

> 


எனவே , செயற்படுத்தப்படும் விசை தளத்துடன் உராய்வுக் 
கோணத்திற்குச் சமமான கோணத்தை அமைக்குமாயின் , அதன் 
மதிப்பு சிறுமமாக இருக்கும் . 


G 


CC 


T 


8 


E 


Ti 


A 


படம் 14-7 


ஒரு சொரசொரப்பான உருளைக்கும் அதன்மேல் இடப்பட்ட 
பட்டைக்குமிடையே செயற்படும் உராய்வு : படம் 14-7 உருளையின் 
அச்சுக்கு செங்குத்துதள வெட்டு முகத்தைக் காட்டுகிறது . 0 உரு 
ளையின் அச்சையும் ABCDEF 

பட்டையையும் குறிக்கின்றன . 
பட்டையின் இரு முனைகளிலும் விசைகள் செயற்படும் நிலையில் 
பட்டை உருளையின் மேல் 

நகருமாயின் , அது நகர்த்தப் 
படும் திசையில் செயற்படும் விசை மற்ற திசையில் செயற் 
படும் விசையைவிடக் கணிசமான அளவு அதிகமாக இருக்க 
வேண்டும் . இந்த மிகுதிப்பாடு உருளைக்கும் பட்டைக்குமிடையே 
செயற்படும் உராய்வின் பயனாய் ஏற்படுகிறது . 


126 


எந்திரவியல் 


படத்தில் பட்டை உருளையின்மீது BCDE என்னும் பகுதியுடன் 
தொடர்புகொண்டுள்ளது . BA வழியே செயற்படும் இழுவிசை T1 
எனவும் EF வழியே செயற்படும் இழுவிசை T , எனவும் கோணம் 
BOE = 0 எனவும் கொள் வோம் . பட்டை கடிகாரத் திசையில் 
நகரும் நிலையில் இருப்பதாகவும் கொள்வோம் .. இப்பொழுது 
T > T , 


பட்டையின் CD என்ற மிகச்சிறு பகுதி ஒன்றைக் கருதுவோம் . 
அப் பகுதி மிகச் சிறிய தாயிருப்பதால் , அதில் செயற்படும் இழுவிசை 
யைச் சீரான தாகக் கருதலாம் . அதன் மதிப்பை T எனவும் 


COD de எனவும் கொள்வோம் . T என்ற இழுவிசை C , D 
புள்ளிகளில் வட்டத்திற்கு 

வரையப்பட்ட தொடுகோடுகளின் 
வழியே செயற்படும் . அத் தொடுகோடுகள் G என்னும் புள்ளியில் 
சந்திக்குமாயின் , அவற்றின் வழியே செயற்படும் இழுவிசைகளின் 
தொகுபயன் DGC என்ற கோணத்தின் இருசமவெட்டியாகிய GO 
வழியே செயற்படும் . 

ODG , OCG என்ற செங்கோண முக்கோணங்களில் , 


do 
DGO CGO 90 

2 
எனவே , GO வழியே செயற்படும் தொகுபயன் 


de 


2T cos ( 90 


-- 


) 


2 


= 2T sin 


de 
2 


T88 [ 


:: sin 


sin 4 - 421 


GO வட்டத்திற்கு நேர்குத்துக்கோடு 

ஆதலால் , T de 
பட்டைக்கும் உருளைக்குமிடையே செயற்படும் லம்ப எதிர்விசை 
யாகும் . எனவே , உராய்வெண் 4 எனில் அவற்றிற்கிடையே 
செயற்படும் எல்லை உராய்வு விசை | Td e ஆகும் . 


இப்பொழுது C , D ஆகிய புள்ளிகளில் செயற்படும் இழுவிசை 
களின் வேறுபாடு d T எனில் , பொருள் நகரும் நிலையில் இருக்கும் 


போது , 


Tdo 


dr - 
d . T 
T 


u do 


------- 


127 


உராய்வு 
T- ன் T1 , T , மதிப்புகளுக்கிடையே தொகுதி காணின் , 

T , 

8 

ude 
TT | 
TI 


( IT 


푸 


14 . 


S 


0 


T. 


அல்லது 


172 


16 


T , 


re 


ஃ 


e 


\ 
> 


அல்லது 


T1 = T , e - ue 


உராய்வைப் பயன்படுத்திப் பல கருவிகள் அமைக்கப்பட்டிருக் 
கின்றன . அவற்றுள் உராய்வு - திறன்மானி (Trict : on dynamometer ) 
உராய்வு சுழற்சி இயக்கக்கடத்தி frict oil clutch ) ) என்ற கருவி 
களைப்பற்றி இங்கு காண்போம் . 

உராய்வு - திறப்மாவி : 
சொரசொரப்பான உருளையின் 
மீது போடப்பட்ட பட்டைக் 
கும் உருளைக்குமிடையே ஓர் 
உராய்வு விசை செயற்படு 
கிறது என்ற உண்மையைப் 
பயன்படுத்தி உராய்வு 
திறன் மானி என்ற ரு கருவி 
அமைக்கப்பட்டுள்ளது . இக் 
வி மின் சுழற்றிகளின் 

AAL 
திறனை அளவிடப் பயன் 
படுகிறது . 

இக் கருவியின் அமைப் 
பைப் படம் 148- ல் 
லாம் . இதில் மின் சுழற்றியன் 
சுழல்தண்டுடன் இணைக்கப் 

S 
பட்ட A என்ற பெருங்கப்பி 

Fw 
ஒன்றின்மீது ஒரு பட்டை 
போடப்பட்டுள்ளது . பட் 

THITTI 
டைக்கும் கப்பிக்குமிடையே 
உராய்வை அதிகப்படுத்து 

படம் 14-8 
வதற்காக பட்டையின் அடிப்பகுதியில் மரத்துண்டுகள் பொருத்தப் 
படலாம் . பட்டையின் ஒருமுனை நிலையான தாங்கி ஒன்றில் 


கருவி 


- .. 


காண 


128 


எந்திரவியல் 


கெட்டியாகப் பொருத்தப்பட்ட வில் தராசு ( S ) - டன் இணைக்கப்பட்டு 
மறுமுனையில் சரிசெய்யக் கூடிய ஓர் எடை ( W ) தொங்கவிடப் 
பட்டுள்ளது , 


மின்சுழற்றியை இயக்கிவிட்டு ( மின்சுழற்றி வில் தராசை 
நோக்கிச் 

சுற்றுமாறு அமைக்கப்பட வேண்டும் . ) W நிலையாக 
இருக்குமாறு அதன் மதிப்பைச் சரி செய்ய வேண்டும் . அவ்வாறு 
சரி செய்த பின் அதன் மதிப்பையும் வில் தராசின் அளவீட்டை ( S ) 
யும் குறித்துக் கொள்ளவேண்டும் . பின்னர் மின்சுழற்றி ஒரு வினாடி 
யில் மேற்கொள்ளும் சுழற்சி எண்ணிக்கை ( 11 ) யையும் ( இதற்கென 
அமைந்த சுழற்சிக் கணிப்பானைக் ( rotation counter ) கொண்டு ) 
சுழல் தண்டின் அச்சிலிருந்து பட்டையின் தொலை வை ( b ) - யும் 
கம்பியின் ஆரத்தையும் ( எ ) கணக்கிட்டுக் கொள்ளவேண்டும் 


இனி , மின்சுழற்றியின் திறனைப் பின்வருமாறு கணக்கிடலாம் : 
பட்டை சமநிலையிலிருப்பதால் அதன்மீது செயற்படும் விசை 
களின் 0 - ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , அவற்றின் 
குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் . எல்லை உராய்வு விசையை 
F எனக்கொள்வோமாயின் , 


Sx a + b 


sx 4 * 


+ F + a - W 


ath 
2 


O 


a + b 


அல்லது 


Fxa = ( W - S ) 

2 
( W - S ) ( a + b ) 
F 

2a 


]]] 


இந்த உராய்வு விசையை எதிர்த்து மின்சுழற்றி வினாடிக்கு 1s . 
முறைகள் சுற்றும்போது அது ஒரு வினாடியில் செய்யும் வேலை , 


Fx2Taro 
( W - S ) ( a + b ) 3 

x 27Tam 
2a 

n ( W –S) ( a + b ) 
எனவே , மின்சுழற்றியின் திறன் 

= T11 ( W - S ) ( a + b ) 


உராய்வு - சுழற்சி இயக்கக் கடத்தி ( Clutch ) : சுழற்சி இயக்கக் 
கடத்தி என்பது பொது அச்சையுடைய இரு சுழல் தண்டுகளுக் 
கிடையே ஒன்றின் சுழற்சி இயக்கத்தை மற்றொன்றிற்குக் கடத்தப் 


விசை 


129 


பயன்படும் ஓர் அமைப்பாகும் . இது உந்து வண்டிகளில் எஞ்சி 
னின் இயக்கத்தைச் சக்கரங்களுக்குக் கடத்தப் பயன்படுகிறது . 

படம் 14-9 - ல் உள்ளதுபோன்ற ஓர் அமைப்பைக் கருதுவதன் 
மூலம் உராய்வு - சுழற்சி இயக்கக் கடத்தி வேலை செய்யும் விதத்தை 


A 


P 


படம் 14-9 


விளங்கிக் கொள்ளலாம் . படத்தில் A , B என்பன P , Q என்ற சுழல் 
தண்டுகளின் முனைகளில் பொருத்தப்பட்ட வட்ட வடிவத்தட்டுகள் , 
அவற்றின் ஒன்றையொன்று நோக்கும் பக்கங்கள் சொரசொரப்பு 
மிக்கவையாயிருக்கும் , தட்டுக்களை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு 
கொள்ளும்படியோ , பிரித்து வைக்கவோ ஏற்ற அமைப்பு உண்டு . 
தட்டுகள் பிரிந்திருக்கும் நிலையில் P என்ற சுழல் தண்டும் அதனு 
டன் சேர்ந்த A என்ற தட்டும் சுழல்வதாகக் கொள்வோம் . இப் 
பொழுது அவற்றை ஒன்றுடன் ஒன்று சிறிது சிறிதாகத் தொடர்பு 
கொள்ளுமாறு செய்வதாக அதாவது . A என்ற தட்டை B என்ற 
தட்டின்மீது அழுத்துவதாகக் கொள்வோம் . A- ஐ B- யின் மீது 
அழுத்தும் விசையின் அளவு அதிகரிக்கும் போது அவற்றிற் 
கிடையே உள்ள உராய்வு விசையும் அதிகரித்து பெரும் மதிப்பை 
அடைகிறது . இந் நிலையில் B- யும் சுழலத் தொடங்கி A- ன் சுழற்சி 
வேகத்துடனேயே சுழலத் தொடங்குகிறது . உந்து வண்டியில் 
இவ்விரு தட்டுக்களும் எப்போதும் ஒன்றுடன் ஒன்று அழுத்திக் 
கொண்டிருக்குமாறு ஒரு வில்லின் உதவியால் செய்யப்பட் 
டிருக்கும் . தேவைப்பட்டபோது அவற்றுள் ஒன்றை 

வில்லின் 
விசையை எதிர்த்துப் பிரித்துக் கொள்ளலாம் . 


மாதிரிக் கணக்கு 1. 36 பவு . எடையுள்ள ஒரு பொருள் கிடைத் 
தளத்திற்கு 45 ° கோணத்தில் அமைந்த ஒரு சாய்தளத்தின்மீது 

9 


130 


எந்திரவியல் 


சமநிலையில் உள்ளது . சாய்தளத்தை 60 ° கோணத்தில் சாய்க்கும் 
போது அப் பொருளை எல்லைச் சம நிலையில் வைத்திருக்கக்கூடிய 
கிடைத்தள விசையின் சிறும மதிப்பைக் கணக்கிடுக . 

சாய்தளம் 45 ° கோணத்தில் சாய்ந்திருக்கும்போது பொருள் 
புறவிசையின் துணையின்றித் தானே சமநிலையில் இருப்பதால் , 
உராய்வுக் கோணம் 45 ஆகும் . 

எனவே .. உராய்வு எண் 
A = tan 45 = 1 . 


09S00- 


* P 


36 Coss 


PS : 160 


36Sin6o 


36 வு 


26 ல் 


படம் 14-10 


சாய்தளம் 60 ° கோணத்தில் சாய்ந்திருக்கும்போது பொருளை 
எல்லைச் சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய கிடைத்தள விசையின் 
மதிப்பு P எனக் கொள்வோம் . பொருள் கீழ் நோக்கி நகரும் நிலை 
யில் இருக்கும் போது , P- ன் மதிப்பு சிறுமமாக இருக்கும் . இந்த 
நிலையில் எல்லை உராய்வு விசைத்தளத்தின் வழியே மேல் 
நோக்கிச் செயற்படும் . விசைகள் செயற்படும் விதத்தைப் படம் 
14.10 - ல் காணலாம் . விசைகளைத் தளத்திற்கு இணையாகவும் நேர் 
குத்தாகவும் பிரிப்போமாயின் , பொருள் எல்லைச் சமநிலையில் 
இருப்பதால் , 

Psin 60+ 36 cos 60 R 
P cos (0+ UR 

36 sin 60 
எனவே , 

P sin 60 R - 36 cos 60 
Pcos 60 36 sin 60 - R .... ( il ) 

[ = ) ஆதலால் ] 


P ( 


( , 


= 26 ( - + ) 


ஒரு சுவரின்மீது 
விசை 

131 
( 1 ), ( ii ) ஆகிய சமன்பாடுகளைக் கூட்டினால் , 
P ( sin 60+ cos 60 ) 36 ( sin 60 - cos 60 ) 

13 
அல்லது P 

+ 3 
2 

2 

3 - 1 
P 

36 

3 + ] 

9. 69 பவு . எடை . 
மாதிரிக் கணக்கு 2. 21 நீளமுள்ள ஓர் ஏணி தரையிலிருந்து 

சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது . ஏணி . தரை 
யைத் தொட்டுக் கொண்டிருக்குமிடத்திலும் சுவரை தொட்டுக் 
கொண்டிருக்குமிடத்திலும் உராய்வுக் கோணம் A ஆகும் . ஏணி 
யின் எடை அதன் மையத்திலிருந்து கீழே 1 தொலைவிலுள்ள 
ஒரு புள்ளியில் செயற்படுமாயின் 

அது செங்குத்து நிலைக்குச் 
சாய்ந்திருக்கக் கூடிய கோணத்தின் எல்லை மதிப்பைக் கணக்கிடுக . 

படம் 14. 11 ஏணியின் நிலையைக் காட்டுகிறது , படத்தில் A B 
என்பது ஏணி ; G. அதன் புவியீர்ப்புமையம் ; R.S என்பன முறை 


MR 


8 . 


RE ) 


S 


พ 


AL 


RS 


படம் 14.11 


யே A , B ஆகிய புள்ளிகளில் எதிர்விசைகள் . எனவே A. B 
ஆகிய புள்ளிகளில் உராய்வு எண் 4 ( 

உராய்வு எண் ( = tank ) எனக் கொள் 


132 


எந்திரவியல் 


வோமாயின் முறையே சுவர் , தரை ஆகியவற்றின் வழியே செயற் 
படும் எல்லை உராய்வு விசைகள் HR , IS ஆகும் . 


OBA = 

9 என இருக்கட்டும் 
ஏணி சமநிலையில் இருப்பதால் , 

W H R + S 
R 

HS 
0 - ஐப் பற்றிய திருப்பு திறன்களைக் காணின் , 

Sx21 sin a W ( l + Ki ) sin 9 + R 2 / cos e 
அல்லது 1 sing [ 2S - W ( I + K ] ] = 2R1 cos 9 


( i ) 
( ii ) 


W = 


2 R 
அல்லது 

tane 

2 S - W 

( I + K ) 
சமன்பாடுகள் ( i ) , ( ii ) ஆகியவற்றிலிருந்து 

4.S + S = S ( 4 +1) 
R = HS 

2 u S 
tan 0 

2S - S ( U + ! ) ( 1 + K ) 

24 
2-4 + 1 ) 1 + K ) 

2 tan A 

2-1+ K ) sec 
எனவே ஏணி செங்குத்து நிலையுடன் அமைக்கும் கோணத்தை 

2 tan | 
tan 9 

2- ( I + K ) secA 
என்னும் சமன்பாடு கொடுக்கிறது . 


அதாவது tan 9 


மாதிரிக் கணக்கு 3. கிடைத்தளத்திலும் , கிடைத்தளத்துடன் 
120 ° கோணத்திலும் அமைந்த இருதளங்களின்மீது சீரான தண்டு 
ஒன்று சமகோணங்களில் 

சாய்ந்தவாறு 

எல்லைச் 

சமநிலையில் 
உள்ளது . தண்டிற்கும் சாய்தளத்திற்கும் இடையே உராய்வுக் 
கோணம் 30 ° என்றால் தண்டிற்கும் கிடைத்தளத்திற்கும் இடையே 
உராய்வெண்ணைக் கணக்கிடுக . 

படம் 14-12 - ல் AB தண்டையும் , G அதன் புவியீர்ப்புமையம் 
AC கிடைத்தளத்தையும் , CB சாய்தளத்தையும் குறிக்கின்றன . 
A- ல் உராய்வு எண் | எனக் கொள்வோம் . A- யிலும் B- யிலும் 
செயற்படும் விசைகளின் தொகுபயன்களைக் காண்போமாயின் , 
A- ல் செயற்படும் விசைகளின் தொகு பயன் A0 என்ற திசையி 
லும் , B- ல் செயற்படும் விசைகளின் தொகுபயன் BO என்ற திசையி 
லும் செயற்படும் . தண்டு சமநிலையில் இருப்பதால் அத் தொகு 


விசை 


133 


பயன்களும் தண்டின் எடையும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் . அப் 
புள்ளியை 0 எனக் கொள்வோம் . A- ல் தொகுபயன் அப் புள்ளியில் 



8 


위 


131 


8. 


30 


B 


ம 


8 


G 


( 20 


30 


FR 


3 


A 


படம் 14-12 


AC- க்கு வரையப்பட்ட லம்பத்திற்கு A கோணத்திலும் B- ல் 
தொகுபயன் அப் புள்ளியில் CB- க்கு வரையப்பட்ட லம்பத்திற்கு 300 
கோணத்திலும் செயற்படும் . 


- 


AG : GB :: 1 : 1 
AOB என்ற முக்கோணத்தில் சமன் 12-11 - ன் படி 
2 cot 60 = cot A-- cot 30 
2 1 

- 3 
34 
1 2 

5 
+ 3 
V3 

3 

3 
.. 

L 

5 


= 


== 


134 


எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 4. மூடப்பட்ட செவ்வக வடிவப்பெட்டி ஒன்று 
அதன் அடிப்பாக நீளவிளிம்புகளுள் ஒன்று வழவழப்பான சுவர் 
ஒன்றின்மீதும் மறு விளிம்பு சொர சொரப்பான தரையின்மீதும் 
அமையுமாறு வைக்கப்பட்டுள்ளது . பெட்டியின் அடித்தளம் செங் 
குத்து நிலையுடன் d என்ற கோணத்தை அமைக்கிறது . பெட்டி 

h 
யின் அகலம் உயரம் முறையே 26 , 21 என்றால் tand = 24 + 

b 
என்றால் பெட்டி நழுவும் நிலையில் உள்ளது எனக் காட்டுக . 


படம் 14-13 - ல் ABCD பெட்டியின் வெட்டுமுகத்தையும் , G 
அதன் புவியீர்ப்புமையத்தையும் , AC தரையையும் , OB சுவரையும் 


G 


h 


ar 


M 


B 


- 


8 


படம் 14-13 


குறிக்கின்றன . 

சுவர் வழவழப்பான தால் B- ல் உராய்வு 
விசை செயற்படாது . 

A- ல் உராய்வுக்கோணம் A எனில் 
அங்கு செயற்படும் R , HR என்ற விசைகளின் தொகுபயன் A0 


வழியே செயற்படும் . RAO = 1 . பெட்டி நழுவும் நிலையில் சமநிலை 
யில் இருப்பதால் பெட்டியின் எடை , AO வழியே செயற்படும் தொகு 
பயன் , B- ல் செயற்படும் எதிர்விசை ஆகிய மூன்றும் ஒரு புள்ளியில் 
சந்திக்கும் அப் புள்ளியை 0 எனக்கொள்வோம் . 


விசை 


135 


படத்தில் 


GN = h ; AN = NB = b 
MN = h cot al 
AM = 6 - h cot di 
MB = 

b + h cot d 


AOB என்ற முக்கோணத்தில் சமன் 12-11ன் படி 
2b cot d = ( b - h cot cl ) cot A- ( b + h cot cl ) cot 90 


1 


ஆனால் 


cot A 


tan = [u ; cot 90 = 0 


b - h cot all 


2b cot L 


அல்லது 


u • 2b cot d = b -h cot al 


26 | 


= b tand - h 


b tan a 


2bI + h 


- 


எனவே பெட்டி நழுவும் நிலையிலிருக்கும் போது 

h 
tan 


21 - 


எனவே tand 


24 + 


h 

என்றால் பெட்டி நழுவும் நிலையில் 
b 


இருக்கும் . 


மாதிரிக் கணக்கு 5 : 3 பவு . எடையுள்ள வட்டவளையம் ஒன்று 
கிடைமட்டத்தில் அமைந்த முளை ஒன்றின்மீது தொங்குகிறது . 
வளையத்திலிருந்து தொடுகோட்டு நிலையில் 2 , பவு . எடை ஒன்று 
தொங்குகிறது . வளையம் முளையின் மீது நழுவும் நிலையில் இருக்கு 

8 
மாயின் 4 = 

என நிறுவுக . 
15 


படம் 14 14 - ல் C வளையத்தின் மையத்தையும் A , 2 , பவு . 
எடை தொங்கும் புள்ளியையும் , P முளையையும் குறிக்கின்றன . 
C டல் செயற்படும் 3 பவு . எடை A- ல் செயற்படும் 2 , பவு . 
ஆகியவற்றின் புவியீர்ப்புமையம் G எனக் கொள்வோமாயின் 


எடை 


136 


எந்திரவியல் 


வளையம் : நழுவும் நிலையில் சமநிலையில் - இருப்பதால் P- ல் செயற் 
படும் R , H R ஆகியவற்றின் தொகுபயன் G வழியே செயற்பட 


Y 


FR 


AR 


PP 


HA 


O 


17 


A 


8a 
17 


3 பவு 


பவு 


तु 


படம் 14-14 
வேண்டும் . வளையத்தின் ஆரம் a எனக் கொள்வோம் . 
இனி C- ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 

8 
3X0 + 

3 + 

CG 
3 
17 

8 
அல்லது 

CG 
31 

3 

8 
. 

CG = 

17 
CPG என்ற செங்கோண முக்கோணத்தில் 

PG " CPS CG 


을 


ae 


( 1 ) 


225 
289 


PG 


15 
17 


விசை 


137 


ஆனால் CPG = YPR 


உராய்வுக்கோணம் 


tan 


|| 


CG 
GP 


8a 


15 


] 
] 


* 


4 


17 


17 


8 
15 


மாதிரிக் கணக்கு 6 : 

அரைக்கோள வடிவக்கூடு ஒன்று - 
உராய்வுக்கோணமுடைய ஒரு சொரசொரப்பான சாய்தளத்தின் 
மீது வைக்கப்பட்டுள்ளது . 

அரைக்கோள 

விளிம்பின் வழியே 
செல்லும் தளம் கிடைத்தளத்துடன் அமைக்கும் கோணம் 
sin1 ( 2 sin A ) - ஐ விட அதிகமாக இருக்கமுடியாது என நிறுவுக . 


படம் 14- 15 - ல் OA சாய்தளத்தையும் C அரைக்கோளத்தின் 
மையத்தையும் A , அரைக்கோளம் அடித்தளத்தைத் தொடும் 
புள்ளியையும் குறிக்கின்றன . G என்பது அரைக்கோளத்தின் 


H 


GT 


RA 


PR 


A 


a 


W 


. 


படம் 14-15 


புவியீர்ப்புமையம் . அரைக்கோளம் எல்லைச் சமநிலையில் இருப்ப 
தால் A- ல் தளத்தின் எதிர்விசை, எல்லை உராய்வு விசை ஆகிய 
வற்றின் தொகுபயனும் G வழியே செல்லவேண்டும் .. 

எனவே , 
GA ஒரு செங்குத்துக் கோடாகும் . 


138 


எந்திரவியல் 


இனி சாய்தளத்தின் கோணம் என்றால் CAG 
அரைக்கோளத்தின் அடித்தளம் கிடைத்தளத்துடன் அமைக்கும் 


கோணம் 9 எனில் படத்தில் CGY 9 ஆகும் . 
எனவே முக்கோணம் CGA- ல் 
CA 

CG 
sin ( 180 - C ) 
CA 

sing 
CG 


sind 


sin d 


CA 


CE 


- 


2CG 


ஆனால் 


* 


2 


sin e 
sind 


அல்லது 


sine 


= 2 sin d 


மேலும் , அரைக்கோளம் எல்லைச் சமநிலையில் இருப்பதால் -இன் 
பெரும மதிப்பு ஆகும் . எனவே sin 6- ன் பெரும் மதிப்பு 2 sin A. 
ஆகவே 9 -ன் பெரும் மதிப்பு sin ( 2 sin A ) 


மாதிரிக் கணக்கு : மெல்லிய சீரான அடர்த்தியைக் கொண்ட 
சமபக்க முக்கோணம் ஒன்று செங்குத்துத்தளத்தில் அதன் அடித் 
தளத்தின் ஒருமுனை சொரசொரப்பான கிடைத்தளத்தின்மீதும் 
மறுமுனை வழவழப்பான செங்குத்குச் சுவர் ஒன்றின் மீதும் அமைந்து 
சம நிலையில் உள்ளது . உராய்வெண் | என்றால் முக்கோணத்தின் 
அடித்தளம் கிடைத்தளத்துடன் அமைக்கும் கோணம் 

1 
cot G = 2+ என்னும் சமன்பாட்டால் கொடுக்கப்படுகிறது 


( 3 ) 


என நிறுவுக . 


படம் 14-16 - ல் ABC முக்கோணத்தையும் G அதன் புவியீர்ப்பு 
மையத்தையும் BO தரையையும் OC சுவரையும் குறிக்கின்றன . 
கோணத்தின் அடித்தளம் 

கிடைத்தளத்துடன் அமைக்கும் 


90 


கோணம் 9 எனக் கொள்வோமாயின் படத்தில் OMC 
ஆகும் . 


முக்கோணம் சமநிலையிலிருப்பதால் B- ல் செயற்படும் R , H R 
கியவற்றின் தொகுபயன் , C- ல் செயற்படும் எதிர்விசை S , 


விசை 


139 


முக்கோணத்தின் எடை ஆகிய மூன்றும் 0 என்ற புள்ளியில் சந்திப் 
பதாகக் கொள்வோம் . முக்கோணத்தின் பக்கம் 2a எனக்கொள் 
வோமாயின் , 


C 


b 


S 


M 


E 


BR 


படம் 14-16 


AD = a tan 60 = a 3 


a 


GD 


= 


ta / 3 


3 


.. 


MD 


tan 0 


13 


எனவே 


BM 


= 


tan 9 


[ 3 - tan e ] 


13 


V3 


a 


MC = at tan 0 

( 3 + tan e ] 
3 
BM : MC : : 3- tane : 3 + tane 


13 


முக்கோணம் BOC- ல் சமன் 12-11 - ன் படி 
2 3 cot ( 90-0 ) = ( 3 - tan o ) cot / 
( 3- tan e ) cot A - ( 3 + tan e ) . 

cot 90 
1 1 
ஆனால் cot A 

; cot 90 = 0 
tana p 

1 
ஃ 2/3 tan G 

( 


140 


எந்திரவியல் 


23 tan e = 3 - tan e 
24 13 

3 cot 0 - 1 
3cot e 243 + 1 

1 
எனவே cot 0 21 + 

3 


மாதிரிக் கணக்கு 8 : சீரான உருளை ஒன்று அதன் தளம் ஒரு 
சொரசொரப்பான சாய்தளம் ஒன்றின் மீது வைக்கப்பட்டு சாய்தளம் 
கிடைத்தளத்துடன் அமைக்கும் கோணம் சிறிது சிறிதாக அதிகரிக் 
கப்படுகிறது . உருளையின் விட்டத்திற்கும் உயரத்திற்கும் உள்ள 
விகிதம் உராய்வு எண்ணைவிடக் குறைவாக இருப்பின் அது 
நழுவத்தொடங்குமுன் நொடித்து விடும் எனக் காட்டுக . 


படம் 14. 17 - ல் AB உருளையின் அடித்தளத்தையும் G அதன் 
புவியீர்ப்புமையத்தையும் OB சாய்தளத்தையும் குறிக்கின்றன . 


D 


D 


B 


> 
3 


e 


படம் 14-17 


உருளை நொடிக்கும் நிலையில் இருப்பதாகக் கொள்வோம் . 
இப்பொழுது G வழியே செல்லும் செங்குத்துக்கோடு A வழியே 
செல்லும் . இந் நிலையில் சாய்தளத்தின் கோணம் 9 என்று கொள் 


வோமாயின் AGC = 8 . 


உருளையின் விட்டம் 2r எனவும் உயரம் 1 எனவும் கொள் 

AC 

2r 
வோமாயின் tano 

GC h / 2 

h 
உருளை நழுவும் நிலையில் இருக்கும்போது சாய்தளத்தின் 
கோணம் d எனக் கொள்வோமாயின் 

tan d = tanA = 4 . 


விசை 


141 


2r 


எனவே tan e , tan - ஐ விடக் குறைவாக இருப்பின் உருளை 
நழுவ ஆரம்பிக்குமுன் நொடித்து விடும் . அதாவது 

H. ஐ 

h 
விடக் குறைவாக இருப்பின் உருளை நழுவத் தொடங்குமுன் 
நொடித்து விடும் . 


பயிற்சி XIV 


1. 4 பவு . எடையுள்ள ஒரு பொருள் 30 ° கோணத்தில் சாய்ந் 
துள்ள சொரசொரப்பான தளம் ஒன்றின்மீது எல்லைச் சமநிலையில் 
உள்ளது . தளத்தின் கோணம் 60 ஆக உயர்த்தப்படும் பொழுது 
பொருளை எல்லைச் சம நிலையில் வைத்திருப்பதற்கு தளத்தின்வழியே 
செயற்படுத்த வேண்டிய புறவிசையின் மதிப்பைக் கணக்கிடுக . 


2. 500 பவு . நிறையுள்ள ஒரு பொருள் சொரசொரப்பான சாய் 
தளம் ஒன்றின் மீது கிடைமட்டக்கயிறு ஒன்றின் உதவியால் சமநிலை 
யில் வைக்கப்பட்டுள்ளது . உராய்வு எண் 0 2 , சாய்தளம் கிடைத் 
தளத்துடன் அமைக்கும் கோணம் tan - 13 என்றால் கயிற்றின் 
பெரும , சிறும இழுவிசைகளைக் கணக்கிடுக . 


3. 60 பவு . எடை ஒன்று சொரசொரப்பான சாய்தளம் ஒன்றின் 
மீது வைக்கப்பட்டு தளத்தின் பெரும் வாட்டக்கோட்டின் வழியே 
செயற்படும் 24 பவு . எடை விசை ஒன்றின் உதவியால் எல்லைச் சம 
நிலையில் கீழ்நோக்கி நகரும் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது . அதன் 
மீது 36 பவு . எடை விசை ஒன்று செயற்படும்போது அது மேல் 
நோக்கி நகரும் நிலையில் உள்ளது , தளத்தின் உராய்வு எண்ணைக் 
கணக்கிடுக . 


4. ஒரு பொருளைக் கிடைத்தளத்துடன் ! கோணத்தில் 
சாய்ந்த ஒரு சாய்தளத்தின் அடியிலிருந்து உச்சிக்கு எடுத்துச் 

d 

45 . 
செல்ல வேண்டியிருக்கிறது . உராய்வு எண் tan 

2 
விடக் குறைவாக இருக்குமாயின் அப் பொருளைத் தூக்கிச் செல் 
வதைவிட தளத்தின் வழியே இழுத்துச் செல்வதற்குக் குறைவான 
விசையே தேவைப்படும் என நிறுவுக . 


) 


5. வெவ்வேறு மூலப்பொருட்களாலான சமமான இரு எடை 
கள் ( W. W ) சாய்தளம் ஒன்றின் பெரும வாட்டக்கோட்டிற்கு இணை 
யான கயிறு ஒன்றினால் இணைக்கப்பட்டு சாய்தளத்தின்மீது எல்லைச் 


142 


எந்திரவியல் 


சமநிலையில் உள்ளன . சாய்தளத்திற்கும் தாழ்ந்த நிலையிலுள்ள 
பொருளுக்குமிடையே உராய்வு எண் 1 என்றும் . தளத்திற்கும் 
உயர்ந்த நிலையில் உள்ள பொருளுக்குமிடையே உராய்வு எண் : 
என்றும் இருப்பின் சாய்தளத்தின் சரிவுக் கோணத்தையும் கயிற்றின் 
இழுவிசையையும் மதிப்பிடுக . 


6. கிடைத்தளத்துடன் 30 ° கோணத்தில் சாய்ந்துள்ள சாய் 
தளம் ஒன்றின்மீது 60 பவு , எடையுள்ள பொருள் ஒன்று கயிறு ஒன் 
றின் உதவியால் மேல்நோக்கி இழுக்கப்படுகிறது . உராய்வு எண் 
0.2 எனில் சாய்தளம் செங்குத்து நிலையுடன் 30 ° கோணத்தை 
அமைக்கும்போது கயிற்றில் செயற்படுத்த வேண்டிய விசையின் 
சிறும மதிப்பு என்ன ? 


7. கிடைத்தளத்துடன் என்ற கோணத்தை அமைக்கும் 
சொரசொரப்பான சாய்தளம் ஒன்றின் மீது வைக்கப்பட்டிருக்கும் ஒரு 
பொருள் . தளத்தின் உச்சியிலுள்ள கப்பி ஒன்றின் மீது செல்லும் கயிறு 
ஒன்றின் ஒருமுனையில் செங்குத்தாக தொங்கிக் கொண்டிருக்கும் 
அதே நிறையுள்ள மற்றொரு பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது . 
அவை தளத்தின்மீது 1. மேல்நோக்கி 2. கீழ் நோக்கி இயங்குவற் 
கேற்ற -ன் மதிப்பை உராய்வுக்கோணத்தின் அடிப்படையில் 
பெறுக . 


8. 2 பவு . | பவு , எடையுள்ள இரு பொருட்கள் சம அளவுக்கு 
சொரசொரப்பாயும் கிடைத்தளத்திற்கு முறையே 30 , 60 கோணத் 
தில் சாய்ந்தும் இருக்கும் இரட்டைச்சாய்தளம் ஒன்றின் மீது வைக் 
கப்பட்டு தளங்களின் பொது உச்சியில் உள்ள கப்பி ஒன்றின் மீது 
செல்லும் கயிறு ஒன்றின் உதவியால் இணைக்கப்பட்டுள்ளன . 
மிக்க பொருள் கீழ்நோக்கி நகரும் நிலையில் இருக்குமாயின் உராய்வு 
எண்ணைக் கணக்கிடுக . 


எடை 


9. ஒரு பூச்சி ஆரமுடைய அரைக்கோள வடிவ கோப்பை 
ஒன்றினுள் மேல்நோக்கி ஊர்ந்து செல்ல முயற்சிக்கிறது . அதன் 
கால்களுக்கும் கோப்பையின் பரப்புக்குமிடையே உராய்வு எண் 
என்றால் பூச்சியானது எவ்வளவு உயரத்திற்கு 

எவ்வளவு உயரத்திற்கு ஊர்ந்து செல்ல 


முடியும் ? 


10. 24 அடி நீளமும் 112 பவு . எடையும் கொண்ட ஓர் ஏணி 
சமதளத்தரையில் வைக்கப்பட்டு ஒரு சுவரில் சாய்த்து வைக்கப் 
பட்டுள்ளது . சுவரும் தரையும் ஒரே அளவுக்குச் சொரசொரப்பா 
யிருந்து உராய்வு எண் 0 3 எனில் ஏணி எந்த நிலையில் எல்லைச்சம 
நிலையில் இருக்கும் ? 


விசை 


143 


11 AB என்ற சீரான ஏணி ஒன்று தரையிலிருந்து அதன் 
A முனை ஒரு வழவழப்பான சுவரின்மீது 

வழவழப்பான சுவரின் மீது இருக்குமாறு சாய்த்து 
வைக்கப்பட்டுள்ளது . ஏணியின் எடையைப்போல் மூன்று மடங்கு 
எடையுள்ள ஒரு சிறுவன் அதன்மீது ஏறுகிறான் . அவன் ஏணியின் 
உச்சியில் இருக்கும்போது உள்ள உராய்வு விசை ஏணியின் அடி 
யில் இருக்கும்போது உள்ளதைப்போல் நான்கு மடங்கு எனக் 
காட்டுக். 


12. AB என்ற சீரான ஏணி ஒன்று அதன் B முனை தரையிலும் 
A முனை செங்குத்தான சுவர் ஒன்றிலும் இருக்குமாறு வைக்கப்பட் 
டுள்ளது . A , B புள்ளிகளில் உராய்வு எண்கள் முறையே 4. என் 
றால் ஏணி சுவருடன் அமைக்கும் பெருமக் கோணம் சுமார் 36 ° 
எனக் காட்டுக . 


13. 50 அடி நீளமும் 120 பவு . எடையும் கொண்ட ஓர் ஏணி 
யின் புவியீர்ப்புமையம் அதன் கீழ்முனையிலிருந்து 20 அடி தொலை 
வில் உள்ளது . அதன் ஒருமுனை ஒரு வழவழப்பான சுவரின் மீதும் 
மறுமுனை சொரசொரப்பான கிடைத்தளம் ஒன்றின் மீது சுவரின் 
அடியிலிருந்து 14 அடி தொலைவிலும் இருக்குமாறு வைக்கப்பட்டுள் 
ளது . உராய்வு விசையைக் கணக்கிடுக . கீழ்முனையிலிருந்து 40 
அடி தொலைவில் 20 பவு . எடை ஒன்று தொங்கவிடப்படும்போது 
ஏணி நழுவும் நிலையில் இருக்குமாயின் உராய்வு எண்ணைக் கணக் 


கிடுக . 


ஏணி 


14 . 

30 அடி நீளமுள்ள ஏணி ஒன்று அதன் ஒருமுனை வழ 
வழப்பான சுவர் ஒன்றின் மீதும் மறுமுனை 0.5 உராய்வெண்ணை 
யுடைய தரையின்மீதும் இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது . 
யின் கீழ்முனை சுவரிலிருந்து 6 அடி தொலைவில் இருக்குமாயின் 
ஏணியின் எடையைப்போல் 4 மடங்கு எடையுள்ள ஒருவர் ஏணி 
நழுவாவண்ணம் அதன் உச்சியை 

அடைய முடியும் எனக் 
க ! ட்டுக . 


15. 1 அலகு நீளமுள்ள சீரான ஏணி ஒன்று அதன்மேல் a 
உயரத்திலுள்ள வழவழப்பான கிடைத்தள தண்டவாளத்தின் மீது 
சற்றே நீட்டிக்கொண்டிருக்குமாறு சொர சொரப்பான தரை ஒன்றின் 
t வைக்கப்பட்டுள்ளது . ஏணி நழுவும் நிலையில் இருக்குமாயின் 
உராய்வெண் 

ப- av ( 2 - a ) | 1 * + a ) 
என நிறுவுக . 


16. 21 நீளமுள்ள சீரான தண்டு ஒன்று கிடை . மட்டத்தில் 
அமைந்த முனை ஒன்றின் மீதாகச் சென்று அதன் ஒரு முனை 


144 


எ 


எந்திரவியல் 


அதிலிருந்து a தொலைவில் உள்ள ஒரு சுவரில் அழுத்திக்கொண் 
டிருக்கிறது . முளையில் உராய்வு இல்லை என்றும் தண்டு கிடைத்தளத் 
துடன் 9 கோணத்தை அமைக்கிறது என்றும் கொள்வோமாயின் 
சுவரில் உராய்வு எண்ணின் சிறும மதிப்பைக் கணக்கிடுக . 


17. W எடையுள்ள கோளம் ஒன்று கிடைத்தளத்துடன் 
கோணத்தை அமைக்கும் சாய்தளம் ஒன்றின்மீது வைக்கப்பட்டு 
அதன் உச்சியில் இணைக்கப்பட்ட நிடைத்தள கயிறு ஒன்றின் உதவி 


யால் சமநிலையில் வைக்கப்பட்டுள்ளது . உராய்வுக் கோணம் - ஐ 

, 


விட அதிகம் என்றும் கயிற்றின் இழுவிசை W. tan 


என்றும் 


நிறுவுக . 


உள்ளது . 


18. 20 அடி நீளமும் 72 பவு . எடையும் உள்ள ஓர் ஏணியின் 
புவியீர்ப்புமையம் அதன் கீழ் முனையிலிருந்து 8 அடி தொலைவில் 
அது தரையிலிருந்து 

அதனுடன் 

8 கோணத்தை 
அமைக்குமாறு வழவழப்பான சுவர் ஒன்றின் மீது சாய்த்துவைக் 
கப்பட்டுள்ளது . 

உராய்வெண் 0.7 என்றால் 12 கல் எடையுள்ள 
ஒரு மனிதன் ஏணி நழுவாவண்ணம் அதன் உச்சியை அடைய 
முடியுமாயின் - ன் மதிப்பை கணக்கிடுக . 


19. நிலையான , உள்ளீடற்ற , சொரசொரப்பான கோளம் ஒன்றி 
னுள் வைக்கப்பட்ட சீரான தண்டு ஒன்று கோள மையத்தில் செங் 
கோணம் ஒன்றைத் தாங்குகிறது . உராய்வுக்கோணம் எனில் 
தண்டு நழுவாமல் நிடைத்தத்துடன் அமைக்கும் பெருமக் 
கோணத்தை மதிப்பிடுக , 


20. W எடையும் 37 அடி நீளமும் கொண்ட AB என்ற 
சீரான ஏணி ஒன்றின் A முனை , உராய்வெண் ) உள்ள ஒரு கிடைத் 

5 
தளத் தரையின் மீதும் B முனை , உராய் வெண் உள்ள ஒருசெங் 

12 
குத்தான சுவரின் மீதும் இருக்குமாறும் வைக்கப்பட்டுள்ளது . 
சுவரிலிருந்து A- ன் தொலைவு 12 

என்றால் ஏணியைச் 
சுவரை நோக்கிச் சற்றே இழுப்பதற்கு A- ல் செயற்படுத்த வேண் 

89 

W எனக் காட்டுக . 
120 


! 2 அடி 


டிய விசை 


21. 50 பவு . எடையுள்ள சீரான ஏணி கிடைத்தளத்துடன் 
303 கோணத்தை அமைக்கும் தரையிலிருந்து ஒரு வழவழப்பான 
சுவரின் மீது சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது . ஏணி நழுவும் 


விசை 


145 


நிலையில் இருக்கும் போது அது கிடைத்தளத் துடன் அமைக்கும் 
கோணத்தைக் கணக்கிடுக . உராய்வுக்கோணம் 45 என்றால் 
சுவரின் எதிர்விசையைக் கணக்கிடுக . 


22. சாய்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு கூம்பு நழுவும் 

1 
நிலையிலும் சாய்ந்து விழும் நிலையிலும் உள்ளது || - என்றால் 
கூம்பின் கோணத்தைக் கணக்கிடுக . 


3 


23. சாய்தளம் ஒன்றின்மீது வைக்கப்பட்ட சீரான . கன சதுரக் 
கட்டை ஒன்று அதன் கிடைமட்டத்தில் அமைந்த மேல் விளிம் 
பின் மையப்புள்ளியுடன் இணைக்கப்பட்டு தளத்தின் பெரும் வாட்டக் 
கோட்டிற்கு இணையாக அமைந்த கயிறு ஒன்றின் உதவியால் 
ச நிலையில் 

வைக்கப்பட்டுள்ளது . சாய்தளத்தின் கோணம் 
tan . " ( 24 + 1 ) -ஐ விடக்குறைவாக இருக்கக் கூடாது என நிறுவுக 


24. சீரான தண்டு ஒன்று அதனுடைய முனைகள் செங்குத்தா 
யமைந்த சொரசொரப்பான வளையம் ஒன்றில் இருக்குமாறு சம 
நிலையில் உள்ளது . தண்டின் நீளம் வளையத்தின் ஆரத்திற்குச் சம 
மாகும் . தண்டின் உச்சி வளையத்தின் கிடைத்தள விட்டத்தின் 
முனையில் உள்ளது , வளையத்திற்கும் தண்டின் ஒவ்வொரு முனைக்கு 
மிடையேயுள்ள உராய்வெண்ணைக் கணக்கிடுக . 


25. ABCD என்ற சதுர வடிவ சீரான தகடு ஒன்று அதன் 
BC பக்கம் d கோணத்தில் சாய்ந்திருக்கும் சொரசொரப்பான சாய் 
தளம் ஒன்றின்மீது இருக்குமாறு செங்குத்தாக இருக்கிறது . தகட் 
டின் A முனை தளத்தின் உச்சி , T உள்ள அதேமட்டத்தில் இருக் 
கிறது , A- யில் சிறிது சிறிதாக அதிகமாகும் விசை ஒன்று AT திசை 
யில் செயற்படுகிறது . என்பது உராய்வுக்கோணம் என்றால் , 
tan ( d + ) 

> என்றால் தகடு நழுவுமுன் B- ஐப் பற்றிச் சுழல 
1 + tand 
முயலும் என நிறுவுக . 


26. 20 பக்கமுள்ள கன சதுர வடிவிலுள்ள ஒரு கட்டை ஒரு 
கிடை தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது . கட்டைக்கும் தளத்திற் 
கும் இடையே உராய்வு எண் ஆகும் . கட்டையின் புவியீர்ப்பு 
மையம் வழியாகச் செல்லும் செங்குத்துத்தளத்தில் செங்குத்தாய் 
அமைந்த பக்கம் ஒன்றிற்கு நேர் குத்துத் திசையில் ஒரு கிடைத்தள 
விசைச் செயற்படுத்தப்படுகிறது . விசை செயற்படுபுள்ளி கிடைத் 
தளத்திற்குமேல் 1 -ன் மதிப்பைவிட உயரத்தில் இருக்குமாயின் 

10 


146 


எந்திரவியல் 


v > } என்றால் கட்டை சாயுமுன் நழுவும் என்றும் , 1 < 1 என்றால் 
அது நழுவுமுன் சாயும் என்றும் காட்டுக. 


27 . சமநீளமுடைய AB , AC என்ற சீரான இரு தண்டுகள் 
B- ல் அசையுமாறு இணைக்கப்பட்டு அவற்றின் 

ணைக்கப்பட்டு அவற்றின் A , C முனைகள் 
சொரசொரப்பான கிடைதளத்தில் அமைந்து செங்குத்தாக சமநிலை 
யில் இருக்கின்றன . AB- யின் எடை BC- ன் எடையைப்போல் இரு 
மடங்கு என்றால் A.C ஆகிய இரு புள்ளிகளிலும் எல்லை உராய்வு 
இருக்கமுடியாது என்றும் , அவற்றுள் ஏதாவதொரு புள்ளியில் 
இருக்குமாயின் அது C- ல் இருக்கும் என்றும் நிறுவுக . தண்டுகளுக் 
கிடையே இருக்கக்கூடிய பெருமக்கோணம் 90 ° எனில் உராய் 
வெண்ணையும் கணக்கிடுக . 


28. சதுரங்கப்பலகை ஒன்று ஓரளவு திறந்த நிலையில் ஒரு 
சொரசொரப்பான கிடைத்தள மேசைமீது கவிழ்ந்த நிலையில் அதன் 
மடிப்பு கிடைமட்டத்திலிருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது . அது 
எல்லைச் சம நிலையிலிருக்கும்போது அதன் இருபாதிகளுக்கிடையே 
யுள்ள கோணம் 20 என்றால் உராய்வெண் taad எனக் காட்டுக . 


விடைகள் : 


4 


1 . 


பவுண்டு எடை 


2 . 


3500 

9 


1500 

11 


பவு . எடை 


V 3 


13 


13 


பவு . எடை 
w 

பவு . எடை 
3/5 


5. tan , 


15 


7. 90-27 , 90 ° 


8. 0.66 


2 


-1 


10. கிடைத்தளத்துடன் tan 


( 23 ) 


91 
60 


13. 14g , 15 


-1 
18. cot 


l cos3G -a 
l cos ? O sive 


16 . 


75 
123 


-1 


1 
22. 2 tan 


21. tan (A cot 15 ° ) , 50 tan 15 ° 


( 1 (3 ) 


27. 3 


15. மாயவேலை 
( Virtual Work ) 


ஒரு பொருளின் மீது விசை ஒன்று செயற்படும் போது விசைச் 
செயற்படுபுள்ளி நகருமாயின் வேலை செய்யப்படும் என்று கூறப்படு 
கிறது என்று முன்னர் கூறப்பட்டது . ஒரு பொருளின்மீது ஒன்றுக்கு 
மேற்பட்ட விசைகள் செயற்படும்போது அவற்றின் தொகுபயன் 
சுழியாகுமாயின் அப்பொருள் சம நிலையில் இருக்கக்கூடும் என்றும் 
கண்டோம் . அத்தகைய நிலையில் பொருளானது உண்மையில் 
நகருவதற்கு முயலாது . எனினும் அது நகருவதாகக் கற்பனை செய் 
வோமாயின் அது பெறும் இடப்பெயர்ச்சி கற்பித இடப்பெயர்ச்சி 
அல்லது மாய இடப்பெயர்ச்சி ( virtual displacement ) எனப்படும் . 


விசைச் செயற்படுபுள்ளி கற்பித இடப் பெயர்ச்சியைப் பெறும் 
போது செய்யப்படக்கூடிய வேலை கற்பிதவேலை அல்லது மாயவேலை 
எனப்படும் . மாயவேலையானது விசை ( F ) , விசைச் செயற்படுபுள்ளி 
விசையின் திசையில் பெறும் மாய இடப்பெயர்ச்சி ( S ) , ஆகிய 
வற்றின் பெருக்கற்பலனால் அளவிடப்படுகிறது . அதாவதுகற்பனை 
வேலை = FXS 


விசைச் செயற்படுபுள்ளி விசையின் திசையுடன் கோணத்தை 
அமைக்கும் திசையில் மாய இடப்பெயர்ச்சி ஒன்றைப் பெறுமாயின் , 
கற்பனை வேலை 

FxS cos G 


தேற்றம் : ஒருவிசையின் மாயவேலை அவ் விசையின் ஆக்கக் கூறு 
களின் கற்பித வேலைகளின் கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் . 


ஒரு திண் பொருளில் 0 என்ற புள்ளியில் செயற்படும் F என் 
விசையைக் கருதுவோம் . OX . OY என்பவை 0 வழியாகச் செல்லும் 


148 


எந்திரவியல் 


ஒன்றுக்கொன்று நேர்குத்தான திசைகள் எனவும் 0X என்ற திசை 
விசையின் திசையுடன் அமைக்கும் கோணம் 0 எனவும் ( படம் 15 | } 


YY 


F 


9 


O 


A 


படம் 15.1 


கொள்வோமாயின் , OX , OY திசைகளில் F- ன் ஆக்கக் கூறுகள் 
முறையே , 

x = F cos e 

y = Fsin e 
ஆகும் . 

இனி , விசைச் செயற்படுபுள்ளியான 0 விசையின் திசையுடன் 
என்ற கோணத்தை அமைக்கும் திசையில் 00 , என்ற மாய இடப் 
பெயர்சியைப் பெறுவதாகக் கொள்வோம் , 0 , லிருந்து OX , OY , 
F- ன் திசை ஆகியவற்றிற்கு முறையே 01A , 0 , B , 01C ஆகிய 
நேர்குத்துக் கோடுகளை வரைவோமாயின் , அத் திசைகள் மாய இடப் 
பெயர்ச்சிகள் முறையே OA . OB . OC ஆகும் . 
எனவே , 

- ன் மாயவேலை = xx OA 

y- ன் மாயவேலை 
x , y ஆகியவற்றின் மாயவேலைகளின் கூட்டுத்தொகை 
= xOA + yX OB . 

Fcos 8 x00 / ( cos 9 +0 ) + Fsin ex00 , sin ( e + ) 
= F.001 [ cos e cos ( G + ) + sin 9 sin ( G + ) ) 
= F , 00 , cos 
= F.OC , 
= F- ன் மாய வேலை . 


yx OB . 


விசை 


149 


மாய வேலைக் கோட்பாடு ( Principle of virtual work ) : 
திண்பொருள் ஒன்றின்மீது செயற்படும் 

ஒரு தள விசைத் 
தொகுதி ஒன்று சமநிலையில் இருக்குமாயின் , அவ் விசைத் தொகுதி 
திண்பொருள் அடங்கிய அமைப்பின் வடிவ கணித நிபந்தனைக்குட் 
பட்ட ஒரு மாய இடப்பெயர்ச்சியைப் பெறும்பொழுது அவ் விசைகள் 
செய்யும் மாய வேலைகளின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் . 


ஒரு தள விசைத் தொகுதி செயற்படும் திண்பொருளில் OX , 
OY என்ற ஒன்றுக்கொன்று நேர்குத்தாயமைந்த இரு நிலையான 
அச்சுகளைக் கருதுவோம் . ( படம் 15 2 ) . 


பொருள் ஒரு சிறு மாய இடப்பெயர்ச்சியைப் பெறுவதாகக் 
கொள்வோம் . விசைத் தொகுதியில் அடங்கிய விசைச் செயற்படு 
புள்ளிகளும் அதே அளவு இடப்பெயர்ச்சியைப் பெறும் 


P, 
1 
1 


-- 


A 


F 


> X 


P 


உ 


x 


படம் 15-2 


ஆகிய 


OX , 0Y அச்சுகள் அடங்கிய தளத்தில் 

வடிவ 
கணித நிபந்தனைக்குட்பட்டு பொருள் பெறக் கூடிய மூன்று இடப் 
பெயர்ச்சிகள் பின் வருமாறு ; ( i ) பொருள் 0 என்ற புள்ளியைப் 
பற்றி என்ற கோண அளவுக்குச் சுழலக்கூடும் . ( ii ) OX- க்கு 
இணையான திசையில் Q தொலைவு நகரக் கூடும் . ( iii ) 0Y- க்கு 
ணையான 

திசையில் b தொலைவு நகரக்கூடும் . பொருள் இம் 


1.0 


எந்திரவியல் 


மூன்று இடப் பெயர்ச்சிகளையும் பெறுவதன் பயனாய் விசைத் 
தொகுதியில் உள்ள ஒவ்வொரு விசையின் செயற்படு புள்ளியும் 
அதே இடப் பெயர்ச்சிகளைப் பெறும் . F என்ற விசையின் செயற் 
படு புள்ளியான P , P. என்ற புள்ளிக்கு இடம் பெயர்வதாகக் 
கொள்வோம் . 


COS 


-- 


= 


4 ) 


P- ன் ஆரமுறை ஆயத் தொலைவுகள் ( Polar coordinates ) r > 
9 எனக் கொள்வோமாயின் , அதன் கார்ட்டீசியன் ஆயத் 
தொலைவுகள் ( cartesiancoord inates ) x = r cos , y = r sin e . 
எனவே Pr- ன் கார்ட்டீசியின் ஆயத்தொலைவுகள் = 1 
( 0 + ) + a . . = Y sin ( 0 + ) + b , 

இனி , P- ன் 
x ஆயத் தொலைவில் ஏற்படும் மாறுதல் 
= r cos ( 8+ ) + a 

T Cose 
r cos 9 cos - r sin e sin o + a - r cos e 

r sia e . ( சிறியதாக இருக்கும்போது cos - 
1 ; sin p = 
= a -Y . 
y ஆயத் தொலைவில் ஏற்படும் மாறுதல் 
= r sin ( a + 4 ) + b - r sin a 
= r sia e cos A + r cos e sin a + b - r sin e 
= b + / cos 0 . - 

b + x 4 . 
எனவே , OX . OY திசைகளில் F- ன் ஆக்கக்கூறுகள் X , Y . 
எனில் , X- ன் மாயவேலை X ( a - y ) 

Y- ன் மாயவேலை = Y ( b + x 4 ) 
F. ன் மாயவேலை = \ , Y ஆகியவற்றின் மாய வேலைகளின் 

குறியியல் கூட்டுத்தொகை 
= X ( a - yA + Y ( b + x 4 ) 
= a.x. + b.Y + 5 ( Y.e - X.y ) 


விசைத் தொகுதியில் அடங்கிய எல்லா விசைச்செயற்படு புள்ளி 
களும் P- ன் இடப்பெயர்ச்சிகளையே பெறுமாதலால் . எல்லா விசை 
களின் மாயவேலைகளின் குறியியல் கூட்டுத்தொகை 

= azX + bzY + z Y. -X y ) 
விசைத் தொகுதி சமநிலையில் இருப்பதால் அதன் தொகுபயன் 
சுழியாகும் . எனவே ; zX , zY ஆகிய ஒவ்வொன்றும் சுழியாகும் . 
மலும் , ( zY.x - X.y ) என்பது விசைகளின் 0 - ஐப் பற்றிய திருப்புத் 


விசை 


151 


திறன்களின் குறியியல் கூட்டுத்தொகையாதலால் அதுவும் சுழி 
யாகும் . 


எனவே . azx + bzY + 4 z ( Y.x - X y ) = 0 


அதாவது , 

விசைத் தொகுதி - சய நிலையிலிருக்கும் பொழுது 
விசைகளின் மாயவேலைகளின் குறியியல் கூட்டுத்தொகை சுழி 
யாகும் . 


மாயவேலைக் கோட்பாட்டின் மறுதலை : ஒருதிண் பொருளின் மீது 
செயற்படும் ஒருதள விசைத்தொகுதி ஒன்றின் மாயவேலைகளின் 
குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகு மாயின் விசைத்தொகுதி சமநிலை 
யில் இருக்கும் . 


மாயவேலைகளின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாதலால் , 


azX + bzY + 4z ( Y . ; - X.y ) = 0 


இப்பொழுது விசைச் செயற்படு புள்ளிகள் 0X- க்கு இணையான 
திசையில் மட்டுமே . தொலைவு நகருமாறு பொருள் ஒரு மாய இடப் 
பெயர்ச்சியைப் பெறுவதாகக் கொள்வோம் . அதாவது b = 0 , = 0 
எனவே azX = 0 

a , சுழியில்லையாதலால் X = 0 ஆகும் . அதாவது 0X- க்கு 
இணையான திசையில் விசைகளின் ஆக்கக்கூறுகளின் குறியியல் 
கூட்டுத்தொகை சுழியாகும் .. 


அடுத்து , விசைச் செயற்படு புள்ளிகள் 0Y - க்கு இணையான 
திசையில் மட்டும் 6 தொலைவு நகருமாறு பொருள் ஒரு மாய இடப் 
பெயர்ச்சியைப் பெறுவதாகக் கொள்வோம் . அதாவது a = 0 ; $ = 0 
எனவே , 

bzY = 0 


b , சுழியில்லையாதலால் Y = 0 ஆகும் . அதாவது OY க்கு இணை 
யான திசையில் விசைகளின் ஆக்கக்கூறுகளின் குறியியல் கூட்டுத் 
தொகை சுழியாகும் . 


இறுதியாக , பொருள் O- ஐப் பற்றிச் சுழலுவதாகமட்டும் கொள் 
வோம் . அதாவது a = 0 ; b - 0 . எனவே , 

5 ( Y.x - X.y ) = 0 
, சுயிழில்லையாதலால் - ( Y.x - X.y ) = 0 அதாவது விசை 
களின் 0 - ஐப் பற்றிய திருப்புதிறன்களின் குறியியல் கூட்டுத்தொகை 
ஈழியாகும் . 


152 


எந்திரவியல் 


எனவே விசைத்தொகுதி சம நிலையில் இருக்கும் . 

மாயவேலைக் கோட்பாட்டைப் பயன்படுத்தி ஒருதள விசை 
கள் பல செயற்பட்டு சம நிலையிலிருக்கும் திண் பொருட்களைப் 
பற்றிய கணக்குகளைச் செய்யும் பொழுது பின்வரும் சில உண்மை 
களைக் கருத்திற் கொள்ள வேண்டும் . 


1. திண்பொருட்கள் பல அமைந்த ஒரு அமைப்பில் இடம் 
பெறக்கூடிய கயிறு ஒன்றின் நீளத்தில் அமைப்பு மாய இடப் 
பெயர்ச்சி ஒன்றைப் பெறும்போ 

மாறு பாடும் ஏற்பட 
வில்லையாயின் கயிற்றின் இழு விசையை எதிர்த்து வேலை செய்யப் 
படுவதில்லை . 


எவ்வித 


2. வழவழப்பான பொருள் ஒன்றின்மீது சம நிலையில் இருக்கும் 
மற்றொரு பொருள் மாய இடப்பெயர்ச்சி ஒன்றைப் பெறும்போது 
பொருளின் அந்த மாய டப்பெயர்ச்சி அவற்றிற்கிடையே செயற் 
படும் லம்ப எதிர்விசைக்கு நேர்குத்துத் திசையில் அமையுமாதலால் 
லம்ப எதிர்விசை கற்பனை வேலை எதையும் செய்வதில்லை . 

3. ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும் வழவழப் 
பான இரு பொருட்கள் மாய இடப்பெயர்ச்சி ஒன்றை ஒருங்கே 
பெறும் பொழுது அவை ஒன்றின் மீதொன்று செயற்படுத்தும் லம்ப 
எதிர்விசைகள் ஒன்றுக்கொன்று எதிர்த்திசைகளில் செயற்படு 
வதால் அவைகளின் மாய வேலைகளின் குறியியல் கூட்டுத்தொகை 
சுழியாகும் . 


A 


9 


D 


a 


w 


படம் 15.3 


மாதிரிக் கணக்கு 1. AB , AC என்ற ஒவ்வொன்றும் 2b 
நீளமுடைய சமமான சீரான இரண்டு தண்டுகள் A- ல் கீல்மூலம் 


. 


விசை 


153 


இணைக்கப்பட்டு 

a ஆரமுடைய வழவழப்பான செங்குத்தான 
வட்டம் ஒன்றின்மீது சம நிலையில் இருக்கிறது . அவைகளுக் 
கிடையே உள்ள கோணம் 20 என்றால் b sin : 8 = x cos 8 என 
நிறுவுக . 


படம் 15 : 3 . தண்டுகளின் நிலையைக் காட்டுகிறது ; 0 என்பது 
வட்டத்தின் மையம் ; G என்பது AB தண்டின் புவியீர்ப்புமையம் 
AB வட்டத்தை D என்ற புள்ளியில் தொடுவதாகக் கொள்வோம் . 


OAD = 29 , G- லிருந்து OA- க்கு வரையப்படும் நேர்குத்துக்கோடு 
OA- ஐ M- ல் சந்திக்கட்டும் . தண்டுகள் ஒவ்வொன்றின் எடையும் 
W எனக் கொள்வோம் . 


0 - லிருத்து G- ன் உயரம் 
OM = OA -- MA 

OD 
ஆனால் , 

OA 

Sing sino 
MA * AG cos e = b cos 8 . 


u 


-- 
-FA 


1 


OM 


b cos e . 


sin a 


A. சற்று கீழ் நோக்கி நகருமாறு தண்டுகள் மாய இடப் 
பெயர்ச்சி ஒன்றைப் பெறுவதாகக் கொள்வோம் . அதன் பயனாய் 


OAD- ன் மதிப்பு d 9 அளவுக்கு அதிகமாவதாகக் கொள்வோம் . 


எனவே , தண்டுகளின் எடைகளை எதிர்த்துச் செய்யப்படும் மாய 


2wX d ( sine 


வேலை 


= 2W x d 


b cos 


2W X 


cot 0 


( 


- 


+ b sine 


Sin a 


) 

Jae 
sine) - 


தண்டுகள் சமநிலையிலிருப்பதால் மாயவேலைக் கோட்பாட்டின் 
படி = 2Wx 

+ b sine 

de = 0 
sing 


cot A 


[ 


( 


-b sin e = 0 


cot a 
sin G 
cot 
sing 


அல்லது 


1 sin a 


அதாவது 


cos O 


= b sin e 


154 


எந்திரவியல் 


எடை 


மாதிரிக் கணக்கு 2 . ஒவ்வொன்றும் W எடையையுடைய 
நான்கு சீரான தண்டுகளால் ஆன ஒரு சதுரச் சட்டம் அதன் ஒரு 
மூலையிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது . மற்ற மூன்று முனை 
களில் ஒவ்வொன்றிலிருந்தும் 

W என்ற 

தொங்கவிடப் 
படுகிறது . சதுரத்தின் கிடைத்தள மூலைவிட்டத்தின் வழியே ஓர் 
இலேசான தண்டை வைத்து சதுரத்தின் வடிவம் மாறாமல் காக்கப் 
படுகிறது. இலேசான தண்டின் மீது செயற்படும் அழுத்த 
விசையைக் கணக்கிடுக . 


படம் 15-4 - ல் A.BCD என்பது சதுரம் . E , F , G , H என்பன 
முறையே AB , BC , CD , DA ஆகிய தண்டுகளின் புவியீர்ப்பு 
மையங்கள் . BD என்பது இலேசான தண்டு . 


W 


5./ 


3 


3 


w 


படம் 15-4 


CAB = CAD 

CAD = 0 எனவும் தண்டுகள் ஒவ்வொன்றின் நீளம் 
21 எனவும் கொள்வோம் . 


A- லிருந்து 

E , H ஆகியவற்றின் ஆழங்கள் 
B , D ஆகியவற்றின் ஆழங்கள் 
F , G ஆகியவற்றின் ஆழங்கள் 
C- ன் ஆழம் 
இலேசான தண்டின் நீளம் BD = 


1 cos 6 ; 
21 cos e ; 
3l cose; 
41 cose. 
41 sin 6 . 


தண்டின் மீது செயற்படும் அழுத்த விசை T எனக் கொள் 
வோம் . 


விசை 


155 


இப்பொழுது தண்டுகள் அடங்கிய அமைப்பு ஒரு சிறு மாய 
டப்பெயர்ச்சியைப் பெறுவதாகக் கொள்வோம் . அதன் பயனாய் 


கோணங்கள் 


de 


அளவு 


மாறுபடுவதாகக் 


CAB , CAD 
கொள்வோம் . 


இனி , 
E , H ஆகிய புள்ளிகளிலுள்ள எடைகளின் மாயவேலை 

2W.d ( l cos 8 ) 
B , D ஆகிய புள்ளிகளிலுள்ள எடைகளின் மாயவேலை 

2W . d ( 2l cos 2 ) 
F , G ஆகிய புள்ளிகளிலுள்ள எடைகளின் மாயவேலை 

2W . d ( 3l cos 9 ) 
C- ல் உள்ள எடையின் மாயவேலை 

= w.d ( 41 cose) 
இலேசான தண்டில் செயற்படும் அழுத்த விசையால் செய்யப் 
படும் மாயவேலை 

= T.d ( 4 ! sine ) 
மாயவேலைக் கோட்பாட்டின்படி 
2W.d ( l cos O ) + 2W.d ( 2 cos G ) + 2W.d ( 3l cos e ) 

+ W.d ( 4l cos O ) + T.d ( 4l sin o ) 0 
அல்லது ( 2W + 4W + 6W + 4W ) 1 + d ( cos 6 ) +4 Tl d ( sin c ) = 0 
அதாவது 16W ( - sin e da ) + 4T cos Gds = 0 
அதாவது 

4T cos e = 16 W sine . 


e = 45 


ஆனால் , ABCD ஒரு சதுரமாதலால் 
எனவே , cOS A 


sin e 


T 


4W . 


அதாவது இலேசான தண்டில் செயற்படும் அழுத்தவிசை 4W 
ஆகும் . 


பயிற்சி XV 


1. நான்கு தண்டுகளை இணைத்து ஓர் இணைகரம் செய்யப் 
பட்டு அவற்றின் எதிர்முனைகள் மூலைவிட்டங்கள் வழியே செல்லும் 
இரு கயிறுகளால் இணைக்கப்பட்டுள்ளன . அவற்றின் இழுவிசைகள் 
அவற்றின் நீளங்களுக்கு எதிர் விகிதத்திலிருக்கின்றன என நிறுக 


156 


எந்திரவியல் 


2. நான்கு சமமான தண்டுகள் ABCD என்ற சாய்வு 
சதுரத்தை அமைக்குமாறு இணைக்கப்பட்டுள்ளன. சாய்வு சதுரம் 
அதன் AC மூலைவிட்டம் செங்குத்தாக இருக்குமாறு ஒரு கிடைத் 
தளத்தில் வைக்கப்பட்டு B , D மூலைகள் ஓர் இலேசான கயிற்றால் 


ணைக்கப்பட்டுள்ளன . RAC 8 என்றால் கயிற்றின் இழுவிசை 
யைக் கணக்கிடுக. 

[ 4W ] 
3. ஆறு சமமான , சீரான தண்டுகளால் ஆன அறுகோணத் 
தின் ஒரு பக்கம் கிடைமட்டமாகப் பொருத்தப்பட்டு அதன் மையப் 
புள்ளியும் அதற்கு எதிர் பக்கத்தின் மையப்புள்ளியும் தண்டின் 
நீளத்தைப்போல் இரு மடங்கைவிடக் குறைவான நீளத்தையுடைய 
ஒரு கயிற்றால் இணைக்கப்பட்டுள்ளன . கயிற்றின் இழுவிசை அதன் 
நீளத்தைப் பொறுத்ததல்ல எனக் காட்டுக . 

4. நான்கு சீரான தண்டுகளால் அமைக்கப்பட்ட ABCD 
என்ற இணைகரம் A- லிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது . இணை கர 
வடிவம் செவ்வகமாக மாறுமாறு A , C மூலைகள் விரிவு படாத கயிறு 
ஒன்றினால் இணைக்கப்பட்டுள்ளன . கயிற்றின் இழுவிசை தண்டின் . 
எடையில் பாதி எனக் காட்டுக . 

5. AB , AC என்ற இரு தண்டுகள் A ல் கீல்மூலம் இணைக்கப் 
பட்டுள்ளன . அவற்றின் B , C முனைகள் ஒரு கயிற்றால் இணைக்கப் 
பட்ட பின் அவை வழவழப்பான கிடைத்தளம் ஒன்றில் அமையு 
மாறு தண்டுகள் செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளன . AC தண்டில் 
C- லிருந்து 5 தொலைவிலுள்ள D என்ற புள்ளியில் W என்ற எடை 
தொங்கவிடப்பட்டுள்ளது . அந்த தண்டு A வழியே செல்லும் செங் 
குத்து நிலைக்கு சரிச்சீரமைவாக அமையுமாயின் கயிற்றின் ழுவிசை 

Wb tan o 
யைக் கணக்கிடுக . 

2a 


[ W 


6 . 

சமமான நீளமுடைய எடையற்ற ஐந்து தண்டுகள் ABCD 
என்ற சாய்வு சதுரத்தையும் அதன் BD என்ற மூலைவிட்டத்தையும் 
அமைக்குமாறு இணைக்கப்பட்டுள்ளன . C- ல் W என்ற ஓர் எடை 
தொங்கவிடப்பட்டு சாய்வுசதுரம் A- லிருந்து தொங்கவிடப்படு 

W 
மாயின் BD- ல் செயற்படும் அழுத்த விசை எனக் காட்டுக . 

V3 
7. ஒவ்வொன்றும் W எடையுடைய 12 சமமான தண்டுகளால் 
அமைக்கப்பட்ட ஒழுங்கான எண்முகி ஒன்று ஒரு மூலையிலிருந்து 
தொங்கவிடப்பட்டுள்ளது . ஒவ்வொரு கிடைத்தளத் தண்டிலும் 

3 
செயற்படும் அழுத்த விசை W , என நிறுவுக . 

2 


விசை 


157 


8. 3 பவு . எடையும் 5 அடி நீளமும் கொண்ட மூன்று சீரான 
தண்டுகள் ஒரு முக்காலிச் சட்டத்தை அமைக்குமாறு ஒரு முனை 
யில் இணைக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொன்றும் 13 அடி நீளமுள்ள 
மூன்று இலேசான கயிறுகளால் தண்டுகளின் மையப்புள்ளிகள் 
இணைக்கப்பட்டுள்ளன . முக்காலிச் சட்டம் 

ஒரு வழவழப்பான 
கிடைத்தளத்தின்மீது வைக்கப்பட்டு அதன்மீது 10 பவு . எடை 
ஒன்று வைக்கப்படுமாயின் கயிறுகளின் இழுவிசைகளைக் 

கணக் 
கிடுக . 


9 . ஒவ்வொன்றும் W எடையுள்ள மூன்று சமமான தண்டு 
களைக் கீல்மூலம் இணைத்து அமைக்கப்பட்ட ABC என்ற சமபக்க 
முக்கோணம் BC- ன் மையப் புள்ளியில் தாங்கப்பட்டுள்ளது . A- ல் 

3 
உள்ள கீலில் செயற்படும் விசை W எனக் காட்டுக . 

6 | 
10. முறையே 6 அடி நீளமும் 8 அடி நீளமும் கொண்ட AB .. 
AC என்ற இரு தண்டுகள் A- ல் கீல் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன . 
AB , AC ஆகியவற்றின் மையப்புள்ளிகளை 5 அடி நீளமுள்ள ஒரு 
கயிற்றால் இணைத்து B , C முனைகள் ஒரு வழவழப்பான கிடைத்தள 
மேசைமீது அமையுமாறு தண்டுகள் செங்குத்தாக வைக்கப்பட் 
டுள்ளன . தண்டுகளின் ஓரலகு நீளத்திற்கான எடை W என்றால் 

168 
கயிற்றின் இழுவிசையைக் கணக்கிடுக . 

W 
25 


[ 


] 


11. ஒவ்வொன்றும் 10 பவு . எடையுள்ள மூன்று சமமான 
சீரான தண்டுகள் ஒரு வழவழப்பான கிடைத்தளத்திலிருந்து 
4 அடி உயரத்திலுள்ள D என்ற புள்ளியில் கீல்மூலம் இணைக்கப் 
பட்டுள்ளன . அவற்றின் A , B , C முனைகள் அந்த கிடைத்தளத்தில் 
அமையுமாறு வைக்கப்பட்டு D- லிருந்து 45 பவு . எடை ஒன்று 
தொங்கவிடப்பட்டுள்ளது . A , B , C ஆகிய ஒவ்வொரு முனையும் 
மற்ற இரு தண்டுகளின் மையப்புள்ளிகளுடன் 3 அடி நீளமுள்ள 
கயிறுகளால் இணைக்கப்பட்டுள்ளன . கயிறுகளின் இழுவிசைகளைக் 
கணக்கிடுக . 

( 5 பவு . எடை ] 
12. இரு சமபக்க செங்கோண முக்கோண வடிவிலமைந்த 
ஒரு மென்தகடு அதன் தளம் செங்குத்தாக அமையுமாறும் உச்சி 
கீழ்நோக்கி இருக்குமாறும் ஒரே கிடைமட்டத்தில் அமைந்த இரு 
வழவழப்பான முளை களுக்கிடையே 

அமைந்துள்ளது . 

அதன் 
அடிப்பக்கத்தின் நீளம் முளை களுக்கிடையே உள்ள தொலைவைப் 
போல் மூன்று மடங்காகும் . அடிப்பக்கம் கிடைத்தளத்துடன் 60 
கோணத்தை அமைக்குமாயின் மென் தகடு சமநிலையிலிருக்குமென 
நிறுவு க . 


16. இலகு எந்திரங்கள் 

( Simple Machines ) 
நம் அன்றாட வாழ்வில் கத்திரிக்கோல் , இடுக்கி , பாக்கு வெட்டி , 
கப்பிகள் , நெம்புகோல் போன்ற பலவித கருவிகளைக் 

கையாளு 
கிறோம் . அவை யாவும் இலகு எந்திரங்களே . அத்தகைய கருவி 
களில் ஒரு புள்ளியில் செயற்படுத்தப்படும் ஒரு விசை மற்றொரு புள்ளி 
யில் செயற்படும் மற்றொரு விசையை வெற்றி கொள்ளும் வகையில் 
வசதியானதிசையிலும் அளவிலும் கிடைக்குமாறு செய்யப்படுகிறது . 
கருவியில் செயற்படுத்தப்படும் விசை முயற்சி ( effort ) எனவும் 
வெற்றி கொள்ளப்படும் விசை எடை ( weight ) அல்லது பளு ( load ) 
எனவும் வழங்கப்படும் . 
எந்திரப்பயன் ( Mechanical advantage ) : 

இலகு எந்திரத்தில் முயற்சியானது எடையைச் சரியீடு செய்யுமா 
யின் எடைக்கும் முயற்சிக்கும் உள்ள தகவு எந்திரப்பயன் எனப்படும் . 
முயற்சியை P என்றும் எடையை W என்றும் குறித்தால் 

W 
எந்திரப் பயன் 

16-1 
முயற்சி 

P 


எடை 


- 
A 
P 


W 


பாடம் 16.1 
திசைவேகத் தகவு ( Velocity ratis ) 

இலகு எந்திரத்தில் முயற்சி , எடை ஆகியவற்றின் செயற்படு 
புள்ளிகள் நகரும்போது அவற்றின் இடப்பெயர்ச்சிகளுக்கிடையேயுள்ள 
தகவு திசைவேகத் தகவு எனப்படும் . 


விசை 


159 


படம் 16.1 - ல் முயற்சி செயற்படுபுள்ளி A- லிருந்து A1- க்கு 3 
தொலைவு நகரும்போது எடை செயற்படுபுள்ளி B- லிருந்து B1- க்கு ) 
தொலைவு நகருமாயின் 


* 


திசைவேகத் தகவு 


y 


பயனுறு திறன் ( eficiency ) 
ஓர் எந்திரத்தின் பயனுறு திறன் என்பது அது செய்யும் பயனுறு 
வேலைக்கும் அதன்மீது செய்யப்படும் வேலைக்கும் உள்ள தகவு ஆகும் . 

எந்திரம் செய்யும் பயனுறுவேலை 
அதாவது , பயனுறு திறன் 

எந்திரம் பெறும் வேலை 
படம் 16-1 - ல் 


பயனுறு திறன் 


|| 


எடையை எதிர்த்து எந்திரம் செய்யும் வேலை 

முயற்சியால் செய்யப்படும் வேலை 


W X Y 
P x x 


* 


P 


எனவே பயனுறு திறன் 


எந்திரப் பயன் 
திசைவேகத் தகவு 


... 16.3 


பயனுறு திறனின் பெரும் மதிப்பு ஒன்றாகும் . உராய்வு போன்ற 
எதிர்விசைகளற்ற இலட்சிய எந்திரங்களில் 

எந்திரத்தின்மீது 
செய்யப்படும் வேலை முழுவதும் எடையை 

எதிர்த்து வெற்றி 
கொள்ளப் பயன்படுகிறது ; அதாவது எந்திரத்தின்மீது செய்யப் 
படும் வேலை முழுவதும் எந்திரம் செய்யக்கூடிய பயனுறு வேலைக்குச் 
சமமாகிறது . அத்தகைய எந்திரங்களின் பயனுறு திறன் பெரும 
மதிப்பைக் கொண்டிருக்கும் . ஆனால் உண்மையில் அத்தகைய 
எந்திரங்களை அமைக்க 

முடியாதாகையால் பயனுறு திறன் 
எப்போதும் ஒன்றைவிடக் குறைவாகவே இருக்கும் . 

பயனுறு 
திறனைச் சதவீதத்தில் குறிப்பது மரபு . 


இலட்சிய எந்திரத்தின் பயனுறு திறன் ஒன்று ஆதலால் 
அத்தகைய எந்திரத்தில் எந்திரப்பயன் = திசைவேகத்தகவு 


அதாவது 


W 
P 


160 


எந்திரவியல் 


இலகு எந்திரங்களில் W.P- ஐ விட அதிகமாக இருக்குமாதலால் , 
x , y- ஐ விட அதிகமாக இருக்கும் . அதாவது முயற்சி செயற்படு 
புள்ளி எடைச் செயற்படுபுள்ளியை விட , அதிக இடப்பெயர்ச்சியைப் 
பெறும் . இதனையே திறன் ஓங்க வேகம் மங்கும் என்னும் பொருள் 
படும் what is gained in power is lost in speed என்னும் ஆங்கில 
முதுமொழி கூறுகிறது . 


இனி , சில இலகு எந்திரங்களைப் பற்றியும் அவற்றின் எந்திரப் 
பயன்களைப் பற்றியும் காண்போம் . 

நெம்புகோல் ( Lever ) : இது , ஒரு மிகவும் எளிய எந்திரமாகும் . 
நெம்புகோல் என்பது ஒரு நிலையான புள்ளியைப்பற்றிச் சுழலக்கூடிய 
கெட்டியான கோல் ஆகும் . நிலையான புள்ளிக்கு ஆதாரத்தானம் 
என்று பெயர் . 


F 


B 


พ 


P 


F 


B 


A 


P 


F 


B 


A 


படம் 16.2 


மூன்று வகை நெம்பு கோல்கள் : ஆதாரத்தானம் , 

ஆதாரத்தானம் , முயற்சி 
செயற்படுபுள்ளி , எடைச் செயற்படுபுள்ளி ஆகியவற்றின் நிலைகளுக்கு 


விசை 


161 


நெம்பு 


ஏற்ப முதல்வகை. இரண்டாம் வகை மூன்றாம் வகை 
கோல்கள் என மூன்றுவகை நெம்புகோல்கள் உண்டு . 


முதல்வ.சிக நெம்புகோல் : இந்தவகை நெம்புகோலில் ஆதாரத் 
தானம் ( F ) , முயற்சி செயற்படுபுள்ளிக்கும் எடைச் செயற்படு 
புள்ளிக்கும் இடையே அமைந்துள்ளது ( படம் 16-2a ) . 


தண்ணீர் பம்பின் கைப்பிடி , கத்திரிக்கோல் , தராசு ஆகியவை 
இவ் வகை நெம்புகோலின் எடுத்துக்காட்டுகளாகும் . 


இரண்டாம்வகை நெம்புகோல் : இதில் எடைச் செயற்படுபுள்ளி 
யானது 

ஆதாரத்தானத்திற்கும் முயற்சி செயற்படுபுள்ளிக்கும் 
இடையே அமைந்துள்ளது ( படம் 16-26 ) . பாக்குவெட்டி , பழம் 
பிழியும் கருவி , ஒற்றைச்சக்கரக் கைவண்டி ஆகியவை இவ் வகைக் 
குரிய எடுத்துக்காட்டுகளாகும் . 


மூன்றாம்வகை நெம்புகோல் : இதில் முயற்சி செயற்படுபுள்ளி 
யானது , ஆதாரத்தானத்திற்கும் எடைச் செயற்படு புள்ளிக்கும் 
இடையே அமைந்துள்ளது ( படம் 162c ) , இதற்கான எடுத்துக் 
காட்டுகள் இடுக்கி , ஒரு பொருளைத் தூக்கும் நிலையில் மனிதனின் 
முன்கை முதலியனவாகும் . 

நெம்புகோலின் எந்திரப்பயன் : எல்லாவகை நெம்புகோல் 
களிலும் ஆதாரத்தானத்திலிருந்து முயற்சியின் நோகுத்துத் தொலைவு 
முயற்சிபுயம் ( power arm ) என்றும் , எடையின் நேர்குத்துத் 
தொலைவு எடைபுயம் ( weight arm ) என்றும் அழைக்கப்படு 


கின்றன . 


நெம்புகோலில் முயற்சி எடையைச் சரியீடு செய்யும்போது 
முயற்சி , எடை ஆகியவற்றின் ஆதாரத் தானத்தைப்பற்றிய திருப்பு 
திறன்கள் சமமாக இருக்கும் . 


அதாவது , எடை * எடை புயம் = முயற்சி முயற்சிபுயம் , 

WX BF = PX AF 
W AF 

முயற்சிபுயம் 
ஃ எந்திரப் பயன் 
P ) 

164 
எடை புயம் 


BF 


முதல்வகை நெம்புகோலில் ஆதாரத்தானம் நடுவில் இருப்பா 
தால் , முயற்சிபுயம் எடைபுயத்திற்குச் சமமாகவோ , அதைவிடக் 
குறைந்தோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம் . அதற்கேற்ப 
எந்திரப்பயன் ஒன்றாகவோ , ஒன்றைவிடக் குறைந்தோ அல்லது 
அதிகமாகவோ இருக்கும் . 

11 


162 


எந்திரவியல் 


இரண்டாம் வகை நெம்புகோலில் எடைச் செயற்படுபுள்ளி ( B ) 
நடுவிலிருப்பதால் , முயற்சிபுயம் எப்போதும் எடைபுயத்தைவிட 
அதிகமாகவே இருக்கும் . எனவே , எந்திரப்பயனும் ஒன்றைவிட 
அதிகமாகவே இருக்கிறது . 


மூன்றாம் வகை நெம்புகோலில் முயற்சி செயற்படு புள்ளி நடுவில் 
இருப்பதால் , முயற்சிபுயம் எப்போதும் எடைபுயத்தைவிடக் குறை 
வாகவே இருக்கும் . எனவே , எந்திரப்பயனும் ஒன்றைவிடக் குறை 
வாகவே இருக்கும் . 


பௌதிகத் தராசு 


பௌதிகத்தராசு முதல்வகை நெம்புகோலைச் சேர்ந்தது . இங்கு 
ஆதாரத்தானம் தூலத்தின் மையத்தில் இருப்பதால் , எந்திரப்பயன் 
ஒன்று ஆகும் . பௌதிகத்தராசின் அமைப்பைப்பற்றியும் அதனைக் 
கொண்டு ஒரு பொருளின் நிறையைக் காண்பதுபற்றியும் முதல் 
பகுதியில் விரிவாகக் கூறப்பட்டது . இங்கு ஒரு நல்ல தராசுக்குத் 
தேவைப்படும் பண்புகளைப்பற்றிக் காண்போம் . 


ஒரு நல்ல தராசுக்குத் தேவைப்படும் பண்புகளாவன : 
1. உண்மையுடைமை ( Truthfulness ) , 2 . உணர்வு நுட்பம் 
( Sensilbility ) 3. Bluss 550T 80 ) LD ( Stability ) . 

இனி , மேற்கூறப்பட்ட பண்புகளைப்பற்றி விரிவாக ஆராய் 
வோம் . 


1. உண்மையுடைமை : ஒரு தராசின் தட்டுகள் காலியாக 
இருக்கும்போதும் சமஎடை களைத் தாங்கும்போதும் அதன் தூலம் 
கிடைமட்டத்தில் இருக்குமாயின் , தராசு உண்மையுடையது எனக் 
கூறப்படுகிறது . அவ்வாறாயின் தூலத்தின் புவியீர்ப்புமையம் 
ஆதாரத்தானத்தின் வழியாகச் செல்லும் செங்குத்துக் கோட்டில் 
அமையவேண்டும் . 


ஒரு தராசு உண்மையுடையதா என்பதைப் பின்வருமாறு 
சோதனை செய்யலாம் . தராசு உண்மையுடையதாக இருப்பின் , 
அதன் தட்டுகள் காலியாக இருக்கும் போது அதன் தூலம் கிடை 
மட்டத்தில் சமநிலையில் இருக்கவேண்டும் . அடுத்து , ஒரு பொருளை 
ஒரு தட்டில்வைத்து தூலம் கிடைமட்டத்தில் இருக்கும் வரை 
மறு தட்டில் எடைகளை வைத்த பின்னர் அவற்றைத் தட்டுகளில் 
ஒன்றுக்கொன்று மாற்றி வைக்கவேண்டும் . இப்பொழுதும் தூலம் 


விசை 


163 


உண்மையுடையதா 


கிடைமட்டத்தில் இருக்குமாயின் தராசு 
யிருக்கும் . 


இனி , தாரசு உண்மையுடையதாயிருப்பதற்கான நிபந்தனை 
களைப்பற்றிக் காண்போம் . 


ஒரு தராசின் புயங்கள் a , b எனவும் தட்டுகளின் நிறைகள் 
முறையே , S1 , Sg எனவும் கொள்வோம் ( படம் 16.3 ) . படத்தில் 


2 


F 


bo 


| 


S2 


2 


S. 


படம் 16 3 


F என்பது ஆதாரத்தானம் . தராசு உண்மையுடை யதாயிருப்பின் , 
தட்டுகள் காலியாக இருக்கும்போது தூலம் கிடைமட்டத்தில் 
சம நிலையிலிருக்கு மாதலால் , F- ஐப் பற்றிய திருப்புதிறன்களைக் 
காணின் , 


Sab 


( 
i 
) 


Sla 


... 


தூலத்தின் புவியீர்ப்புமையம் ஆதாரத்தானத்தின் வழியே 
செல்லும் செங்குத்துக் கோட்டில் அமையுமாதலால் , ஆதாரத் 
தானத்தைப்பற்றிய தூலத்தின் எடையின் திருப்பு திறன் சுழியாகும் . 

அடுத்து ஒவ்வொரு தட்டிலும் W என்ற ஓர் எடையை வைப்ப 
தாகக் கொள்வோம் . தராசு உண்மையுடையதாக இருப்பின் , இந் 
நிலையிலும் தூலம் கிடை மட்டத்தில் சமநிலையில் இருக்கும் . எனவே , 
ஆதாரத்தானத்தைப்பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 
( S , + W ) a = / 

= ( S , + W ) b 
அதாவது Sr a + W a = S , b + W_b ..... 

( ii ) 
சமன் ( 1 -ஐ சமன் ( ii ) - ல் பதிலீடு செய்வோமாயின் Wa = Wb 

b 
எனவே , சமன் ( i , லிருந்தும் , S , 


அல்லது 


al 


164 


எந்திரவியல் 


ஆகவே , ஒரு தராசு உண்மையுடையதாயிருக்க வேண்டுமா 
யின் அதன் புயங்கள் ஒரே அளவாயும் தட்டுகள் சம எடையை 
உடையனவாயும் இருக்கவேண்டும் . மேலும் , தூலத்தின் புவியீர்ப்பு 
மையம் ஆதாரத்தானத்தின் வழியே செல்லும் செங்குத்துக் 
கோட்டில் அமையவேண்டும் . 


2. உணர்வு நுட்பம் : தராசு ஒன்றின் தட்டுகளில் வைக்கப்படும் 
எடை களின் 

சிறுவேறுபாட்டிற்கும் அதன் தூலம் கணிசமான 
அளவுக்கு கிடைமட்டத்திலிருந்து விலகுமாயின் , அது உணர்வு. 
நுட்பம் உடையதாயிருக்கிறது எனக் கூறப்படும் . 


தராசின் உணர்வு நுட்பத்திற்கான நிபந்தனைகளைக் காண அதன் 
தூலம் அதற்குப் புறத்தேயுள்ள F என்ற ஆதாரத்தானத்தைப் 
பற்றித் திரும்பக்கூடியதாக இருப்பதாகக் கொள்வோம் ( படம் 


F K 


| 


M 


- 


부 


0 


M. 


- 


Lbir 


| 


S + P 


| 


S + P + |w 


-- 


படம் 16.4 


15.4 ) . தூலம் ஆதாரத்தானத்துடன் 0 என்ற புள்ளியில் கெட்டி 
யாக இணைக்கப்பட்டுள்ளது . படத்தில் AB தூலத்தையும் G , 
தூலத்தின் புவியீர்ப்புமையத்தையும் குறிக்கின்றன . தூலத்துடன் 
கெட்டியாக இணைக்கப்பட்ட உறுப்புகளுடன் அதன் எடை W 
எனவும் , ஒவ்வொரு தட்டின் எடையும் S எனவும் படத்தில் FG == h , 
OA = OB = a , FO = b எனவும் கொள்வோம் . இட 

டது தட்டில் 
{ P + w ) என்ற எடையையும் வலது தட்டில் P என்ற எடையையும் 


விசை 


165 


வைக்கும்போது , தூலம் கிடை மட்டத்திற்கு 9 கோணத்தில் சாய்ந் 


திருப்பதாகக் கொள்வோம் . BOM / 


= 9 


ஆதாரத்தானத்தைப்பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 


பர 
- 


( S + P + w ) LF ( S + P ) M F + Wx FH 
ஆனால் , 

LK - FK 

a cos 9- 1 sin 8 
MF 

MK + KF 

a cosa + b sing 

FH = :: FG sin a = } sin 0 
எனவே ( S + P + Tw ) ( a cos 0 - b sin a ) ( S + P ) { a cos G + 
b sinc ) + Wh sin e 

16-5 
tana 

16.6 
Wh + (2P + 2S + w ) 


அல்லது 


. 


W- ன் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு 8 அதிகமாக இருப்பின் தரா 
சின் உணர்வு நுட்பம் அதிகமாக இருக்கும் . எனவே , உணர்வு 

tana 
நுட்பத்தை -ன் மதிப்பால் அறியலாம் . உணர்வு நுட்பம் 
அதிகமாக இருக்க வேண்டுமாயின் , G- ன் மதிப்பு அதிகமாகவும் 
W , h . ஆகியவற்றின் மதிப்புகள் குறைவாகவும் 

இருக்க 
வேண்டும் என்று சமன் 16 6 - லிருந்து தெரியவருகிறது . மேலும் , 
தராசின் உணர்வு நுட்பம் அதன் தட்டுகளில் வைக்கப்படும் எடை 
களையும் ஓரளவுக்குச் சார்ந்திருக்கிறது என்பதையும் சமன் 166 
லிருந்து 

அறியலாம் . b- ஐச் சுழியாக்குவதன்மூலம் அதாவது 
ஆதாரத்தானத்தைத் தூலத்திலேயே பொருத்துவதன் மூலம் இத 
னைத் தவிர்க்கலாம் . இப்பொழுது உணர்வு நுட்பம் ஆகும் . 

W12 
எனவே , தராசு உணர்வு நுட்பமிக்கதாக இருக்க வேண்டுமாயின் , 
அதன் புயங்கள் நீளமானவையாகவும் , தூலம் இலேசானதாகவும் , 
அதன் 

புவியீர்ப்புமையம் ஆதாரத்தானத்திற்கு மிக அருகிலும் 
இருக்கவேண்டும் . 


3. நிலைத்த தன்மை : தராசின் தூலம் அதன் சமநிலையில் 
இருந்து விலகிய பின் மீண்டும் சமநிலைக்கு விரைவில் திரும்புமாயின் , 
அது நிலைத்த தன்மையுடையது எனக் கூறப்படுகிறது . 


P , P என்ற இரு சமமான எடைகளைத் தட்டுகளில் வைத்து 
தூலத்தை 9 கோண அளவுக்கு அசைத்துவிடுவதாகக் கொள்வோம் . 


166 


எந்திரவியல் 


அசைத்து விடப்பட்ட 
விடப்பட்ட நிலையில் 

அதனைச் 

சமநிலைக்கு மீட்க 
முயலும் ஆதாரத்தானத்தைப்பற்றிய தொகுபயன் திருப்புதிறன் 
= ( P + S ) ( a cos e + b sing } + Wh sing 

- ( P + S ) ( a cosa - b sine ) 
2 ( P + S ) b + Wh sine . 


இத் தொகுபயன் திருப்புதிறன் அதிகமாக இருப்பின் , அசைத்து 
விடப்பட்ட தூலம் விரைவிலேயே சமநிலைக்குத் திரும்பும் . எனவே , 
தராசு நிலைத்த தன்மையுடையதாக இருக்கவேண்டுமாயின் , 
[ 2 ( P + S ) z + Wh ] sin e அதிகமான மதிப்பைப் பெற்றிருக்க 
வேண்டும் . அதாவது 
அதாவது , தூலத்தின் 

தூலத்தின் எடை , தட்டுகளின் எடை 
கள் , ஆதாரத்தானத்திலிருந்து தூலத்தின் தொலைவு . b , புவியீர்ப்பு 
மையத்தின் தொலைவு ஆகியவை அதிகமாக இருக்கவேண்டும் . 
b- ன் மதிப்பு சுழியாகுமாயின் , தூலம் எடைமிக்கதாகவும் ஆதாரத் 
தானத்திலிருந்து புவியிர்ப்புமையம் அதிகத் தொலைவிலும் இருக்க 
வேண்டும் . 

தராசின் நிலைத்த தன்மைக்கான நிபந்தனைகளை உணர்வு நுட் 
பத்திற்கான நிபந்தனை களுடன் ஒப்பு நோக்குவோமாயின் , அவை 
ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாக இருப்பதை அறியலாம் . 
எனவே , அதிக உணர்வு நுட்பத்தையும் நிலைத்த தன்மையையும் 
ஒருங்கே பெற்றுள்ள ஒருதராசைப் பெற முடியாது . தராசின் பயனுக்க் 
கேற்ப அது உணர்வு நுட்பமுடையதாகவோ அல்லது நிலைத்த 
தன்மையுடையதாகவோ இருக்குமாறு அமைக்கப்படுகிறது . 
பொருட்களின் நிறைகளைத் துல்லியமாக அறியவேண்டிய ஆராய்ச்சி 
களுக்குப் பயன்படும் தராசுகள் , உணர்வு நுட்பமிக்கதாகவும் 
வர்த்தகத் துறைகளில் பயன்படக்கூடிய தராசுகள் நிலைத்த தன்மை 
யுடையதாகவும் அமைக்கப்படுகின்றன . 

பொய்த் தராசு ஒன்றின் உதவியால் பொருளின் உண்மையான 
எடையை அறிதல் : 

தராசின் 

புயங்கள் சமமற்றவையாகவோ 
தட்டுகள் எடை களைக் 

கொண்டிராமலோ இருக்குமாயின் , 
அத் தராசு பொய்த்தராசு எனப்படும் . தராசின் புயங்கள் சமமாக 
அமைந்து , தட்டுகள் எடைகளைக் கொண்டிராமல் இருக்கு 
மாயின் , தூலம் 

கிடைமட்டத்தில் அமையும்வரை குறைந்த 
எடையை உடைய தட்டில் மணல் போன்ற பொருளைச் சேர்த்தபின் 
அதனைப் பயன்படுத்தலாம் . 


புயங்கள் சமமற்றவையாகவும் தட்டுகள் சம எடை களைக் 
கொண்டிராமலும் இருக்குமாயின் , பின்வரும் இரு முறைகளைப் பயன் 
படுத்திப் பொருட்களின் உண்மையான எடைகளைக் காணலாம் . 


விசை 


167 


காண 


( 1 ) போர்டா Loom ( Borda s 

Method ) : எடை 
வேண்டிய பொருளை இடது தட்டில் வைத்து தூலம் கிடைமட்டத் 
தில் இருக்கும் வரை வலது தட்டில் எடைகளையோ மணல் போன்ற 
ஒரு பொருளையோ சேர்க்கவேண்டும் . பின்னர் ,, இடது தட்டி 
லிருந்து பொருளை நீக்கிவிட்டு தூலம் கிடைமட்டத்தில் இருக்கும் 
வரை அதில் எடைக்கற்களைச் சேர்க்கவேண்டும் . இடது தட்டில் 
சேர்க்கப்படும் 

எடை பொருளின் உண்மையான 

எடையைக் 
குறிக்கும் . 


( ii ) காஸ்முறை ( Gauss Method ) : இம் முறையில் முதலில் 
பொருளை இடது தட்டில் வைத்து தூலம் கிடைமட்டத்தில் 
இருக்கும்வரை வலது தட்டில் எடைகளைச் சேர்க்கவேண்டும் . 
அடுத்து பொருளை வலது தட்டில் வைத்து தூலம் கிடைமட்டத் 
தில் இருக்கும்வரை இட... து தட்டில் எடைகளைச் சேர்க்கவேண்டும் .. 
பொருளின் உண்மையான எடை W எனவும் , வலது தட்டிலும் 
இடது தட்டிலும் அடுத்தடுத்து சேர்க்கப்படும் எடைகள் முறையே 
P , Q எனவும் இருக்குமாயின் , பொருளின் உண்மையான எடையைப் 
( W ) பின்வருமாறு பெறலாம் . 

தராசின் புயங்களின் நீளங்கள் 1 , 1 , எனவும் தட்டுகளின் 
எடைகள் S1 , S , எனவும் தராசின் ஆதாரத்தானம் F எனவும் தூலத் 
தின் புவியீர்ப்புமையம் வழியாகச் செல்லும் செங்குத்துக்கோடு 
தூலத்தை G என்ற புள்ளியில் சந்திப்பதாகவும் கொள்வோம் . 
( படம் 16.5 ) . FG 

என இருக்கட்டும் . தட்டுகள் காலியா 
யிருக்கும்போது தூலம் கிடை மட்டத்தில் இருக்குமாயின் , ஆதாரத் 
தானத்தைப்பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 


= 2 என 


F G 


L 


3 


ய 


SA 


S. 


படம் 16-5 


S1 / 


ssle + am 


( i ) 


எடை 


பொருள் இடது தட்டிலும் P என்ற 

வலது தட்டிலும் 
வைக்கப்பட்டு தூலம் கிடை மட்டத்தில் இருக்கும் போது . ஆதாரத் 
தானத்தைபற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 


168 


எந்திரவியல் 


... 


( SI + W ) 11 = ( S , + P ) le + we 

( ii ) 
பொருள் வலது தட்டிலும் என்ற எடை இடது தட்டிலும் 
வைக்கப்பட்டு தூலம் கிடைமட்டத்தில் இருக்கும்போது , ஆதாரத் 
தானத்தைப்பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 


010 


( iii ) 


( S , + Q ) = ( S2 + W ) 1 , + wS 
சமன்பாடு ( i ) - ஐ சமன் ( ii ) - லிருந்து கழித்தால் , 


WIL 


PI ) 


( iv ) 


சமன்பாடு ( i ) - ஐ சமன் ( iii ) - லிருந்து கழித்தால் 

Qli = W lg 
சமன் ( iv ) - ஐ சமன் ( v ) - ஆல் வகுக்க , 


( v ) 


= 


W 
Q 
W ? 


P 
W 


அல்லது 


PQ 


எனவே , 


W 


✓ PQ 


16.7 


அதாவது பொருளின் உண்மையான எடை அதனை ஒவ்வொரு 
தட்டிலும் வைத்து நிறுக்கப்பட்டபோது கிடைத்த போலி எடை 
களின் பெருக்கத்தொடர் சராசரி ( Geometric Mean ) யாகும் . 
இம் முறை இரட்டை நிறுவை முறை ( Method of double weighing ) 
எனவும் அழைக்கப்படும் . 


மேலும் , இம்முறையில் பொய்த்தராசின் புயங்களின் நீளங்களுக் 
கிடையேயுள்ள விகிதத்தையும் பின்வருமாறு கணக்கிடலாம் . 


மேற்கண்ட சமன்பாடுகள் ( iv ) , ( v ) ஆகியவற்றின் பெருக்கற் 
பலனைக் காண்போமாயின் , 


? 


WQ1 , = WP I, 


T 


VE 


18 


துலாக் கோல்கள் ( Steel Yards ) : இவை முதல்வகை நெம்பு 
கோலைச் சேர்ந்தவை ; இவைகளைக் கொண்டு பொருட்களின் எடை 
களை , எடைக்கற்களின் உதவியின்றி மிக விரைவாகவும் எளிதாகவும் 
அறியலாம் . துலாக்கோல்கள் ரோமானிய துலாக்கோல் ( Roman 
Steel Yard ) , டேனிய துலாக்கோல் ( Danish SteelYard ) என 
இருவகைப்படும் . 


விசை 


169 


ரோமானிய துலாக்கோல் : ரோமானிய துலாக்கோலின் அமைப் 
பைப் படம் 16.6 - ல் காணலாம் . இதில் A முனையில் நீளமான குண்டு 
ஒன்று பொருத்தப்பட்ட AB என்ற எடைமிக்க உலோகத்தண்டு 


0 


02 


O4 


0 . 


A 


al 


a 


a 


0 


el 


C 


w 


படம் 16.6 


ஒன்று உள்ளது . தண்டு A- முனைக்கு அருகிலுள்ள ஓர் ஆதாரத் 
தானத்தைப் ( F ) பற்றிச் சுழலக்கூடியதாயுள்ளது . அதன் புவி 
யீர்ப்புமையம் ( G ) ஆதாரத்தானத்திற்கு அருகிலுள்ளது . A முனை 
யில் ஒரு தட்டு தொங்கவிடப்பட்டுள்ளது . தண்டின் FB பகுதி 
யில் நகரக்கூடிய P என்ற ஓர் எடையின் உதவியால் தண்டு கிடை 
மட்டத்தில் சமநிலையில் இருக்குமாறு செய்யலாம் . ஒரு பொருளின் 
எடையைக்காண அதனைத் தட்டில்வைத்து தண்டு கிடைமட்டத் 
திலிருக்கும்வரை P- ன் நிலையைச் சரிசெய்ய வேண்டும் . இனி 
பொருளின் எடையை மதிப்பிடுவது எவ்வாறு என்று காண்போம் . 


தட்டு காலியாக இருக்கும்போது தட்டு கிடைமட்டத்தில் 
அமைய P- ஐ BF- ல் 

e என்ற புள்ளியில் 

அமைக்கவேண்டி 
யிருப்பதாகக் கொள்வோம் . துலாக்கோலின் 

எடை W 

தட்டின் 
எடை S என்றால் ஆதாரத் தானத்தைப்பற்றிய திருப்பு திறன்களைக் 
காணின் , 


SX AF + W * FG = PX FO 
AF = a , FG b , FO ( எனக் கொள்வோமாயின் 

s a + W. b P. C 


14 


அடுத்து W என்ற ஓர் எடை தட்டில் வைக்கப்படும்போது 
தண்டு கிடைமட்டத்தில் அமைய P- ஐ 0 - லிருந்து 0 , என்ற 
புள்ளிக்கு நகர்த்த வேண்டியிருப்பதாகக் கொள்வோம் . 001 
என இருக்கட்டும் . இப்போது ஆதாரத் தானத்தைப்பற்றிய திருப்பு 
திறன்களைக் காணின் , 


170 


எந்திரவியல் 


( ii ) 


( S + W ) a + W. b P [ c + c ) 
சமன் ( 1 ) ஐ சமன் ( II ) லிருந்து கழிப்போமாயின் 

= P .. 


W. G 


16-9 


சமன் 16.9- லிருந்து . : = 1 எனில் W = P. x = 21 எனில் 
W = 2P . * = 30 , எனில் W3P ...... எனக் காணலாம் . எனவே , 
FB- ல் 0 - லிருந்து முறையே 1. 2a , 3a தொலைவுகளில் 0 .. 
0 ,, 08 என்ற புள்ளிகளைக் குறிப்பதன்மூலம் FB . ல் 
அளவுக் கூறுகளைக் குறிக்கலாம் . தட்டில் ஒரு பொருளை வைக்கும் 
போது தண்டு கிடை . மட்டத்தில் அமைய P- ஐ எந்த நிலையில் 
வைக்கவேண்டியுள்ள தோ , அந் நிலைக்குரிய அளவீடு பொருளின் 
எடையைக் குறிக்கும் . P- ன் எடை 1 பவு என இருக்குமாயின் , 
பொருளின் எடையை நேரடியாக பவுண்டுகள் கணக்கிலேயே 
பெறலாம் . 


டேனிய துலாக்கோல் : 

நக ) க்கூடிய ஆதாரத் தானத் 
தைக் கொண்டுள்ளது இதில் B முனையில் ஓர் எடைமிக்க குண்டு 
பொருத்தப்பட்ட AB என்ற ஒரு தண்டு உள்ளது . ( படம் 16-7 ) . 
A முனையில் எடை காணவேண்டிய பொருளைத் தொங்கவிடுவதற் 


A 


54 


B 


படம் 16.7 
காக ஒரு கொக்கி உள்ளது . பொருளை A முனையில் தொங்கவிட்டு 
தண்டு கிடைமட்டத்தில் அமையுமாறு ஆதாரத் தானத்தை 
நகர்த்தி சரிசெய்யப்படுகிறது . இப்பொழுது , ஆதாரத்தானத்தின் 
நிலை F எனக் கொள்வோம் . தண்டின் புவீயீர்ப்புமையத்தில் ( G ) 
செயற்படும் தண்டின் எடை P. பொருளின் எடை W என்றால் , 
ஆதாரத்தானத்தைப்பற்றிய திருப்புறன்களைக் காணின் , 
W X AF = P X FG 

= P ( AG- AF ) 
AF ( W + P ) 

= PX AG 

P 
அல்லது AF AG 

16-10 
W + P 


... 


... 


விசை 


171 


சமன்பாடு 16.10 
W = P என்றால் AF = 

* AG 
WW ) 2P 67601WBU AF 
W = 3F T GÖT ( 360 AF 


= 


* AG 
- AG 


... 


9 


A- முனையில் எடையேதும் தொங்கவிடாமல் துலாக்கோல் 
மட்டும் கிடைமட்டத்தில் அமைவதற்கேற்ற ஆதாரத்தானத்தின் 
நிலை தண்டின் புவியீர்ப்புமையத்தைக் கொடுக்குமாதலால் , AG- ன் 

AG 

AG AG 
மதிப்பை அறியலாம் . எனவே , A- லிருந்து 

2 3 4 
தொலைவிலுள்ள F , F1 , F : ... என்ற புள்ளிகளைக் குறிக்கலாம் . இனி 
A முனையில் பொருட்களைத் தொங்கவிடும் பொழுது 

ஆதாரத் 
தானத்தின் நிலை F , F1 , F3 எனில் பொருட்களின் 

எடைகள் 
P. P ,, P. 

ஆகும் . மேலும் , துலாக் கோலின் மொத்த எடை பவு . 
என்றால் , ஆதாரத்தானத்தின் F , Fu . F2 .... நிலைக்குரிய எடைகள் 
1 பவு , 2 பவு , 3 பவு , என்றாகும் . 


கப்பிகள் ( Pulleys ) : கப்பி என்பது ஓர் அச்சில் தங்கு தடை 
யின்றிச் சுழலக்கூடிய ஒரு சக்கரமாகும் . சக்கரத்தின் விளிம்பைச் 
சுற்றி ஒரு கயிறு செல்லக்கூடிய வகையில் பள்ளமாக உள்ளது . 
இதன் அச்சைத் தாங்கும் சட்டத்திற்குக் கப்பிதாங்கி என்று பெயர் 
( படம் 16.8 ) . 


கப்பிகளைப் பற்றிப் பார்க்கும்போது கப்பிவழியே செல்லும் 
கயிற்றின் இழுவிசை கயிறு முழுவதும் ஒரேயளவாய் இருக்கிறது 
என்று கொள்ளுமாறு , கப்பி அதன் அச்சைப்பற்றி தங்குதடையின்றிச் 
சுழலக் கூறியதாயும் கயிறு மெல்லிய தாகவும் விரிவுபடாதவாறும் 
இருக்கின்றன என்ற உண்மை சுருத்திற் கொள்ளப்படுகிறது . 

கப்பிகளில் நிலைக்கப்பி ( fiixed Pulley ) , 
இயங்கு கப்பி ( movable Pulley ) என இருவகை 
உண்டு . கப்பிதாங்கி நிலையாய் உள்ள கப்பி 
நிலைக்கப்பி எனவும் , கப்பிதாங்கி மேலும் கீழும் 
அசையுமாறு அமைந்தகப்பி இயங்கு கப்பி 
எனவும் அழைக்கப் படுகின்றன . 

நிலைக்கப்பி : நிலைக்கப்பி ஒன்றின்வழியே 
P 

செல்லும் கயிறு ஒன்றின் ஒரு முனையில் தொங்க 

விடப்பட்ட ஒரு எடை ( W ) யை அடுத்த முனை 
W 

யில் செயற்படுத்தப்படும் முயற்சி { P ) சரியீடு 
படம் 16-8 செய்வதாகக் கொள்வோம் . ( படம் 15.7 ) . 


. 


172 


எந்திரவியல் 


கப்பியின் அச்சைப்பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் , 


ஆரம் 


PX 


சக்கரத்தின் ஆரம் 


W X சக்கரத்தின் 

எந்திரப்பயன் 


1 


W 
P 
= P 


அல்லது 


W 


எனவே , நிலைக்கப்பி முயற்சியை வசதியான திசையில் செயற் 
படுத்துவதற்கு பயன்படுவதைத் தவிர , பயனுறு அளவில் எந்திரப் 
பயனைக் கொடுக்கவில்லை . 
இயங்கு கப்பி : 

படம் 16.9 - ல் காட்டியுள்ளவாறு அமைக்கப் 
பட்ட இயங்கு கப்பி ஒன்றைக் கருதுவோம் . படத்தில் A1 இயங்கு 


مهككك 


Az 


2 


D 


A 


படம் 


( 6.9 


கப்பியாகவும் , A , நிலைக்கப்பியாகவும் பயன்படுகின்றன . இரு 
கப்பிகளின் வழியாகவும் ஒரே கயிறு செல்வதாலும் கப்பிகள் தங்கு 
தடையின்றிச்சுழலக்கூடியனவாயிருப்பதாலும் , கயிற்றின் , இழுவிசை 
அதன் நீள முழுவதும் ஒரேயளவாய் முயற்சி ( P ) க்குச் சமமாய் 
இருக்கும் . அமைப்பு சமநிலையில் இருக்குமாயின் , இயங்கு கப்பி 
தாங்கும் எடை , 

W 2P 


எந்திரப்பயன் 


= 


2 . 


P 


விசை 


173 


எனவே , ஒற்றை இயங்கு கப்பியைக்கொண்ட அமைப்பின் 
எந்திரப்பயன் 2 ஆகும் . இத்தகைய கப்பி அமைப்பைச் சில இடங் 
களில் மின்விளக்குகளின் உயரத்தைச் சரி செய்வதற்காகப் பயன் 
படுத்துவதைக் காணலாம் . இத்தகைய அமைப்பில் இயங்கு கப்பி 

இணைக்கப்பட்ட ஓர் எடையை 
சரியீடு செய்கிறது ( படம் 16 : 10 ) . எனவே , மின்விளக்கை எந்த 
உயரத்திலும் அமைத்துக் கொள்ளலாம் . 


மின்விளக்கின் எடை 


யுடன் 


مسی 


படம் 16-10 
ஒன்றுக்கு மேற்பட்ட 

மேற்பட்ட இயங்கு கப்பிகளைக்கொண்ட கப்பித் 
தொகுதிகளை அமைத்து 2 - க்கு மேற்பட்ட எந்திரப் பயனைப் பெற 
லாம் . அத்தகைய கப்பித் தொகுதிகள் முதல்வகை , இரண்டாம் 
வகை , மூன்றாம்வகைக் கப்பித் தொகுதிகள் என மூன்று வகைப் 
படும் . 


முதல்வகைக் கப்பித் தொகுதி ! இவ்வகை 

அமைப்பில் 
( படம் 16-11 ) ஒவ்வோர் இயங்கு கப்பியையும் ஒரு தனிக் கயிறு 
தாங்குகிறது . கயிற்றின் ஒரு முனை கிடை நிலையிலுள்ள நிலையான 
கெட்டியான கட்டையில் பொருத்தப்பட்டுள்ளது . கயிறு ஓர் 
இயங்கு கப்பியைச் சுற்றி எடுத்துச் செல்லப்பட்டு அதன் மறுமுனை 


-- 


174 


எந்திரவியல் 


அதற்கு மேலுள்ள அடுத்த இயங்கு கப்பியின் கப்பிதாங்கிபுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . கடைசி இயங்கு கப்பியைச் சுற்றிச் செல்லும் 
கயிறு ஒரு நிலைக்கப்பியைச் சுற்றி எடுத்துச்செல்லப்பட்டு இணைக் 
கப் பெறாத அதன் மறுமுனையில் முயற்சி ( P ) செயற்படுத்தப் 
படுகிறது . எடை ( W ) கீழேயுள்ள முதல் இயங்கு கப்பியின் கப்பி 
தாங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது . படம் 16.11 - ல் A1 , A , A , 
என்பவை இயங்கு கப்பிகள் ; A , நிலைக்கப்பி ; இது முயற்சியைத் 
தக்க திசையில் பயன்படுத்த உதவுகிறது . 


T3 


T2 


T3 


T 


P 


ந 


படம் 16.11 


இவ் வமைப்பின் எந்திரப்பயனைப் பின்வருமாறு காணலாம் . 
AY . A. A. கப்பிகளைத் தாங்கும் கயிறுகளின் இழுவிசைகள் 
முறையே T ) , T ,, T : எனவும் கப்பிகளின் எடை W- ஐ நோக்க 
மிகமிகக் குறைந்ததாகவும் கொள்வோம் . முயற்சி எடையைச் சரி 
யீடு செய்யும் பொழுது எடையானது A கப்பியைத் தாங்கும் 
கயிற்றுப் பகுதிகளின் இழுவிசைகளால் சரியீடு செய்யப்படுகிறது . 


எனவே , W = 

W = 211 


விசை 


175 


ஆனால் , T ) என்ற இழுவிசை A , கப்பியைச் தாங்கும் கயிற்றுப் 
பகுதிகளின் இழுவிசைகளால் , சரியீடு செய்யப்படுகிறது 


2T , 


எனவே , T 
இவ்வாறே T , = 21 , 


A. கப்பிவழியே செல்லும் கயிற்றின் இணைக்கப்பெறாத 
முனையில் முயற்சி செயற்படுவதால் அக் கயிற்றின் இழுவிசை 


T. = P 
எனவே , 

W = 2T 

2 : 2T , = 2x2x2 . T. 
= 2x2x2x P 

W 
ஃ எந்திரப் பயன் 

P 

( இயங்குகப்பிகளின் எண்ணிக்கை ) 


= 23 


= 2 


அல்லது பொதுவாக முதல்வகைக் கப்பி அமைப்பு ஒன்றில் n 
இயங்கு கப்பிகள் இருக்குமாயின் , 


எந்திரப்பயன் 


2n 


16.11 


மேற்கண்ட முறையில் கப்பிகளின் எடைகள் W- ஐ நோக்க 
மிகமிகச் சிறியதாயிருந்தால் , அது புறக்கணிக்கப்பட்டது . அவ்வாறு 

ல்லையாயின் , அதனையும் சேர்த்தே முயற்சி சரியீடு செய்வதால் , 
எந்திரப்பயன் சற்று மாறுபடும் . இப்பொழுது கப்பிகளின் 
களையும் கருத்திற்கொண்டு எந்திரப்பயனைக் கணக்கிடுவோம் . 


எடை 


w1 Tea . Tos 

என்பன முறையே . A1 , A2 , As 
கப்பிகளின் எடைகள் எனக் கொள்வோம் . 


இயங்கு 


எனவே , 2T 


W + v1 


1 


TIs 


= 


W 

+ 
2 


2 


2T , = T , + wa 


11 


3 


12 


+ 


tog 
2 


W 

+ 
4 

4 


+ 


2 


2 


2TS 


T + ws 


* 


T , = 1 + * - * ++ + ++ 


+ 


176 


எந்திரவியல் 


TO 


T 


+ 


Us 


W 

Top 
அதாவது 

+ 

+ 
23 23 

22 21 
அமைப்பில் 11 கப்பிகள் இருப்பதாகக் கருதுவோமாயின் , 

W 
1 ( வ 

on 
P = Tm. 
2n + 

+ ... + 
2n 20-2 

21 . 
சமன் ( i ) - ஐ 27 ஆல் பெருக்குவோமாயின் , 

1-1 
P.27 W + v1 + 2103 + 220 , + 


+ 


( i ) 


2n.1 


+ 2 wi 


கப்பிகள் ஒவ்வொன்றும் சமமான எடை ( w )- யைக் கொண்டி 
ருக்குமாயின் , 


n-- ) 
+2 


P.2n 


W + w ( 1 + 2 + 2 + ..... 
W + w ( 2r - 1 ) 


அதாவது 2nP 


16-12 


- 
.. 


| 


-- 


K 


படம் 16.12 ( b ) படம் 16.12 ( a ) 
சமன் 16.12 - லிருந்து எந்திரலாபம் கப்பியின் எடையைப் 
பொறுத்துள்ளது . என்பதைக் காணலாம் . 


விசை 


177 


இரண்டாம் வகைக் கப்பித்தொகுதி : இவ் வகையில் இரு கட்பித் 
தாங்கிகள் உள்ளன . ஒரு கப்பிதாங்கி நிலையானதாகவும் மற்றொன்று 
மேலும் கீழும் இயங்குமாறும் அமைந்துள்ளன . ஒவ்வொன்றிலும் 
ஒன்றுக்கு மேற்பட்ட கப்பிகள் உள்ளன . பொதுவாக இரண்டு 
கப்பிதாங்கிகளிலும் சம எண்ணிக்கை கொண்ட கப்பிகள் இருப் 
பினும் நிலையான கப்பிதாங்கியில் இயங்கு கப்பிதாங்கியிலுள்ளதை 
விட , ஒரு கப்பி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு . 
இந்த இருவகை அமைப்புக்களையும் முறையே படம் 16-12a , படம் 
16 • 12b ஆகியவற்றில் காணலாம் . 

. 


இரு வகைகளிலும் ஒரே கயிறு கப்பிகளைச் சுற்றிச் செல்லு 
கிறது . இரு கப்பிதாங்கிகளிலும் சம எண்ணிக்கைக் கப்பிகள் இருப் 
பின் , கயிற்றின் ஒருமுனை நிலையான கப்பிதாங்கியில் இணைக்கப் 
பட்டு கயிறு இருகப் பிதாங்கிகளிலுள்ள கப்பிகளைச் சுற்றி மாறி மாறி 
எடுத்துச் செல்லப்பட்டு அதன் மறுமுனையில் முயற்சி ( P ) செயற் 
படுத்தப்படுகிறது ( படம் 16.12a ) . நிலையான கப்பிதாங்கியில் 
இயங்கு கப்பி தாங்கியிலுள்ளதை விட ஒரு கப்பி அதிகமாக இருப் 
பின் கயிற்றின் ஒருமுனை இயங்கு கப்பிதாங்கியில் இணைக்கப்பட்டு 
மறுமுனையில் முயற்சி செயற்படுத்தப்படுகிறது . ( படம் 16. 125 ) . 
எடை இயங்கு கப்பிதாங்கியில் இணைக்கப்படுகிறது . இந்த வகை 
அமைப்புகளில் ஒரே கயிறு எல்லாக் 

கப்பிகளையும் சுற்றிச் 
செல்வதால் கயிற்றின் ஒவ்வொரு பகுதியின் இழுவிசையும் முயற்சி 
( P ) - க்குச் சமமாகும் . 


முதலில் இயங்கு கப்பிதாங்கியின் எடை ( கப்பிகளுடன் ) W- ன் 
மதிப்பை நோக்க மிகமிகச் சிறியதாயிருப்பதாகக் கொள்வோம் . 


முயற்சி எடையைச் சரியீடு செய்யும்போது எடையானது 
இயங்கு கப்பி தாங்கியைத் தாங்கி நிற்கும் கயிற்றுப் பகுதிகளில் 
செயற்படும் இழுவிசைகளில் சரியீடு செய்யப்படுகிறது . 


எனவே , படம் 16.12a- ல் 


W = 6P 

W 
அல்லது , எந்திரப்பயன் 6 

P 


... 


( 
i 
) 


: 


படம் 16-126 - ல் 


W = 5P 


11 


5 


--- 


( ii ) 


... 


W 
அல்லது , எந்திரப்பயன் 

P 
12 


178 


எந்திரவியல் 


சமன்பாடுகள் ( i ) , ( ii ) ஆகியவற்றைக் கருதுவோமாயின் , 
எந்திரப் பயன் இரண்டு கப்பிதாங்கிகளிலுள்ள கப்பிகளின் மொத்த 
எண்ணிக்கைக்குச் சமமாயிருப்பதைக் காணலாம் . 


எனவே , இரண்டாம்வகைக் கப்பி அமைப்பில் இருகப்பி தாங்கி 
களிலுமுள்ள கப்பிகளின் மொத்த எண்ணிக்கை என்றால் , 
எந்திரப்பயன் = 1 

16-13 
இனி , இயங்கு கப்பியின் எடையையும் கருத்திற்கொண்டு 
எந்திரப்பயனைக் கணக்கிடுவோம் . அதன் எடை 3 எனில் , 


DP 


W + w . 


16.14 . 


வழக்கில் இவ்வகைக் கப்பித்தொகுதியில் கப்பிகளின் ஒன்றின் 
மேலொன்றாக 

அமைக்காமல் ஒன்றுகொன்று இணையாகவே 
அமைக்கப்பட்டிருக்கும் . 


A 


( 
H 


மூன்றார்வகைக் கப்பித்தொகுதி : இவ்வகை அமைப்பைத் தலை 
கீழாக அமைக்கப்பட்ட முதல்வகை அமைப்பாகக் கருதலாம் . 
இவ்வகை அமைப்பிலும் ஒவ் 

ப 
வொரு கப்பியின்மீதும் ஒரு தனிக் 
கயிறு செல்லுகிறது . கயிற்றின் 
ஒருமுனை கிடைமட்டமான 
தண்டில் இணைக்கப்பட்டுள்ளது . 
கயிறு கப்பியின் வழியே எடுத் 
துச் செல்லப்பட்டபின் , அதன் 
மறுமுனை அதை அடுத்து கீழே 
யுள்ள இயங்கு கப்பியின் கப்பி 

H 
தாங்கியுடன் இணைக்கப்பட்டுள் 

கடைசி கப்பி வழியாகச் 
செல்லும் கயிற்றின் 

முனையில் 
முயற்சி ( P ) செயற்படுத்தப்படு 
கிறது ( படம் 16.13 ) . எடை கிடை 
மட்டமான தண்டில் தக்க இடத் 
தில் இணைக்கப்பட்டுள்ளது . தண் 

. 
டுடன் சேர்ந்த எடையின் மதிப்பு 
W எனக் கொள்வோம் . 


ளது . 


AL 


முதலில் கப்பிகள் மிகவும் இலே 
சான வையாய் இருப்பதாகக் கொள் 


படம் 16-13 


Ay , A ,, Ag , A. 


ஆகிய 


கப்பிகளின் 


வோம் . 


வழியே 


விசை 


179 


ஆனால் 


செல்லும் கயிறுகளின் இழுவிசைகள் முறையே T ) . ,, Tg , T , எனக் 
கொள்வோமாயின் , முயற்சி எடையைச் சரியீடு செய்யும்போது 

W = T. + T , + T , + T ] 
Ts = T + P = 2P 
T8 21 , = 2x 2P = 4P 
T. 21 . 

2x2x2P = 8P 
W = 8P + 4P + 2P + P 

15.P 
W ( 24 - 1 ) P 

W 
ஃ எந்திரப்பயன் 24-1 

16-15 
P 


8 


--- 


சமன் 16.15 - ல் 4 என்பது அமைப்பிலுள்ள மொத்த கப்பிகளைக் 
குறிக்கும் . எனவே , மூன்றாம் வகைக் கப்பித்தொகுதியில் உள்ள 
கப்பிகளின் மொத்த எண்ணிக்கை 1 எனில் , 


6-16 


எந்திரப்பயன் = 2n - 1 

P 


இனி , கப்பிகள் கணிசமான எடை கணைக் கொண்டுள்ளன 
வாகக் கருதுவோம் . A1 , A2 . A. , 

ஆகிய கப்பிகளின் 
எடைகள் & , 

முறையே 1 wp . W ; ..... எனக் கருதுவோம் . 


எனவே , T , 


1s 


2T1 + 1 

= 2P + 01 
2TS + & 2 

= 4P + 241 + 0 . 
T. = 2T : + os 

= 8P + 401 + 2 + 08 
2 * P + 20 + 210. + 2 ° w , 


கப்பித் தொகுதியில் உள்ள கப்பிகளின் மொத்த எண்ணிக்கை 
11 எனில் , Tm 

2n - 1P + 2n - w1 + 27 - 02 + 


+ 2 ° w1-1 


அமைப்பு சமநிலையிலிருக்கும்போது 
W = Tn + II + ... + T , + T , 
( 2n.1 + 27,2 + 

+ 1 ) P 
+ ( 2n . + En : + 
+ ( 2n- : + 2n.4 + 
+ ( 21 + 1 ) மா -2 
+ யா -1 


+ 1 ) w1 
+ 1 ) Wa 


எனவே , W = ( 2n - 1 ) P + ( n - 1-1 ] [ w , + ( 2n-2- 1 ) og + 

+ ( 2 " -1) ton- " + ( 2 - 1 ) wri .... 16.17 


180 


எந்திரவிய 


கப்பிகள் ஒவ்வொன்றும் சமமான எடை (மயைக் கொண்டி 
ருக்குமாயின் W ( 2n - 1 ) P + u [ 2n - 1 + 2- + .......... + 2 +21 

-- ( 11-1 ) ] 
எனவே ( 2n - 1 ) P + w [ 27-11-1 ] 

16.16 


W = 


எந்திரப் பயன்களை நோக்குமிடத்து முதல்வகை , மூன்றாம் 
வகைக் கப்பித்தொகுதிகள் அதிக எந்திரப் பயன்களைக் கொண்டுள் 
ளனவாயினும் அவற்றை அமைக்க மிக அதிக இடவசதி தேவைப் 
படுகிறது . எனவே , இரண்டாம்வகைத் தொகுதியே வழக்கில் 
அதிகமாகப் பயன்படுத்தப்படுகிறது . மேலும் , மூன்றாம் வகைத் 
தொகுதியைப் பயன்படுத்தி ஓர் எடையைத் தூக்க முயற்சி செய் 
வோமாயின் . கயிறுகள் எளிதில் சிக்கலடைவதைக் காணலாம் . 
மிகக் குறுகிய கால அளவில் அளவு மிக்க முயற்சியைத் செயற் 
படுத்த வேண்டிய இடங்களில் மூன்றாம் வகைத் தொகுதி மிகவும் 
பயன்படும் . 


வெஸ்டன் பகுகப்பி ( Weston differential pulley ) : 

வெஸ்டன் பகுகப்பியில் A , B என்ற இருகப்பிதாங்கிகள் 
உள்ளன . ( படம் 16.14 . A என்ற கப்பிதாங்கி ஒரு நிலையான 
தாங்கியிலிருந்து தொங்கவிடப்பட்டு , B என்ற கப்பிதாங்கி மேலும் 

L 


A 


P 


T 


T 


6 


படம் 16.14 


கீழும் 

இயங்குமாறு அமைந்துள்ளது A- ல் ஒன்றுடன் ஒன்று 
கெட்டியாகப் பிணைக்கப்பட்டு ஒரு பொது அச்சைப்பற்றிச் சுழலக் 


விசை 


181 


கூடிய , சற்று வேறுபட்ட ஆரங்களையுடைய இரண்டு கப்பிகள் 
உள்ளன . B ஓர் இயங்கு கப்பியாகும் . மூன்று கப்பிகளின் விளிம்பு 
களும் பற்களைக் கொண்டுள்ளன . முடிவற்ற சங்கிலி ஒன்று படத் 
தில் காட்டியுள்ளவாறு கப்பிகளின்மீது செல்லுகிறது . சங்கிலியின் , 
தளர்ந்த பகுதியில் முயற்சி ( P ) செயற்படுத்தப்படுகிறது . 


இயங்கு கப்பியைத் தாங்கும் சங்கிலியின் இரு பகுதிகளிலும் 
இழுவிசைகள் T எனக் கொள்வோமாயின் , முயற்சி 

எடையைச் 
சரியீடு செய்யும் போது . 


2T = W 


. 


T = 


( i ) 


2 


A- ல் உள்ள கப்பிகளின் ஆரங்கள் R , " எனக் கொள்வோம் . 
இனி , அக் கப்பிகளின் பொது அச்சைப்பற்றிய திருப்பு திறன்களைக் 
காணின் , 


TR = PR + T 
T R - I ) = PR 


அல்லது 


எனவே , சமன் ( j ) - ன் படி 

W 
2 ) ( R - r ) = P.R 

W 2R 
ஃ எந்திரப்பயன் 

P 

R - r 


16-19 


... 


... 


R , 1 ஆகியவற்றின் மதிப்பை ஏறத்தாழ சமமாக்குவதன்மூலம் 
மிக அதிக எந்திரப்பயனைப் பெறலாம் . இதில் பயன்படும் சங்கிலி 
யின் நீளம் குறைவாக இருக்கிறதெனினும் , இதில் எடை மெது 
வாகவே தூக்கப்படுகிறது . 


சக்கரமும் அச்சும் ( Wheal and axle ) : 


இதில் சக்கரம் ஒன்றின் மையத்தின் வழியே செல்லுமாறு 
பொருத்தப்பட்ட நீண்ட உருளை வடிவ அச்சு ஒன்று உள்ளது , 
( படம் 16.15 ] . சக்கரமும் அச்சும் அச்சின் முனைகளில் உள்ள 
சுழல்முளை களைப்பற்றித் தங்கு தடையின்றி சுழலக்கூடியனவா 


182 


எந்திரவியல் 


யிருக்கின்றன . எடையானது அச்சின் ஒரு புள்ளியில் இணைக் 
கப்பட்டு அதன்மீது சுற்றப்பட்ட கயிறு ஒன்றின் மறுமுனையில் 


- 


G 


W 


P 


படம் 16.15 


இணைக்கப்பட்டுள்ளது முயற்சி ( P ) , சக்கரத்தின்மீது எதிர்திசை 
யில் கயிறு ஒன்றின் மூலம் செயற்படுத்தப்படுகிறது . 


W என்ற 


எடையை p என்ற முயற்சி சரியீடு செய்வதாகக் 
கொள்வோம் . சக்கரத்தின் ஆரம் R எனவும் அச்சின் ஆரம் 
எனவும் கொள்வோமாயின் அவற்றின் பொது அச்சைப் பற்றிய 
திருப்பு திறன்களைக் காணின் 

PX R = WXI 

W R 
எனவே , எந்திரப்பயன் 

16-20 
P 


.. 


... 


. 


சமன் 16 20 - லிருந்து R- ன் மதிப்பை அதிகப்படுத்துவதன் மூல 
மும் , -ன்மதிப்பைக்குறைப்பதன் மூலமும் சக்கரமும் அச்சும் அமைப்பின் 
எந்திரப்பயனை எல்லையற்ற அளவுக்கு அதிகமாக்க முடியும் எனத் 
தோன்றினாலும் , அதற்கு ஓர் எல்லையுண்டு . ஏனெனில் , R- ன் 
மதிப்பை அதிகப்படுத்துவதன்மூலம் அமைப்பு மிகவும் பெரிய 
தாகிவிடும் . மேலும் , r- ஐச் சிறியதாக்குவதன் மூலம் பெரிய சக் 
கரத்தின் எடையைத் தாங்கமுடியாமல் அச்சு ஒடிந்துவிடக்கூடும் . 
அவ்வாறு ஏற்படும் இடர்ப்பாடின்றி அதிகமான எந்திரப்பயனைப் 
பெறக்கூடிய ஓர் அமைப்பு உண்டு . அது பகு சக்கரமும் அச்சும் 
( differential wheel and axle ) எனப்படும் . 

பகுசக்கரமும் அச்சும் : இதில் , அச்சு வெவ்வேறு ஆரங்களை 
யுடைய இருபகுதிகளைக் கொண்டுள்ளது . ( படம் 16. 16 ) . கயிறு ஒன் 
றின் முனை அச்சின் இருபகுதிகளுள் ஒன்றில் சுற்றப்பட்டு மறுமுனை 
அச்சின் மறுபகுதியில் எதிர்த்திசையில் சுற்றப்பட்டுள்ளது , இந்தக் 


விசை 


183 


கயிற்றின் தளர்ந்த பகுதியில் இயங்கும் இயங்குகப்பி ஒன்றிலிருந்து 
எடை ( W ) தொங்கவிடப்பட்டுள்ளது . அச்சின் சிறு பகுதியில் 
கயிறு சுற்றப்பட்டிருக்கும் அதே திசையில் சக்கரத்தின்மீது சுற்றப் 


M 


ம 


TT 


படம் 16:16 


பட்ட மற்றொரு கயிற்றின்மூலம் முயற்சி ( P ) செயற்படுத்தப்படுகி 
றது . சக்கரத்தின் ஆரம் a எனவும் , அச்சின் பெரிய பகுதியின் 
ஆரம் b எனவும் , சிறிய பகுதியின் ஆரம் C எனவும் இயங்கு 
கப்பியைத் தாங்கும் கயிற்றின் இழுவிசை T எனவும் கொள்வோம் 


முயற்சி எடையைச் சரியீடு செய்யும் போது , 

2T = W 
T - 

2 


பொது அச்சைப்பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் : 


P.a + T.C 

P.a 


T.b 
T ( b - c ) 


( b - C ) 


2 


W 
ஃ எந்திரப் பயன் 

P 


2a 
b - c 


16-21 


= 


. 


... 


184 


எந்திரவியல் 


சமன் 16-21 - லிருந்து அச்சின் இருபகுதிகளின் ஆரங்களை ஏறத் 
தாழ சமமாக்குவதன்மூலம் மிக அதிகமான எந்திரப்பயனைப்பெற 
முடியும் என்பது விளங்கும் . எனவே , அச்சை மிக மெல்லியதாக 
வும் சக்கரத்தைப் பெரியதாகவும் செய்யவேண்டிய தேவையில்லை . 
எனினும் , அச்சின் இருபகுதிகளின் ஆரங்களுக்கிடையே வேறுபாடு 
குறையும்போது எடை மிகவும் மெதுவாகவே தூக்கப்படும் . 


சாய்தளம் ( Inclined plane ) 


எடைமிக்க பொருட்களைத் தூக்கவேண்டியிருக்கும்போது 
அவற்றை நேரே செங்குத்தாகத் தூக்குவதைவிட , ஒரு சாய்தளத் 
தின் வழியே மேலேஏற்றுவது எளிதாகும் என்பதை நாமறிவோம் . 
சாய்தளம் என்பது கிடைமட்டத்திற்குக் குறிப்பிட்ட கோணத்தில் 
சாய்ந்தவாறு அமைந்த வழ வழப்பான தளமாகும் . (படம் 16.17 ) 
சாய்தளத்தில் முயற்சி தளத்திற்கு இணையாகவோ , கிடைமட்ட 
மாகவோ செயற்படலாம் . 

படம் 16 17 - ல் ABC சாய்தளத்தின் பெரும வாட்ட கோட்டின் 
வழியே செல்லும் செங்குத்துத் தள வெட்டுமுகத்தைக் குறிக்கிறது . 
( பெரும வாட்டக்கோடு என்பது சாய்தளம் கிடைத்தளத்தைச் 


10 


A 


படம் 16.17 


சந்திக்கும் விளிம்புக்கு வரையப்படும் நேர்குத்துக் கோடாகும் ) . 


BAC = 

9 , சாய்தளம் , கிடைத்தளத்துடன் அமைக்கும் கோண 
மாகும் . AB ( = 1 ) சாய்தளத்தின் நீளம் எனவும் , BC ( = h ) சாய் 
தளத்தின் உயரம் எனவும் , AC ( = b ) சாய்தளத்தின் அடித்தளம் 
எனவும் அழைக்கப்படுகின்றன . 

சாய்தளத்தின் எந்திரப்பயன் : 

1. தளத்திற்கு இணையாகச் செயற்படும் முயற்சி : சாய்தளத்தில் 
வைக்கப்பட்டுள்ள ஓர் எடையை ( W ) தளத்திற்கு இணையாக 


விசை 


185 


செயற்படும் முயற்சி ( P ) சரியீடு செய்வதாகக் கொள்வோம் , 
( படம் 16-18 ) . 


10 


.PP 


| 


AR 


14 


DM 


படம் 16.18 


இங்கு , பொருளானது 
( i ) சாய்தளத்திற்கு இணையாகச் செயற்படும் முயற்சி ( P ) 
( il ) செங்குத்தாகச் செயற்படும் பொருளின் எடை ( W ) 

( iii ) பொருளின்மீது தளம் அதற்கு நேர்குத்தான திசையில் 
செயற்படுத்தும் எதிர்விசை ( R ) 


ஆகிய மூன்று விசைகளின் கூட்டுச் செயலால் சம நிலையிலிருக் 
கிறது . எனவே , விசைகளின் முக்கோண விதியின் மறுதலை அல்லது 
லாமியின் தேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்திரப் பயனைக் 
கணக்கிட லாம் . விசைகளின் முக்கோண விதியின் மறுதலையின் 
அடிப்படையில் இங்கு எந்திரப்பயனைக் கணக்கிடலாம் . 


P , R , W என்ற விசைகளின் திசைகளுக்கு இணையாக LM . 
MO , OL ஆகிய கோடுகளை 

வரைந்து . OLM 

என்ற முக் 
கோணத்தை அமைப்பதாகக் கொள்வோம் . குறிப்பிட்ட மூன்றுவிசை 
களும் சமநிலையில் இருப்பதால் , முக்கோண விதியின் மறுதலைப்படி , 

W P 

R 
OL LM MO 
W 

OL 
.. எந்திரப்பயன் 

P ) 

LM 


= 


எந்திரவியல் 


OLM என்ற செங்கோண முக்கோணத்தில் , 
OL 

1 
LM 

sing 


மேலும் , ABC என்ற செங்கோண முக்கோணத்தில் 


1 


AB 
BC 


h 


1 
sin 0 

W 
எந்திரப்பயன் 

P 


1 


16-22 


... 


h 


அதாவது , எந்திரப்பயன் 


சாய்தளத்தின் நீளம் 
சாய்தளத்தின் உயரம் 


2. கிடைமட்டமாகச் செயற்படும் முயற்சி : 


இப்பொழுது சாய்தளத்தில் கிடைமட்டமாக முயற்சி செயற் 
படும்போது சாய்தளத்தின் எந்திரப்பயனைக் கணக்கிடுவோம் . 


8 


- 


W 


( 


படம் 16 19 


இங்கும் பொருளானது அதன் எடை , முயற்சி , தளத்தின் எதிர்விசை 
ஆகிய மூன்று விசைகளின் கூட்டுச் செயலால் சமநிலையிலிருப்பதால் . 
லாமியின் தேற்றத்தின் அடிப்படையில் எந்திரப் பயனைக் கணக்கிட 
லாம் . 


படம் 16.19 - ல் P , R ஆகியவற்றிற்கிடையேயுள்ள 

கோணம் 
( 90 + 9 ) ; R. W ஆகியவற்றிற்கிடையேயுள்ள கோணம் G ; W , P 
ஆகியவற்றிற்கிடையேயுள்ள கோணம் 90 ° . 


விசை 


187 


எனவே , லாமியின் தேற்றப்படி 


W 
sin ( 90 + 8 ) 

W 
ஃ எந்திரப்பயன் 

P| 


COS 


P 

R 
Sine sin 90 
sin ( 90 + 8 ) 

sine 
W 

= cot G 
P 


sin 6 


அதாவது , எந்திரப்பயன் 


ஆனால் , ABC என்ற செங்கோண முக்கோணத்தில் 


b 


cot e = 


BC 
ACT 


1 


எனவே , சாய்தளத்தில் முயற்சி கிடைமட்டமாகச் செயற்படும் 

W b 
போது எந்திரப்பயன் 

16.23 
P 

h 

சாய் தளத்தின் அடித்தளம் 
அதாவது எந்திரப்பயன் 

சாய்தளத்தின் உயரம் 


சாய்தளத்தின் நீளம் அடித்தளத்தைவிட எப்பொழுதும் அதிக 
மாக இருக்குமாதலால் முயற்சி சாய்தளத்திற்கு இணையாகச் செயற் 
படும்போது உள்ள எந்திரலாபம் முயற்சி சாய்தளத்தின் அடித்தளத் 
திற்கு இணையாக அதாவது கிடைமட்டமாகச் செயற்படும் போது 
உள்ளதைவிட அதிகமாக இருக்கும் . 


திருகு ( Screw ): 


வளைந்த பரப்பின் வழியே சுருள் வடிவப் புரி பொருத்தப்பட்ட 
அல்லது சுருள் வடிவ வரிப் பள்ளம் வெட்டப்பெற்ற மெல்லிய 
தண்டு திருகு எனப்படும் . புரியின் எல்லாப் புள்ளிகளிலும் அது 
திருகின் அச்சுக்கு நேர்குத்தான தளத்துடன் அமைக்கும் சமமாக 
இருக்கும் . இந்தக்கோணம் திருகின் கோணம் ( angle of the serew ) 
என அழைக்கப்படுகிறது . திருகின் அச்சுக்கிணையாக அடுத்தடுத்த 
புரிகளுக்கிடையே உள்ள தூரம் புரியிடைத் தூரம் ( pitch ) எனப் 
படும் . திருகு வழக்கமாக நிலையான ஒரு திருகு மரையினுள் இயங் 
கும் . திருகுமரையின்வழியே இயங்கும் ஒரு திருகு அதன் அச்சைப் 
பற்றிச் சுழல்வதோடு அதன் அச்சுக்கு இணையாகவும் நகருகிறது . 


திருகின் கோணம் d , புரியிடைத்தூரம் P , திருகின் ஆரம் - 
P = 21 tand 

16-24 


எனின் . 


188 


எந்திரவியல் 


திருகின் எந்திரப்பயன் : வழவழப்பான திருகு மரை ஒன்றின் 
வழியே செல்லும் வழவழப்பான திருகு ஒன்றின் மீது ஓர் எடை 
( W ) யை வைப்பதாகக் கொள்வோம் . இதன் பயனாய் திருகுப்புரி , 
திருகு மரையின் வரிப்பள்ளங்களில் பல புள்ளிகளில் ஒர் அழுத்த 
விசையைச் செயற்படுத்துகிறது . எனவே , அந்தப் புள்ளிகளில் 


S 


SC 


படம் 16 20 


லம்ப எதிர் விசைகள் திருகுப் புரிக்கு நேர்குத்துத் திசைகளில் செயற் 
படுகின்றன . ( படம் 16-20 ) . இந்த எதிர் விசைகளின் செங்குத்து 
ஆக்கக்கூறுகள் எடையைச் சரியீடு செய்கின்றன 

கிடைத்தள 
ஆக்கக் கூறுகள் திருகுக்குத் தொடுவரை நிலையில் செயற்பட்டு 
அதனை அதன் அச்சைப்பற்றிச் சுழற்ற முயற்சிக்கின்றன . எனவே , 
திருகு சுழன்று கீழே இறங்க முயற்சிக்கும் . இதனைத் தடுத்து 
எடையைச் சமநிலையில் வைத்திருக்கத் திருகின் சுழற்சிக்கு எதிர்த் 
திசையில் ஒரு திருப்பு திறனை ஏற்படுத்த வேண்டும் . திருகின் 
அச்சுக்கு நோகுத்தாக இணைக்கப்பட்ட புயம் ஒன்றின் 
முனையில் அதற்கு நேர்குத்தான திசையில் ஒரு முயற்சி ( P ) யைச் 
செயற்படுத்துவதன் மூலம் அத்தகைய திருப்புதிறனை ஏற்படுத்த 
லாம் . ( படம் 16.20 ) திருகின் அச்சிலிருந்து முயற்சி செயற்படு 


விசை 


189 


புள்ளிவரை புயத்தின் நீளம் 1 எனவும் , திருகின் ஆரம் எனவும் 
திருகின் கோணம் 

cl எனவும் கொள்வோம் . திருகுமரை 
யின் வரிப்பள்ளங்களில் செயற்படும் லம்ப எதிர் விசைகளின் ( R , S , 
T ......... ) செங்குத்து , கிடைத்தள ஆக்கக் கூறுகளைக் 

காண்போ 
மாயின் , முயற்சி எடையைச் சரியீடு செய்யும்போது . 

W = R Cosd + S Cosd + T Cosd + 
= Cos d ( R + S + T -F . .. ) 


முயற்சி , மற்றும் எதிர் விசைகளின் கிடைத்தள ஆக்கக்கூறு 
களின் திருகின் அச்சைப்பற்றிய திருப்பு திறன்களைக் காணின் , 
P.a R sind.r + S sind.r + T sind.r 
r sind ( R + S + I + .......... ) 

( ii ) 


எனவே , சமன் ( i ) . ( ii ) ஆகியவற்றிலிருந்து 


... 


1 


W 

1 
எந்திரட் பயன் Cota 

16-25 
P 

tand 
W 2Ta 
அல்லது 

P ) 2T I tanall 
ஆனால் , திருகின் புரியிடைத்தூரம் சமன் 16-24 - ன் படி 

p = 2 TT , tand 
W 

2Ta 
எனவே , திருகின் எந்திரப்பயன் 

6-26 

P p 
அதாவது , திருகின் எந்திரப்பயன் 
முயற்சி புயத்தை ஆரமாகக் கொண்ட வட்டத்தின் பரிதி 

திருகின் புரியிடைத்தூரம் 


.. 


எனவே , a- ன் மதிப்பை அதாவது முயற்சி புயத்தை அதிகரிப்ப 
தன் மூலமும் புரியிடைத்தூரத்தை ( p ) க் குறைப்பதன்மூலமும் அதிக 
மான எந்திரப்பயனைப் பெறலாம் எனச்சமன் 16.26 - லிருந்து நமக்குத் 
தெரியவருகிறது . எனினும் , புரியிடைத்தூரத்தை அளவுக்குமீறிச் 
சிறிதாக்குவோமாயின் , திருகுப்புரிகள் பலங்குன்றி எடையைத் தாங் 
கும் ஆற்றலற்றுப்போய் விடும் . ஆகவே அதிகமான எந்திரப்பய 
னைப்பெற பகுதிருகு ( differential screw ) என்னுமோர் அமைப்பைப் 
பயன் படுத்தலாம் . 

பகுதிருகு : இவ்வகைத் திருகில் பெரியதும் சிறியதுமான A , B 
என்ற இருதிருகுகள் உள்ளன . படம் 16-21 ) . பெரிய திருகு ஒரு 
நிலையான திருகுமரையின் வழியே இயங்குகிறது . சிறிய திருகு 
பெரிய திருகின் உள்ளமைந்த திருகுமரையின் வழியே இயங்கு 


1 


190 


எந்திரவியல் 


கிறது . 


எடை ( W ) சிறிய திருகின் மீது வைக்கப்பட்டு முயற் 
யானது பெரிய திருகுடன் அதன் அச்சுக்கு நேர்குத்தாக இணைக் 


LW w 


மா 


- 


படம் 16.21 


கப்பட்ட புயம் ஒன்றின் முனையில் புயத்திற்கு நேர்குத்தாக செயற் 
படுத்தபப்டுகிறது . 

முயற்சி புயத்தை ஒரு முழுச்சுற்று சுற்றும் பொழுது எடையும் 
பெரிய திருகும் அதன் புரியிடைத்தூரத்திற்குச் சமமான தொலைவு 
மேலேறுகிறது . ஆனால் , அதே நேரத்தில் எடையும் சிறிய திருகும் 
அதன் புரியிடைத்தூரத்திற்குச் சமமான தொலைவு கீழிறங்குகிறது . 
எனவே , முயற்சி புயத்தை ஒரு முழுச்சுற்று சுற்றும் பொழுது எடை 
உயர்த்தப்படக்கூடிய தொலைவு இருதிருகுகளின் புரியிடைத் தூரங்க 
ளுக்கிடையேயுள்ள வேறுபாடாகும் . 


இனி பகுதிருகின் எந்திரப்பயனைப் பின் வருமாறு 

கணக்கிட 
லாம் ; 


முயற்சிபுயம் a எனக் கொள்வோமாயின் , அதன் ஒரு சுற்றின் 
போது செய்யப்பட்ட வேலை PX 2 Ta 


விசை 


191 


பெரிய திருகின் புரியிடைத்தூரம் P. சிறிய திருகின் புரியிடைத் 
தூரம் P. எனில் , முயற்சி புயத்தின் ஒரு சுற்றின் போது எடை உயர்த் 
தப்பட்ட தொலைவு P - P . எனவே , முயற்சி புயத்தின் ஒரு 
சுற்றின் போது எடையை எதிர்த்து செய்யப்பட்ட வேலை 

Wx ( P - PI ) 
W ( P - P ) 

Px 2ma . 
W 

2Ta 
எனவே , எந்திரப்பயன் 

16-27 
P 

P - P 


} 


எனவே , பகுதிருகில் P , P1 ஆகிய வற்றிற் கிடையேயுள்ள வேறு 
பாட்டைச் சிறிதாக்குவதன்மூலம் அதிகமான எந்திரப்பயனைப் பெற 
லாம் . எனினும் , அவ்வாறு அதிகமான எந்திரப்பயனைப்பெறும் 
போது எடை மிகமிக மெதுவாகவே உயர்த்தப்படும் . 


உராய்வுடைய திருகு ( Rough Screw ) : நாம் இதற்கு முன் 
கண்ட இருவகைத் திருகுகளும் வழவழப்பானவை எனக் கருத்திற் 
கொண்டே அவற்றிற்கான எந்திரப்பயனைக் கண்டோம் , ஆனால் 
அத்தகைய வழவழப்பான திருகுகளை அமைப்பது எளிதன்று . நாம் 
கையாளக்கூடிய திருகுகள் யாவும் உராய்வுடைய திருகுகளே . 


உராய்வுடைய திருகுகளில் , திருகுப்புரிகள் திருகுமரையின் 
வரிப்பள்ளங்களில் தொடும் புள்ளிகளில் செயற்படும் லம்ப எதிர் 


i 


F 
MT 


MS 


MR 


படம் 16-22 


விசைகளைத்தவிர , புரிகளின் வழியே உராய்வு விசைகளும் செயற் 
படுகின்றன . லம்ப எதிர்விசைகள் R. S. T ......... எனவும் உராய் 
வெண் | எனவும் கொள்வேமாயின் , திருகு கீழ் நோக்கி நகரும் 
நிலையில் இருக்கும்போது , AR , US . IT ...... என்ற உராய்வு விசை 
கள் புரியின்வழியே மேல்நோக்கிச் செயற்படும் ( படம் 16-22 ) . 


192 


எந்திரவியல் 


திருகின் 

அச்சுக்கிணையாகவும் அதற்கு நேர்க்குத்தாகவும் 
விசைகளின் ஆக்கக் கூறுகளைக் காண்போமாயின் முயற்சி எடை 
யைச் சரியீடு செய்யும்போது 


08 


W = R Cosco + S Cosd + T Cosal + 

+ IR Sind + 4 S sind + LT Sind + 
W = ( R + S + T + ...... ) ( Cosa + + Sind ) ... ( 1 ) 
திருகின் அச்சைப்பற்றிய திருப்பு திறன்களைக்காணின் 
P.a ( Rsin d + Ssin c + T sind + .......) r 
+ - ( UR Cosd + + S cosd + T cosa + ...... ) r 
P.a r ( R + S + T + ..... ) ( sinal - | cosal ) ... ( li ) 


சமன்பாடுகள் ( i ) ( ii ) லிருந்து 


W 


எந்திரப்பயன் 


P 


a ( Cosd + | Sinod ) 
T ( sind - | cos cl ) 


ஆனால் , என்பது உராய்வுக் கோண் மெனின் | = tana 


sin ) 
cos ) 


a 


ஃ எத்திரப்பயன் 

P 


Cos ( d - A ) 
sin ( -X )) 


* cot ( d - N ) 


a 


அதாவது எந்திரப்பயன் 

P 


== 


16.28 


r tan ( - ) ) 


திருகு மேல் நோக்கி நகரும் நிலையில் இருக்குமாயின் உராய்வு 
விசைகள் புரியின் வழியே கீழ்நோக்கிச் செயற்படும் . எனவே 
அந்நிலையில் 

W 
எந்திரப் பயன் 
P 

16-29 
r tan ( a + A ) 


a 


திருகின் பயனுறு திறன் ( Efficiency of the screw ) திருகின் 
பயனுறுதிறன் என்பது அதில் உராய்வு இல்லாதபோது ஒரு 
குறிப்பிட்ட எடையைத் தூக்குவதற்குத் தேவைப்படும் முயற்சிக் 
கும் , உராய்வு இருக்கும் போது தேவைப்படும் முயற்சிக்கும் உள்ள 
தகவு ஆகும் . 


உராய்வு இல்லாத போது W என்ற எடையைத் தூக்குவதற்குத் 
தேவைப்படும் முயற்சி 

tand ( சமன் 16.25 ) 


81 


= V. 


--- 


a 


விசை 


193 


உராய்வு இருக்கும்போது அந்த எடையைத் தூக்குவதற்குத் 
தேவைப்படும் முயற்சி P. 

tan ( d + A ) (சமன் 16:29 ) 


( . 


P 


PPa 


1 


.... 16.30 


tand 
எனவே , பயனுறு திறன் E 

tan ( d + A ) 
sind 

cos ( 4 + A ) 
cos ol sin (dt ) 
sin ( 2d + > ) - sin A 
sin ( 2a + A ) + sin A 

2 sin , 
அல்லது E 

= 1 

sin ( 2 + A ) + sin A 
sin ( 2d + N ) பெரும் மதிப்பைப் பெறும்போது அதாவது ) 
2. + 

90 

A 
அல்லது d 

45 ° 

2 
என்னும்போது திருகின் பயனுறுதிறன் பெரும மதிப்பைப் பெறும் . 

ஆப்பு ( Wedge) 

கடினமான ஒரு பொருளால் செய்யப்பட்ட சிறிய கோணத்தை 
யுடைய முப்பட்டக வடிவிலுள்ள ஒரு திண்பொருள் ஆப்பு எனப் 
படும் . மரத்தைப் பிளக்கவும் அதுபோன்ற மற்ற செயல்களுக்கும் 
ஆப்பு பயன்படுகிறது . 

படம் 26.23 - ல் ABC ஆப்பின் கூரான விளிம்புகளுக்கு நேர் 
குத்துத் தளவெட்டு முகத்தைக் காட்டுகிறது . ஆப்பின் கோணம் 
d எனவும் , ( படம் 16.23 - ல் 


슬 


பிளக்கும் 


E 


artml 


BAC ) மரத்தைப் 
முயற்சியில் ஆப்பின் 

மேற்பரப் 
பில் செங்குத்தாகச் செயற்படுத் 
தப்படும் விசை P எனவும் கொள் 
வோம் . இப்பொழுது ஆப்பின் 
BA , CA பக்கங்களில் செயற்படும் 
எதிர்விசைகள் முறையே , E , F 
எனக் கொள்வோம் . 

இனி , ஆப்பு வழவழப்பான 
தாக இருக்குமாயின் ஆப்பின் 
மீது செயற்படும் விசைகளாவன , 

( i ) ஆப்பின் BC பக்கத்தில் 
D- ல் செங்குத்தாகச் செயற்படும் 
விசை P ; 

13 


படம் 16.23 


194 


எந்திரவியல் 


{ ii ) BA , CA பக்கங்களில் செயற்படும் எதிர்விசைகள் R.S. 
விசைகளைச் செங்குத்துத் திசையிலும் கிடைமட்டத்திலும் 
பிரிப்போமாயின் ஆப்பு சம நிலையிலிருக்கும்போது 


P = ( R + S ) sin d 


( i ) 


RCOS 


Scos a 


அல்லது 


R = S 


( ii ) - 


... 


... 


எனவே , சமன்பாடுகள் ( i ) , ( ii ) - லிருந்து 


P = 2R sind 

P 
R 

2 sind 


அல்லது 


16.31 . 


ஆப்பு உராய்வுடையதாக இருக்குமாயின் , ஆப்பின் BA , CA 
பக்கங்களில் செயற்படும் லம்ப எதிர்விசைகளைத்தவிர , முறையே 
AB , AC வ யே செயற்படும் HR , IS என்ற உராய்வு விசை 
களும் செயற்படுகின்றன . எனவே , ஆப்பு சமநிலையில் இருக்கும் 


போது , 


அல்லது 


( i ) 


P ( R F S ) sind + ( R + S ) cos 

P = ( R + S ) ( siod + cosd ) 
மேலும் , UR sin d - Rcos us sind S cos a 
அல்லது R Asin d 

cos d ) S ( sind - cos o ) 

R = S 
P 2R ( sin d + | cos d ) 

2R 
P - sin ( a + A ) [ // = tan A ) 

cos ) 

P cos A 
.. 

R = 

2 sin ( d + A ) 


( ii ) 


எனவே 


- 


அல்லது 


N 


16.32 


R- ன் மதிப்பு ஆப்பின் பிளக்குந் திறனின் ( Splitting power ) 
அளவைக் குறிக்கின்றது . 


P- ன் குறிப்பிட்ட மதிப்புக்கு ஆப்பின் கோணத்தைச் சிறிய 
தாக்குவதன் மூலம் R- ன் மதிப்பை அதாவது ஆப்பின் பிளக்குந் 
திறனை அதிகமாக்கலாம் எனச் சமன்பாடுகள் 16-31 , 16.31 ஆகிய 
வற்றிலிருந்து அறியலாம் . 


மாதிரிக் கணக்கு 1 . 15 செ.மீ உயரமும் 30 செ.மீ 

செ.மீ அடித் 
தளமும் கொண்ட ஒரு வழவழப்பான சாய்தளத்தின் மீது வைக்கப் 


195 


விசை 


பட்ட 2 கி.கி. எடை ஒன்றைச் சமநிலையில் வைத்திருப்பதற்குத் 
தேவையான கிடைத்தள விசையைக் கணக்கிடுக . தளத்தின் 
எதிர்விசையையும் கணக்கிடுக . 

தேவையான கிடைத்தள விசையை P எனவும் தளத்தின் எதிர் 
விசையை R எனவும் கொள்வோம் . விசைகளின் அமைப்பைப் படம் 
16. 24 - ல் காணலாம் . சாய் தளத்தின் கோணம் 8 எனில் 

15 1 
tan G 

2 

1 
sib 

( 5 

2 
cose = 

15 


30 


எனவே 


3fGS 


P 


30 செ . 

செ.மீ 


படம் 16. 24 


sine 


sin e 


லாமியின் தேற்றத்தின்படி படம் 16.23 - ல் 
2 

P 

R 
sin ( 90 + e ) 

sin 90 
2 

P 
அல்லது 

R 
cos a 

sing 
P 

2 . 

cos G 
2 tan 0 

2x 1 கி.கி. எடை 
P = 1கி.கி. எடை 

2 
மேலும் 

R = 

COS A 

2 
2/15 

5 கி , கி . எடை 


R = 


196 


எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 2 , ஆறடி நீளமும் ஒருமுனையில் ஆதாரத் 
தானத்தையும் கொண்ட ஒரு நெம்பு கோலில் ஆதாரத்தானத்தி 
லிருந்து 2 அடி தொலைவிலுள்ள 1 அந்தர் எடையைத் தாங்குவதற்கு 
மறு முனையில் ஒரு விசை செயற்படுத்தப்படுகிறது . ஆதாரத் 
தானத்தில் செயற்படுத்தப்படும் அழுத்த விசையின் மதிப்பையும் 
திசையையும் மதிப்பிடுக . 


படம் 16. 25 - ல் AF நெம்பு கோலையும் F ஆதாரத் தானத்தை 
யும் குறிக்கின்றன . B எடை செயற்படு புள்ளியாகும் . AF = 6 அடி , 
BF = 2 அடி , நெம்பு கோலின் A முனையில் முயற்சி செயற்படுகிறது . 
ஆதாரத்தானத்தில் செயற்படும் அழுத்த விசை R என இருக் 
கட்டும் . 


A 


4 


2 


w = 1 அந்தர் 


படம் 16. 25 


நெம்புகோல் சமநிலையிலிருப்பதால் A முனையைப் பற்றிய 
திருப்பு திறன்களைக் காணின் அவற்றின் குறியியல் கூட்டுத்தொகை 
சுழியாகும் . அதவாது 


0 


அல்லது 


W X BA + R X AF 
1 x 4 + RX 6 = 0 

4 
6 


அல்லது 


2 
அந்தர் எடை 


= 


எனவே ஆதாரத்தானத்தில் அழுத்த விசை : அந்தர் எடை , 
இது எடைக்கு எதிர்த்திசையில் செயற்படும் . 


மாதிரிக் கணக்கு 3. ஒரு முதல்வகைக் கப்பித் தொகுதியிலுள்ள 
கப்பிகளின் எடைகள் உச்சியிலுள்ள கப்பியிலிருந்து முறையே 1 , 
2 , 3 , 4 பவு . அத்தகைய கப்பித் தொகுதியில் 294 பவு . எடையைத் 
தாங்கக் கூடிய முயற்சியைக் கணக்கிடுக . 


விசை 


197 


படம் 16. 26 - ல் A1 , A2 , A3 , A4 என்பன குறிப்பிடப்பட்ட 
கப்பிகள் அவற்றின் எடைகள் முறையே 4 , 3 , 2 , பவு . ஆகும் 


سکس 


. 


A ; 


TA 


A4 


13 


- 


A3 


: 


T 


T2 


AAz 


T 


244 


படம் 16. 26 
அவற்றைத் தாங்கும் கயிறுகளின் இழுவிசைகள் முறையே 11 , T , , 
T3 , T. , எனவும் , முயற்சியை P எனவும் , கொள்வோம் . 
அமைப்பு சமநிலையிலிருக்கும்போது 

2T , ( W + 4 ) 
21 . = 294 + 4 

298 
T 

= 149 பவு . எடை . 
2 
T + 3 = 149 + 3 

152 
T. 

= 76 பவு . எடை . 
2 
T , + 2 = 76 +2 
78 

39 பவு . எடை . 
2 


212 


ܕ• 


2T , 


15 


198 


எந்திரவியல் 


2T4 


WC 


T. + 1 = 39 + 1 

40 
T 

20 பவு . எடை 

2 ) 
ஆனால் , TA P ; முயற்சி 
எனவே , தேவைப்படும் முயற்சி 20 பவு , எடை . 


மாதிரிக் கணக்கு 4. பொய்த்தராசு ஒன்றின் புயங்கள் 10 : 11 
என்ற விகிதத்தில் உள்ளன . அத்தகைய தராசுக்குரிய வணிகர் 
ஒருவர் அதன் குட்டையான புயத்துடன் இணைக்கப்பட்ட தட்டி 
லிட்டு 4 கிலோ சர்க்கரையை விற்கிறார் . அவர் அடைவது லாபமா ? 
நஷ்டமா ? ஒருகிலோ சர்க்கரை 2 ரூபாய் என்றால் , அவர் அடையும் 
லாபநஷ்டம் எவ்வளவு : 


4 கிலோ சர்க்கரையின் உண்மையான எடை W எனக்கொள் 
வோம் . எனவே 4 கி.கி எடைக்கற்களை நீண்ட புயத்தின் தட்டில் 
வைத்து குறிப்பிடப்பட்ட அளவு சர்க்கரையை மறுதட்டில் வைக்கும் 
பொழுது , தராசின் தூலம் கிடைமட்டத்தில் இருக்கும் . ஆதாரத் 
தானத்தைப் பற்றிய திருப்புதிறன்களைக் காணின் 


W X 10 = 11 x 4 

44 
WW | 

10 


4.4 கி.கி 


எனவே , உண்மையில் 4.4 கி.கி எடையுள்ள சர்க்கரையை 
வணிகர் 4 கி.கி அளவாகக் கொடுப்பதால் , அவர் 0.4 கி . கி . சர்க் 
கரையின் விலையை நஷ்டமடைகிறார் . அதாவது (1)-4 * 200 - 0 80 
ரூபாய் அல்லது 80 பைசாக்கள் நஷ்டமடைகிறார் . 


பயிற்சி XVI 


1. 25 - க்கு 1 சரிவுள்ள ஒரு சாய்தளத்தின்மீது வைக்கப்பட் 
டுள்ள 500 பவு . எடையுள்ள ஒரு பொருள் தளத்திற்கு இணையாகச் 
செல்லும் கயிறு ஒன்றின் மூலம் சம நிலையில் வைக்கப்பட்டுள்ளது . 
கயிற்றின் இழுவிசையைக் கணக்கிடுக. ( 20 பவு . எடை ) 


2. 6 அடி நீளமுள்ள கடப்பாரையின் மீது அதன் ஒரு முனையில் 
இருந்து 0.5 அடி தொலைவிலுள்ள ஒரு கல்லைத் தூக்குவதற்கு மறு 
முனையில் ஒருவர் 30 பவு . எடை விசையைச் செயற்படுத்துகிறார் . 
கடப்பாரையின் முதல்முனை ஆதாரத்தானமாக அமையுமாயின் , 
கல்லின் எடையைக் கணக்கிடுக . 

[ 360 பவு . எடை 


விசை 


199 


3. 60 ° கோணமுடைய ஓர் ஆப்பு வழவழப்பான மேசை 
ஒன்றின் மீது வைக்கப்பட்டுள்ளது . அதன் சாய்ந்த பக்கத்தின்மீது 
வைக்கப்பட்ட 20 பவு , எடை ஒன்று அடிப்பக்கத்திற்கு இணையாகச் 
செல்லும் கயிறு ஒன்றினால் தாங்கப்படுகிறது . ஆப்பு நகராமலிருக்க 
அதன்மீது செயற்படுத்தவேண்டிய கிடைத்தள விசை என்ன ? 

[ 5/3 பவு . எடை- ) 


201 வு . 


எடை . 


4. 3 அடி உயரமும் 4 அடி அடித்தளமும் கொண்ட ஒரு வழ 
வழப்பான சாய்தளத்தின்மீது வைக்கப்பட்ட 
ஓன்றைச் சமநிலையில் வைத்திருப்பதற்குத் தேவையான கிடைமட்ட 
விசையைக் கணக்கிடுக . 

( 15 பவு எடை ] 


5 . முதல்வகைக் கப்பித்தொகுதி ஒன்றில் உள்ள கப்பிகளின் 
எண்ணிக்கை மூன்று . அவற்றுள் தாழ்ந்த கப்பியிலிருந்து அவற்றின் 
எடைகள் முறையே , 5 , 4 , 3 பவுண்டுகள் . அத்தகைய கப்பித் 
தொகுதியில் 75 பவு . எடையைச் சற்றே சரியீடு செய்யக்கூடிய 
முயற்சியைக் கணக்கிடுக . 

[ 12-5 பவு . எடை ] 


6 . ஆறுகப்பிகளைக் கொண்ட மூன்றாம் வகைக் கப்பித் தொகுதி 
ஒன்றில் உள்ள கயிறுகளின் முனைகள் எடையற்ற தண்டு ஒன்றில் 
ஒன்றுக்கொன்று 2 அங் . தொலைவில் இணைக்கப்பட்டுள்ளன . தண்டு 
கிடைமட்டத்திலிருக்க அதில் 

இணைக்கப்படவேண்டிய 
இடத்தை மதிப்பிடுக . 

[ 18 ” ) 


எடை 


7. ஒரு திருகின் சுற்றளவு 2 அங் ; உராய்வு எண் () . 15 ; முயற்சி 
புயத்தின் நீளம் 15 அங்குலம் ; திருகின் 1 அங்குல நீளத்தில் மூன்று 
புரிகள் உள்ளன . திருகின்மீது 1 அந்தர் எடையுள்ள ஒருபொருள் 
வைக்கப்பட்டுள்ளது . அந்த எடையைச் சற்றேதாங்கக்கூடிய 
விசையையும் திருகைச் சற்றே இயக்கக்கூடிய விசையையும் கணக் 
கிடுக . அதே திருகு வழவழப்பாயிருக்கும்போது தேவைப்படும் 
முயற்சியையும் அதன் பயனுறுதிறனையும் காண்க . 

176 3248 112 
135 855 45 


[ 


8. திருகுப் பாரந்தூக்கி ( Screw Jack ) ஒன்றின் திருகின் 
புரியிடைத் தூரம் - அங்குலமாகும் . அதன் புயத்தின் முனை 2 அடி 
6 அங் . ஆரமுடைய வட்டத்தில் இயங்கக்கூடியது . அத்தகைய 
பாரந்தூக்கியில் 2 டன் எடையுள்ள பளுவைத் தூக்க 15 பவு . எடை 
விசைத் தேவைப்படுகிறது . அதன் பயனுறு திறனைக் கணக்கிடுக 

56 
45T 


1 


17. அழுத்தமும் அமுக்கமும் 

( Pressure and Thrust ) 


முன்னுரை : 


நிலைப்பாய் பொருளியல் என்பது . நிலையான திரவ , வாயுப் 
பொருட்களையுப்பற்றியும் அவற்றில் செயற்பட்டு சம நிலையில் 
இருக்கும் விசைகளைப்பற்றியும் கூறும் ஒரு பகுதியாகும் . 


பருப்பொருட்கள் திட , திரவ , வாயு என்ற மூன்று நிலைகளை 
உடையன என்பதை நாமறிவோம் . ஒரு திடப் பொருள் குறிப்பிட்ட 
அளவு உருவம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது . அவற்றை 
மாற்றுவதென்பது அவ்வளவு எளிதன்று . ஒரு திரவத்திற்கு ஒரு 
குறிப்பிட்ட பருமன் உண்டு ; ஆனால் குறிப்பிட்ட உருவம் கிடை 
யாது . திரவம் எந்தக் கலத்தில் வைக்கப்பட்டுள்ளதோ அதன் உரு 
வத்தையே பெறுகிறது . திரவத்தின் பருமனை மாற்றுவது அவ்வளவு 
எளிதன்று . வாயுவிற்குக் குறிப்பிட்ட பருமனோ அல்லது உருவமோ 
கிடையாது . வாயு எந்தக் கலத்தில் உள்ளதோ அதன் உருவத்தை 
யும் பருமனையும் கொண்டிருக்கும் . வாயுவின் பருமனையும் உருவத்தை 
யும் மாற்றுவது மிக எளிது . திரவங்களும் வாயுக்களும் பொதுவாக 
பாய்பொருட்கள் ( fluids ) என அழைக்கப்படுகின்றன . 
நிலைப்பாய் பொருளியலில் ஒரு திரவத்திற்குக் கூறப்படும் எல்லா 
உண்மைகளும் வாயுக்களுக்கும் பொருந்தும் 


எனவே 


ஒரு பொருளின் பரப்பிற்கு நோகுத்தான திசையில் செயற்படும் 
விசை பொதுவாக லம்பவிசை ( normal force ) எனப்படும் . அந்த 
லம்பவிசை பொருளைச் சுருக்க முயலுமாயின் அது அமுக்கம் ( thrust ) 
எனப்படும் ; பொருளை விரிக்க முயலுமாயின் இழுவிசை ( tension ) 
எனப்படும் . பொருளின் பரப்பின் வழியே செயற்படும் விசை தொடு 
வரை விசை ( tangential force ) - அல்லது உருவமாற்று 

விசை 


அழுத்தமும் அமுக்கமும் 


201 


( Shearing force ) எனப்படும் . ஒரு பொருளின்மீது செயற்படும் 
லம்ப விசை அதன் அளவையும் , உருவமாற்று விசை அதன் உரு 
வத்தையும் மாற்ற முயற்சிக்கின்றன 


அழுத்தம் : 


ஒரு பொருளின் பரப்பின்மீது செயற்படும் அமுக்கம் அப் பரப்பில் 
எல்லாப்புள்ளிகளிலும் சீராக செயற்படுமாயின் ஓரலகு பரப்டளவின் 
மீது செயற்படும் அமுக்கம் அப் பரப்பில் ஒரு புள்ளியில் அழுத்தம் 
எனப்படும் . அதாவது F என்ற அமுக்கம் a அலகு பரப்பளவில் 
சீராகச் செயற்படுமாயின் அப்பரப்பில் ஒரு புள்ளியில் அழுத்தம் 


F 


P = 


17. 1 


a 


ஆகும் . 

ஒரு பரப்பில் செயற்படும் அமுக்கம் சீரானதாக இல்லாவிட் 
டால் அப் பரப்பில் அழுத்தம் வெவ்வேறு புள்ளிகளில் வெவ்வேறு 
அளவாக இருக்கும் . அந்நிலையில் அப் பரப்பில் எந்தவொரு புள்ளியி 
லும் அழுத்தம் அப் புள்ளியைச் சுற்றியுள்ள ஒரு சிறு பரப்பளவின் 
மீது செயற்படும் அமுக்கத்திற்கும் அப்பரப்பளவுக்கும் உள்ள விகித 
மாகும் . நுண் கணித முறையில் சொல்வோமாயின் 80 அலகுள்ள 
மிகற்சிறிய பரப்பளவின்மீது செயற்படும் அழுக்கம் 8F என்றால் 
8F 

அப்பரப்பளவின் மீதுள்ள சராசரி அழுத்தத்தைக் கொடுக் 
da 
கிறது . 
8a- ன் மதிப்பு சுழியை நெருங்கும் போது -ன் அணுக்க மதிப்பு 

கா 
குறிப்பிட்ட பரப்பில் ஒரு புள்ளியில் அழுத்தத்தைக் கொடுக்கும் . 
அதாவது 
எல்லை 8F dF 

17.2 
அழுத்தம் 

d 


: 


> 0 da 


எனவே , பொதுவாக ஒரு பரப்பில் ஒரு புள்ளியில் அழுத்தம் 
என்பது அப் புள்ளியை உள்ளடக்கிய ஓரலகு பரப்பளவின்மீது 
செயற்படும் அமுக்கம் என வரையறுக்கலாம் . 

அழுத்தத்தின் சார்பிலா அலகு ; மெட்ரிக் முறையில் டைன்கள் 
சதுர சென்டி மீட்டர் ; பிரிட்டன் முறையில் , பவுண்டல்கள் சதுர 
அடி . இருமுறைகளிலும் புவியீர்ப்பு சார்ந்த அலகுகள் முறையே 
கிராம் எடை / ச . செ . மீ ; பவு எடை / ச . அடி . 


202 


எந்திரவியல் 


நிலையான திரவத்தினுள் ஒரு புள்ளியில் அழுத்தம் : நிலையான 
ஒரு திரவத்தினுள் ஒரு புள்ளியில் அழுத்தத்தை அப்புள்ளியை 
உள்ளடக்கியுள்ள ஓரலகு 

கிடைப்பரப்பளவின்மீது செயற்படும் 


செங்குத்து விசையை அதாவது திரவத்தின் எடையைக் காண் 
பதன்மூலம் கணக்கிடலாம் . P அலகு அடர்த்தியுள்ள ஒரு திரவத் 
தில் அதன் மேற்பரப்பிலிருந்து h அலகு ஆழத்திலுள்ள P என்ற ஒரு 
புள்ளியைக் கருதுவோம் . ( படம் 17. 1 ) P- ஐச் சுற்றி ( அலகு 
பரப்பளவுள்ள AB என்ற சிறிய கிடைப்பரப்பைக் கருதுவோமாயின் 
அதன்மீது செயற்படும் அமுக்கம் அதன்மீது நிற்கும் ABCD என்ற 
செங்குத்துத் திரவத் தம்பத்தின் எடையாகும் . ஆனால் , அத்திரவத் 
தம்பத்தின் எடை = } xaxpx 


ஒருபுள்ளியில் அழுத்தம் அதனை உள்ளடக்கிய ஓரலகு பரப் 
பளவின்மீது செயற்படும் அமுக்கமாதலால் P- ல் அழுத்தம் 


a அலகு பரப்பளவின்மீது செயற்படும் அமுக்கம் 


p 


( L 


அதாவது , 


P 


hp g சார்பிலா அலகுகள் 


17.3 . 


சமன்பாடு 17-3 - லிருந்து ஒரு குறிப்பிட்ட திரவத்தினுள் ஒரு 
புள்ளியில் அழுத்தம் திரவமட்டத்திலிருந்து அப் புள்ளியின் ஆழத் 
திற்கு நேர்விகிதத்திலிருக்கும் என அறியலாம் . 

ஒரு திரவத்தினுள் ஒரு புள்ளியில் அழுத்தம் எல்லாத் திசை 
களிலும் சமமாயிருக்கும் . இதனைப் பின்வருமாறு நிறுவலாம் . P அலகு 
அடர்த்தியுள்ள நிலையான திரவம் ஒன்றில் முக்கோண வடிவ 
குறுக்குப் பரப்பையுடைய AA , C , CBB , என்ற சிறு பட்டகம் ஒன் 
றைக் கருதுவோம் . பட்டகத்தின் BB , C , C என்ற பரப்பு கிடைத் 


அழுத்தமும் அமுக்கமும் 


203 


தளத்திலும் , கோணம் ABC ஒரு செங்கோணமாகவும் இருப்ப 
தாகக் கொள்வோமாயின் AA , B , B என்ற பரப்பு செங்குத்தாக 


A2 


- 


அமையும் . மேலும் AB == C , BC 
CA = b , AAA 

1 எனக் கொள்வோ 
மாயின் BB , C , C , AA , C , C , AA , B , B 
ஆகியவற்றின் பரப்பளவுகள் முறையே 


நா 


4, 


Cl . bt , al ஆகும் . BAC : 9 எனவும் 
BB , C , C , AA , C , C. AA , B , B ஆகிய 
வற்றின்மீது செயற்படும் அழுத்தங்கள் 
முறையே Pr . Pa . p . எனவும் இருக் 
சட்டும் . குறிப்பிட்ட பட்டகம் சிறிய 
தான தாகையால் அதன் பக்கங்களின் 
செயற்படும் 

அழுத்தங்களைச் 
சீரானதாகக் கருதலாம் . 


? . 


வ 


இனி , பட்டகத்திலுள்ள திரவத்தைக் 
கருதுவோமாயின் அது பின்வரும் விசை 
களின் கூட்டுக் 

கூட்டுச் செயலால் சமநிலையி 
லுள்ளது . 


படம் 17.2 


( i ) BB , C , C என்ற பக்கத்தில் BA- க்கு இணையாகச் செயற் 
படும் 21 x al என்ற விசை ; 


( ii ) AA , C , C என்ற பக்கத்தில் BC- க்கு இணையாகச் செயற் 
படும் pa x bl என்ற விசை ; 


( iii ) AA_B2B என்ற பக்கத்தில் கிடைத்தளத்துடன் 6 என்ற 
கோணத்தை அமைக்கும் திசையில் செயற்படும் ps x cl என்ற 
விசை . 


( iv ) செங்குத்தாகக் கீழ்நோக்கிச் செயற்படும் பட்டகத்தில் 
அடங்கிய திரவத்தின் எடை y acp 


( v ) ABC , A , B , C , ஆகிய முனைகளில் கிடைமட்டத்தில் 
செயற்படும் அமுக்கங்கள் . இவையிரண்டும் சமமாகவும் எதிர்த் 
திசைகளிலும் செயற்படுவதால் அவை ஒன்றையொன்று அழித்துக் 
கொள்ளுகின்றன . 


204 


எந்திரவியல் 


ஆக்கக்கூறுகளைக் காண் 


விசைகளின் BC- க்கு இணையான 
போமாயின் 8 x cl = 

= 2 cos e bl . 
ஆனால் 

b cos e == 0 
s pa 


2 x al 


ஆனால் 


விசைகளின் AB- க்கு இணையான ஆக்கக்கூறுகளைக் காணின் 

pa sin a b.1 + 1 acl Pg 
b sin e = a 
21 xal 

pa al + y acl Pg 

p1 = 2 + ) cpg) 
இப்பொழுது . பட்ட கம் அளவில் சிறிது சிறிதாகக் குறைந்து ஒரு 
புள்ளியாக மாறுவதாகக் கொள்வோம் . அந்நிலையில் C = 0 ஆகும் ; 
எனவே cpy = 0 ஆகும் . ஆகவே , பட்டகம் ஒரு புள்ளியாகக் குறை 
யும் போது p1 = 13 

p1 = 1 = 9 
அதாவது நிலையான திரவத்தினுள் ஒருபுள்ளியில் அழுத்தம் 
எல்லா திசைகளிலும் சமமாகும் . 

நிலையான திரவம் ஒன்றினுள் ஒரு கிடைத்தளத்தில் உள்ள புள்ளி 
களில் அழுத்தம் சமமாக இருக்கும் : நிலையான திரவம் 

திரவம் ஒன்றி 
னுள் AB என்ற கிடைக்கோட்டையும் , அதனை அச்சாகவும் a 


எனவே 


படம் 


17.3 


அலகு குறுக்குப் பரப்பையும் கொண்ட ஒரு மெல்லிய உருளை வடி 
வத் திரவப் பகுதியையும் கருதுவோம் . இத் திரவப் பகுதியின் A , B 
முனைகளில் செயற்படும் அழுத்தங்கன் முறையே p1 p2 என்றால் 
அம் முனைகளில் செயற்படக்கூடிய அமுக்கங்கள் முறையே pla . 
pg a ஆகும் . இத் திரவப்பகுதியானது , 

( i ) செங்குத்தாகக் கீழ்நோக்கிச் செயற்படும் அதன் எடை , 

( ii ) அதன் A , B முனைகளில் செயற்படும் Pr , pea என்ற 
அமுக்கங்கள் . 


அழுத்தமும் அமுக்கமும் 


205 . 


( iii ) அதன் வளைந்த பரப்பின்மீது எல்லாப் புள்ளிகளிலும் 
AB- க்கு நேர்குத்துத் திசையில் செயற்படும் அமுக்கம் . ஆகிய 
விசைகளின் கூட்டுச் செயலால் சமநிலையில் இருக்கும் . 

எனவே விசைகளின் AB- க்கு இணையான ஆக்கக்கூறுகளைக் 
காணின் . 

paa 

paa 
அல்லது 

21 = 9 
அதாவது ஒரே கிடைத்தளத்திலுள்ள புள்ளிகளில் அழுத்தம் சம 
மாகும் . 


அலகுகள் . 


மேற்கூறப்பட்ட பண்புகளின் அடிப்படையில் பெறக்கூடிய 
சில உண்மைகளாவன : ( 1 ) நிலையான திரவம் ஒன்றின் மேற்பரப்பு 
கிடைமட்டமாக அமையும் . ( ii ) ஒரு பாத்திரத்திலுள்ள ஒன்றுக் 
கொன்று கலவாத இருதிரவங்களின் பொதுப்பரப்பு கிடைமட்டமாக 
அமையும் . ( iii ) ஒன்றுக்கொன்று x அலகு உயரத்தில் வெவ்வேறு 
ஆழங்களிலுள்ள இரு புள்ளிகளில் உள்ள அழுத்தங்களில் வேறு 
பாடு Xpg சார்பிலா 

( iv } திரவத்தினுள் அழுத்தம் 
ஊடுருவுதலைப்பற்றிய பாஸ்கலின் விதி : நிலையான திரவம் ஒன்றி 
னுள் ஒரு புள்ளியில் ஏற்படும் அழுத்த மாறுதல் மற்ற எல்லாப் 
புள்ளிகளுக்கும் அதே அளவில் கடத்தப்படுகிறது . 
அமுக்கம் 

turst 
நிலையான திரவம் ஒன்றினுள் வைக்கப்பட்ட ஒருதளத்தின்மீது 
செயற்படும் அமுக்கம் : நிலையான திரவம் ஒன்றினுள் வைக்கப்பட் 


B 


4 


T 


- 


படம் 17 - 4 


டிருக்கும் ABCD என்ற ஒரு தளத்தைக் கருதுவோம் . அதன்மீது 
செயற்படுத்தும் விசை அதன் பரப்பிற்கு நேர்குத்துத் திசையிலேயே 


206 


எந்திரவியல் 


அமையும் . அவ்வாறின்றி வேறு எந்தத் திசையிலும் விசைச் செயற் 
படுமாயின் அது தளத்திற்கு நேர் குத்துத் திசையிலும் இணையான 
திசையிலும் ஆக்கக்கூறுகளைக் கொண்டிருக்கும் தளத்திற்கு 
இணையான திசையில் செயற்படும் ஆக்கக்கூறு திரவத்தில் ஒரு 
இயக்கத்தை விளைவிக்கும் . ஆனால் , திரவம் நிலையான தாகையால் 
அத்தகைய விசை எதுவும் செயற்பட முடியாது . எனவே ஒரு 
நிலையான திரவத்தினுள் வைக்கப்பட்டுள்ள ஒரு தளத்தில் செயற் 
படும் அமுக்கம் எப்போதும் தளத்திற்கு நேர்குத்தான திசையி 
லேயே செயற்படும் . இனி , தளத்தின்மீது செயற்படும் அமுக்கத் 
தின் எண் மதிப்பைப் பற்றிக்காண்போம் . 


ABCD என்ற தளத்தின் பரப்பளவு S எனவும் , அது அமிழ்ந்தி 
ருக்கும் திரவத்தின் அடர்த்தி P எனவும் கொள்வோம் . தளத்தின் 
பரப்பளவை dids , s . அலகு பரப்பளவுள்ள மிகச் சிறு 
பரப்புகளாகப் பிரிப்பதாகவும் திரவத்தின் மேற்பரப்பிலிருந்து அவற் 
றின் ஆழங்கள் முறையே hy , ha h .......... எனவும் கொள்வோம் . 
h1 ஆழத்திலுள்ள புள்ளியில் திரவத்தின் அழுத்தம் h , Pg. 
எனவே , 1 அலகு பரப்பளவின்மீது செயற்படும் 

அமுக்கம் 
dl hy pg . இவ்வாறே , di ds . அலகு பரப்பளவுகளின்மீது 
செயற்படும் அமுக்கங்கள் முறையே , he Pg dslis Pg ......... 
ஆகும் . இந்த விசைகள் இணைவிசைகளின் தொகுதி ஒன்றை 
அமைப்பதால் தளத்தின் மீது செயற்படும் அமுக்கமானது சிறு 
பரப்பளவுகளின்மீது செயற்படும் அமுக்கங்களின் கூட்டுத் தொகை 
யாகும் . அதாவது தளத்தின்மீது செயற்படும் அமுக்கம் 


p g h d / + p ghed , + pghs d . + ............ 
pshd . 


திரவத்தின் மேற்பரப்பிலிருந்து தளத்தின் புவியீர்ப்புமையத்தின் 
ஆழம் 11 என்றால் 

ha h ra 


எனவே , தளத்தின் மீது செயற்படும் அமுக்கம் 


bg 3 hd 


hpg . 


அதாவது , தளத்தின்மீது அமுக்கம் 
hp gS 

174 
ஆனால் hp என்பது தளத்தின் புவியீர்ப்புமையத்தில் திரவத் 
தினால் ஏற்படும் அழுத்தமாகும் . 


அழுத்தமும் அமூக்கமும் 


207 


எனவே 


ஒரு திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் தளத்தின்மீது 
( அது கிடைமட்டமாக இருந்தாலும் செங்குத்தாக இருந்தாலும் ) 
செயற்படும் அமுக்கமானது அத் தளத்தின் புவியீர்ப்புமையத்தில் 
அழுத்தம் , தளத்தின் பரப்பளவு ஆகியவற்றின் பெருக்கற் பலனால் 
பெறப்படுகிறது . 


திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் தளத்தின்மீது செயற்படும் 
அமுக்கமானது அத்தளத்தின் பரப்பளவையும் திரவத்தின் மேற் 
பரப்பிலிருந்து அத்தளத்தின் புவியீர்ப்பு மையத்தின் ஆழத்தையும் 
மட்டுமே சார்ந்திருக்கிறதேயன்றி , அதன் நிலையைப் பொறுத்து 
அதாவது , அது கிடைத்தளத்திற்குச் சாய்ந்திருக்கும் நிலையைப் 
பொறுத்ததன்று என்பதைச் சமன் 

17-4 - லிருந்து 

அறியலாம் . 


அழுத்தமையம் ( Centre of pressure ) 

சமதளப்பரப்பு ஒன்று நிலையான திரவம் ஒன்றினுள் அமிழ்ந் 
திருப்பதாகக் கொள்வோம் . அப் பரப்பின் ஒவ்வொரு புள்ளியிலும் 
அழுத்தமானது திரவமட்டத்திலிருந்து அப் புள்ளியின் ஆழத்திற்கு 
நேர்விகிதத்திலிருக்கும் ; மேலும் , அப்பரப்பிற்கு நேர் குத்துத்திசை 
யிலும் செயற்படும் . அப் பரப்பிலுள்ள எல்லாப் புள்ளிகளிலும் உள்ள 
அழுத்தங்கள் இணைவிசைகளின் தொகுதி ஒன்றை அமைக்கும் . 
அத்தகைய இணைவிசைகளின் தொகுபயன் பரப்பின் மீது செயற் 
படும் அமுக்கத்திற்குச் சமமாகும் . அத் தொகுபயன் பரப்பின்மீது 
ஒரு குறிப்பிட்ட புள்ளிவழியே செல்லும் . அக் குறிப்பிட்ட புள்ளியே 
அழுத்தமையம் எனப்படும் . 


எனவே நிலையான திரவம் ஒன்றினுள் அமிழ்ந்திருக்கும் சயதளப் 
பரப்பின் அழுத்த மையம் என்பது அப்பரப்பின்மீது செயற்படும் 
தொகுபயன் அமுக்கம் செயற்படும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியாகும் . 


தொகுபயன் அமுக்கத்தின் எண்மதிப்பைக் கணக்கிட பரப்பின் 
புவியீர்ப்புமையம் பயன்படுத்தப்பட்ட 

போதிலும் தொகுபயன் 
அமுக்கம் புவியீர்ப்புமையத்தில் செயற்படுவதில்லை என்பது குறிப் 
பிடத்தக்கது . பொதுவாக , அழுத்தமையம் புவியீர்ப்புமையத்தை 
விட அதிக ஆழத்திலேயே அமைந்திருக்கும் ; எனினும் பரப்பு கிடை 
மட்டமாக அமையும் போது அழுத்தமையம் புவியீர்ப்புமையத் 
துடன் ஒன்றும் . 


சமதளப்பரப்பு ஒன்றின் அழுத்தமையமும் அதன் மீது நிற்கும் 
திரவத்தம்பத்தின் புவியீர்ப்புமையமும் : திரவம் ஒன்றினுள் செங் 
குத்து நிலைக்குச் சாய்ந்த நிலையில் அமிழ்ந்திருக்கும் PQRS என்ற 


208 


எந்திரவியல் 


என்பது 


சமதளப்பரப்பைக் கருதுவோம் . ( படம் 17.5 ) ABCD 
திரவத்தின் மேற்பரப்பில் PQRS- ன் வீழ்ச்சி . இப்பொழுது சமதளப் 


UN 


17.5 


பரப்பின்மீது செங்குத்தாக நிற்கும் PQRSD ABC என்ற திரவப் 
பகுதியின் சமநிலையைக் கருதுவோம் . 


அதன்மீது செயற்படும் செங்குத்து விசைகளாவன : 


( 1 ) அதன் புவியீர்ப்புமையம் வழியாகக் கீழ்நோக்கிச் செயற் 
படும் அதன் எடை . 


( li ) சமதளப்பரப்பின் அழுத்தமையம் வழியாக அதன்மீது 
செயற்படும் தொகுபயன் அமுக்கத்தின் செங்குத்து ஆக்கக்கூறு . 


இவ் விரு விசைகளும் சமநிலையில் இருப்பதால் பரப்பின்மீது 
நிற்கும் திரவத்தம்பத்தின் புவியீர்ப்புமையமும் , சமதளப்பரப்பின் 
அழுத்த மையமும் ஒரே செங்குத்துக் கோட்டில் அமைய வேண்டும் . 
மேலும் , பரப்பின்மீது நிற்கும் திரவத்தம்பத்தின் புவியீர்ப்புமையம் 
திரவப்பரப்பிலிருந்து பரப்பின் புவியீர்ப்புமையத்தின் ஆழத்தில் 
இருக்கும் என்பது தெளிவு . 


எனவே , திரவம் ஒன்றினுள் அமிழ்ந்திருக்கும் சமதளப்பரப்பு 
ஒன்றின் அழுத்தமையமானது அதன்மீது நிற்கும் செங்குத்துத் 
திரவத்தம்பத்தின் புவியீர்ப்புமையம் வழியாகச் செல்லும் செங்குத்துக் 
கோட்டில் திரவமட்டத்திலிருந்து புவியீர்ப்புமையத்தைப்போல் 
இரு மடங்கு ஆழத்தில் அமையும் . 


இனி , பல்வேறு வடிவங்களையுடைய சமதளப்பரப்புகளின் 
அழுத்த மையத்தைக் காண்பது எவ்வாறு என்று பார்ப்போம் . 


அழுத்தமும் அமுக்கமும் 


209 


பொது வகை : 

திரவம் ஒன்றினுள் செங்குத்தாக அமிழ்ந்திருக்கும் S அலகு 
பரப்பளவுள்ள ஒரு சமதளப்பரப்பைக் கருதுவோம் . 

[ 17.6 ] 


A 


B 


A 


ds 


படம் 17-6 


பரப்பில் AB என்பது பரப்பின் தளம் திரவப்பரப்பைச் சந்திக்கும் 
கோடாகும் . அப்பரப்பைச் சிறு பரப்புகளாகப் பிரித்து , திரவ 
மட்டத்திலிருந்து ஆழத்தில் இருக்கும் d 8 அலகு பரப்பளவைக் 
கொண்ட அத்தகைய ஒரு சிறு பரப்பை எடுத்துக் கொள்வோம் , 
திரவத்தின் அடர்த்தி P எனில் அச் சிறு பரப்பின்மீது செயற்படும் 
அமுக்கம் dF = hpgds ; இந்த அமுக்கத்தின் 

அமுக்கத்தின் AB- ஐப் பற்றிய 
திருப்புதிறன் dF . h = hpgds.h 8 அலகு பரப்பளவில் அடங்கிய 
அத்தகைய சிறு பரப்பளவுகள் எல்லாவற்றின்மீதும் செயற்படும் 
அமுக்கங்களின் AB- ஐப் பற்றிய திருப்புத்திறன்களின் 
கூட்டுத்தொகை : 

( ( 

h pids . 


சமதளப்பரப்பின் அழுத்தமையம் AB- யிலிருந்து H ஆழத்தில் 
இருப்பதாகக் கொள்வோமாயின் சமதளப்பரப்பின் மீது செயற்படும் 
தொகுபயன் அமுக்கத்தின் AB- ஐப்பற்றிய திருப்புத்திறன் 


H 


af 


= 


H 


hp gds. 


s 
(S hoods 


sn 
S 


எனவே , 


H 


} hpy ds . 


அல்லது 


H 


|| 


S h’ds.. 
I h ds . 


.. 


210 


எந்திரவியல் 


பரப்பை அதன் தளம் திரவப்பரப்பைச் சந்திக்கும் கோட்டை 
( படம் 17. 6 - ல் AB ஐப் ) பற்றிச் சுழற்றுவதால் அதன் அழுத்த 
மையத்தின் நிலை மாறுவதில்லை 

என்பது குறிப்பிடத்தக்கது . 
இதனைப் பின்வரும் எடுத்துக்காட்டிலிருந்து எளிதில் விளங்கிக் 
காள்ளலாம் . 

திரவம் ஒன்றினுள் செங்குத்தாக அமிழ்ந்திருக்கும் PQRS 
என்ற பரப்பையும் அதில் L என்ற புள்ளியைச் சுற்றியுள்ள ds என்ற 


KT 


PI 


Sl 


ds 


Tods 


ds is 


படம் - 17 ) 


சிறுபாப்பு ஒன்றையும் கருதுவோம் . ( படம் 17.7 ] PQRS என்ற - 
பரப்பை அதன் தளம் திரவப் பரப்பைச் சந்திக்கும் A B என்ற கோட் 
டைப் பற்றி 0 கோண அளவிற்குச் சுழற்றுவதாகக் கொள்வோம் 
இப்பொழுது P Q R S. L ஆகியவற்றின் புதிய நிலைகளை முறையே 


P , Q R , S , ஆகியவை குறிக்கட்டும் . LKLI = 0 ஆகும் . 


இனி , சமதளப்பரப்பின் PQRS நிலையில் ds- ன் ஆழம் KL ; 
P.QLR , S1 நிலையில் அதன் ஆழம் K | L | 
ஆனால் K | L | KLI Cos 9 

K L Cos 9 
K L = h என்றால் K L 

h Cos 
P Q R S என்ற நிலையில் சம தளப்பரப்பின் அழுத்தமைத்தின் 


11. hpa tis 


ஆழம் H எனில் , 


H 


|| 


/ / pics 
Shpads 


அழுத்தமும் அமுக்கமும் 


211 


P1Q1RS . நிலையில் சமதளப்பரப்பின் அழுத்தமையத்தின் 
ஆழம் H , எனக் கொள்வோமாயின் 

/ n . h Cos ep gds 
H 

S n Cos a pg ds 


சமதளப்பரப்பை AB- ஐப் பற்றிச் சுழற்றும்போது எல்லாச் சிறு 
பரப்புகளும் அதே கோண அளவிற்குச் சுழற்றப்படுவதால் , 


H , 


Th Py ds 
Th Pr ds 


= H 


PQRS நிலையில் 


அழுத்தமையத்தின் 

ஆழம் . 


திரவமட்டத்தில் ஒருபக்கம் இருக்குமாறு திரவத்தினுள் அமிழ்ந் 
திருக்கும் செவ்வக வடிவப் பரப்பின் அழுத்தமையம் , 


A 


E 


BB 


(a 


dh 


PTIZ // 


// 


8 


C 


b 


படம் 17.8 


படம் 18- ல் AB திரவமட்டத்தையும் , 

ABCD செவ்வக 
வடிவப் பரப்பையும் குறிக்கின்றன . திரவத்தின் அடர்த்தி P எனவும் . 
செவ்வக வடிவப் பரப்பின் நீள அகலங்கள் முறையே a , b எனவும் 
கொள்வோம் . படத்தில் 4D = a , DC 

1 . செவ்வகத்தை 
AB- க்கு இணையாக சிறுசிறு பட்டை களாகப் பிரித்து அத்தகைய 
PQ என்ற பட்டை ஒன்றைக் கருதுவோம் . அதன் அகலம் clil 
எனவும் திரவப்பரப்பிலிருந்து அதன் ஆழம் h எனவும் கொள்வோம் . 


எந்திரவியல் 


212 


PQ- ன் பரப்பளவு 

= b.dh 
அதன்மீது செயற்படும் அமுக்கம் = dF 

dF = hPg b.dh 
aF- ன் AB- ஐப் பற்றிய திருப்புதிறன் 11 Pgb . dh 
செவ்வகப் பரப்பில் அடங்கியுள்ள அத்தகைய சிறு பரப்புகளின் 


. 


திருப்பு திறன்களின் கூட்டுத்தொகை 


- 


= 


h Pg b.dh 


0 


அத்தகைய சிறு பரப்புகளின் மீது செயற்படும் அமுக்கங்களின் 


தொகுபயன் 


17. Pg b.dh 


A- லிருந்து பரப்பின் அழுத்தமையத்தின் ஆழம் H என்றால் 
தொகுபயன் அமுக்கத்தின் AB- ஐப் பற்றிய திருப்புதிறன் 


H ( bpg hin 

S 


எனவே , H 


jay has -- 

bPghd 


0 


அல்லது 


H 


aa 
2 


= 


a 
3 


اس 
دہ 
ام 


2 


H = 


17.6 


.. 


3 


AB , DC ஆகிய பக்கங்களின் மையப்புள்ளிகளை இணைக்கும் 
EF கோட்டைப் பொறுத்து செவ்வகப் பரப்பு சரிசீரமைவாக இருப்ப 

2 

3 
ஆழத்தில் இருக்கும் . 


திரவமட்டத்தில் ஓர் உச்சி இருக்குமாறும் அடிப்பக்கம் கிடை 
• மட்டத்திலிருக்குமாறும் ஒரு திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் 
முக்கோணப் பரப்பின் அழுத்த மையம் : படம் 17.9 - ல் XY , திரவத் 


அழுத்தமும் அமுக்கமும் 


213 


தையும் , ABC , முக்கோணப் பரப்பையும் குறிக்கின்றன . திரவத்தின் 
அடர்த்தி P எனவும் முக்கோணத்தின் அடிப்பக்கம் a எனவும் 
திரவமட்டத்திலிருந்து அதன் ஆழம் ) எனவும் கொள்வோம் . 


x 


AL 


P 


ch 


D 


a0 


* 


படம் 179 


முக்கோணத்தை BC- க்கு இணையாக சிறுபட்டைகளாகப் பிரித்து 
அத்தகைய PQ என்ற ஒரு பட்டையைக் கருதுவோம் . அதன் 
அகலம் dh எனவும் நீளம் x எனவும் XY- லிருந்து ஆழம் , எனவும் 
இருக்கட்டும் . 


1 


h | 


ah 


|| 


PQ- ன் பரப்பளவு 


xdl : = 


1. dll 


b 


அதன்மீது செயற்படும் அமுக்கம் 


x dF 


nPg . - dh 


Pg 12 dhe 


|| 


dF- ன் XY- ஐப் பற்றிய திருப்புதிறன் 


dF.h 


1 


* Pg h dh 


214 


எந்திரவியல் 


APQ , ABC ஆகியவை வடிவொத்த முக்கோணங்களாதலால் 
முக்கோணத்திலடங்கிய எல்லாப் பட்டைகளின் மீது செயற்படும் 
அமுக்கங்களின் XY- ஐப் பற்றிய திருப்புதிறன்களின் கூட்டுத் 

b 


தொகை 


= 


| * Pg i dh 


0 


எல்லாப் பட்டைகளின் மீதும் செயற்படும் 


அமுக்கங்களின் 


தொகுபயன் 


dF 


S a 
-* Pghzah 


b 


0 


XY- லிருந்து முக்கோணத்தின் அழுத்தமையத்தின் ஆழம் H 
எனில் , இத் தொகுபயனின் XY- ஐப் பற்றிய திருப்புதிறன் 


b 


- H 


+ Pri > dh 


0 


Pghedh 


| * Poihas 


அல்லது 


H. 


53 
3 


= 


4 
4 


எனவே , 


H 


= 


15 


17.7 


.. 


பட்டைகள் ஒவ்வொன்றின் மீதும் செயற்படும் அமுக்கம் அவற் 
றின் மையங்கள் வழியே செல்வதால் அந்த அமுக்கங்களின் தொகு 
பயன் படடைகளின் மையங்களை இணைக்கும் AD என்ற மையக் 
கோட்டின் மீது திரவப்பரப்பிலிருந்து + b ஆழத்தில் இருக்கும் ; 
அதாவது AD- ல் A- யிலிருந்து - AD தொலைவில் இருக்கும் . 


அழுத்தமும் அமுக்கமும் 


215 


அடிப்பக்கம் திரவத்தின் பரப்பில் இருக்குமாறு திரவத்தினுள் 
அமிழ்ந்திருக்கும் முக்கோணப்பரப்பின் அழுத்த மையம் : 


p 


படம் 17. 10 - ல் BC திரவப்பரப்பையும் ABC முக்கோணம் 
பரப்பையும் குறிக்கின்றன . திரவத்தின் அடர்த்தி எனவும் 
முக்கோணத்தின் அடிப்பக்கம் 1 எனவும் திரவமட்டத்திலிருந்து 
முக்கோண உச்சி ( A ) யின் ஆழம் எனவும் கொள்வோம் . 


> C 


1 


zzzeee 


வ 


dh 


படம் 17.12 


முக்கோணத்தை BC- க்கு இணையாகச் சிறு பட்டைகளாகப் பிரித்து 
அத்தகைய PQ என்ற ஒரு பட்டையைக் கருதுவோம் . அதன் 
அகலம் dil 

dl எனவும் , நீளம் x எனவும் , BC- லிருந்து ஆழம் 
* எனவும் இருக்கட்டும் . 

APQ . ABC ஆகியவை வடி வொத்த முக்கோணங்களாதலால் 


* 


b - h 
b 


1 


a ( b - h ) 

b 


-- 


PQ- ன் பரப்பளவு x.dh * ( b - in ) dh 
அதன்மீது செயற்படும் அமுக்கம் = dF 

( b - h) dh.hpg . 

b 
d F- ன் BC- ஐப்பற்றிய திருப்புதிறன் * ( b -h ) pg hidh 


= 


216 


எந்திரவியல் 


முக்சோணத்தில் எல்லாப் பட்டைகளின் மீதும் செயற்படும் 
அமுக்கங்களின் திருப்புதிறன்களின் கூட்டுத் தொகை . 


b 


= 


( b - h ) pg hdh 


--- 


எல்லாப்பட்டைகளின் மீதும் 

மீதும் செயற்படும் 


அமுக்கங்களின் 


b 


தொகுபயன் 


- 


* (b - h ) pg has 


BC- யிலிருந்து முக்கோணத்தின் அழுத்த மையத்தின் ஆழம் 
H எனில் , தொகுபயன் அமுக்கத்தின் BC- ஐப்பற்றிய திருப்பு திறன் 


க 


= 


H 


( b -h ) pg hdh 


b 


b 


bb 


a 


- 


H 


( b - h ) pghdh 


b | 


( b - h ) pg h ? dh 


5 


៖ 

- s 
Š (Ş 
H { 
{ * - } - { * - * } 

* 


b 


b 


அல்லது 


H 


( b - h ) hd 


= 


( b - h ) h * dh 


அதாவது 


H 


be 
6 


-- 


எனவே , 


H 


= 


b 
2 


17.8 


அமுக்கம் 


பட்டைகள் ஒவ்வொன்றின் மீதும் செயற்படும் 
அவற்றின் மையங்கள் வழியே செல்வதால் அந்த அமுக்கங்களின் 
தொகுபயன் பட்டைகளின் மையங்களை இணைக்கும் AD என்ற 


அழுத்தமும் அமுக்கமும் 


217 


மையக் கோட்டின்மீது திரவப்பரப்பிலிருந்து 

b 

அழத்தில் 

2 
இருக்கும் ; அதாவது AD- ல் அதன் மையப்புள்ளியில் அமையும் . 


மையம் , திரவப்பரப்பிலிருந்து 1 ஆழத்திலிருக்குமாறு திரவத் 
தினுள் செங்குத்தாக அமிழ்ந்திருக்கும் a ஆரமுள்ள வட்டவடிவப் 
பரப்பின் அழுத்த மையம் : படம் 17.11 - ல் 0 , வட்டப்பரப்பின் 
மையத்தையும் XAY திரவப்பரப்பையும் குறிக்கின்றன ; A0 = 1 


수 


/ 


| 


10 
| 


| ra hrs 


w = 2 Ig9 


படம் 17.// 


குறிப்பிட்ட வட்டப்பரப்பை அடித்தளமாகக் கொண்ட அரைக் 
கோள வடிவிலமைந்த திரவப்பகுதியைக் கருதுவோம் 

அதன் புவி 
யீர்ப்பு மையானது வழியே வட்டப்பரப்பிற்கு நேர்குத்துத் திசையில் 
செல்லும் ஆரத்தில் 0 - லிருந்து தொலைவில் அமையும் ; அதாவது 
OG = a . வட்டப்பரப்பின் அழுத்த மையம் C என இருக்கட்டும் . 


செயற்படும் 


அரைக்கோள வடிவத் 

வடிவத் திரவப் பகுதியின்மீது 
விசைகளாவன : 


Ta p ) ; 

2 :7 


புவியீர்ப்பு 


( i ) அதன் எடை , 

அதன் 
மையம் ( G ) வழியாகக் கீழ்நோக்கிச் செயற்படுகிறது . 


218 


எந்திரவியல் 


( ii ) வட்டப்பரப்பின் மீது செயற்படும் தொகுபயன் அமுக்கம் 
Ta hpg ; இது பரப்பிற்கு நேர்குத்தாக அதன் அழுத்த மையம் 
( c ) வழியாகச் செயற்படுகிறது . 


( iii ) வளைந்த பரப்பின் மீது செயற்படும் தொகுபயன் அமுக்கம் ; 
இது அரைக்கோளத்தின் மையம் { 0 ) வழியே செயற்படும் . 


குறிப்பிட்ட திரவப்பகுதி சமநிலையிலிருப்பதால் அதன்மீது 
செயற்படும் விசைகளின் -ஐப்பற்றிய திருப்புதிறன்களின் குறியியல் 
கூட்டுத் தொகை சுழியாகும் 
எனவே , Tapix OG a nag x OC = 0 

3 
அதாவது pg x rai hpg x OC 

= 0 
8 


a 


h 

x OC 


// 


அல்லது 


OC 


aa 
4h 


| 


எனவே , மையம் திரவப்பரப்பிலிருந்து 1 ஆழத்திலிருக்குமாறு 
திரவத்தினுள் செங்குத்தாக அமைந்திருக்கும் . a ஆரமுள்ள வட்ட 
வடிவப்பரப்பின் அழுத்தமையம் அதன்மையத்திலிருந்து ஆழத் 

41 
திலிருக்கும் . 

ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் அமிழ்ந்திருக்கும் ஒரு பரப்யு மேலும் 
அமிழ்த்தப்படும் போது அதன் அழுத்தமையத்தில் ஏற்படும் மாறுதல் 

திரவம் ஒன்றினுள் கிடைமட்டமாக அமிழ்ந்திருக்கும் பரப்பு 
ஒன்றில் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலும் செயற்படும் அழுத்தம் 
ஒரே அளவாய் இருக்குமாதலால் அதன் அழுத்தமையம் புவியீர்ப்பு 
மையத்துடன் ஒன்றும் . எனவே , அப் பரப்பை அது சுழற்றப்படாமல் 
மேலும் அமிழ்த்தும்போது அதன் ஒவ்வொரு புள்ளியிலும் அழுத்தம் 
சீராக அதிகரிக்கும் , எனவே , அதன்மீது செயற்படும் தொகுபயன் 
அமுக்கம் அதிகரிக்குமேயொழிய அழுத்தமையம் இன்னமும் 
புவியீர்ப்புமையத்துடன் ஒன்றும் . அதாவது அதன் அழுத்த 
மையத்தில் எவ்வித மாறுபாடும் ஏற்படுவதில்லை . 

பரப்பு செங்குத்தாகவோ அல்லது கிடைமட்டத்திற்குச் 
சாய்ந்த நிலையிலோ அமிழ்ந்திருப்பின் அது மேலும் அமிழ்த்தப்படும் 
போது அதன் 

அழுத்தமையத்தில் ஏற்படும் மாறுதலைப்பற்றி 
இப்பொழுது காண்போம் . 


அழுத்தமும் அமுக்கமும் 


219 


கருதுவோம் . 


திரவமட்டத்திலிருந்து புவியீர்ப்புமையம் a ஆழத்திலிருக்கு 
மாறு அமிழ்ந்திருக்கும் ஒருசமதளப் பரப்பைக் 
( படம் 17.12 ) . படம் 17.12 - ல் XAY திரவமட்டத்தையும் , G , 
பரப்பின் புவியீர்ப்பு மையத்தையும் , C. அதன் அழுத்தமையத்தை 
யும் குறிக்கின்றன ; AG = a . XY- யிலிருந்து அழுத்தமையத்தின் 
ஆழம் H எனக்கொள்வோம் . சமதளப்பரப்பின் பரப்பளவு S என்றால் 
அதன் அழுத்தமையத்தில் ( C ) செயற்படும் தொகுபயன் அமுக்கம் 
aPgs ஆகும் . இந்நிலையில் பரப்பை மேலும் 1 ஆழத்திற்கு அமிழ்த்து 
வதாகக் கொள்வோம் . இதன் பயனாய் பரப்பின் ஒவ்வொரு புள்ளி 


X 


Y Y 


. 


சு 


ats 


( Rigs 


.Gr 
C2 


C 


படம் 17.12 


யிலும் அழுத்தமானது hPg அளவுக்கு அதிகமாகிறது . 
அழுத்த மிகுதிப்பாடு பரப்பு முழுவதும் சீரானதாக இருப்பதால் 
அதன் பயனாய் பரப்பின்மீது செயற்படும் அமுக்கத்தில் ஏற்படும் 
அதிகரிப்பான hpgs இந் நிலையில் பரப்பின் புவியீர்ப்புமையமான Gi 
வழியே செயற்படும் . எனவே , மேலும் அழுத்தப்பட்ட நிலையில் 
பரப்பின் மீது செயற்படும் அமுக்கங்களாவன : 


( i ) C1- ல் செயற்படும் aPgs 
( ii ) G | - ல் செயற்படும் hPgs 


220 


எந்திரவியல் 


இவையிரண்டும் இணைவிசைகளாதலால் இணைவிசைகளின் 
தொகுப்பு விதிப்படி அவற்றின் தொகுபயன் C G என்ற கோட்டில் 
உள்ள C , என்ற புள்ளியில் செயற்பட வேண்டும் . XY- லிருந்து 
C.- ன் ஆழம் H , என்றால் XY- ஐப்பற்றிய திருப்புதிறன்களைக் 
காணின் 


H , ( aPgs + hPgs ) 


( H + h ) aPgs + ( a + h ) hPgs 
( H + h ) a + ( a + h ) h 

a + h 


அல்லது 


HI 


aH + 2ah + h ? 


அதாவது 


11 


ath 


மேலும் XY- லிருந்து C- ன் ஆழம் - C , - ன் ஆழம் 

( T H + 2a + h ? 
H + h 

( + 


= 


h ( H - a ) 

ath 


எனவே , கிடைத்தளத்திற்கு சாய்ந்த நிலையில் திரவத்தினுள் 
அமிழ்ந்திருக்கும் பரப்பு ஒன்று மேலும் அமிழ்த்தப்படும் போது 
அதன் அழுத்தமையம் புவியீர்ப்புமையத்தை நோக்கி h 

hta 
தொலைவு நகருகிறது . 


H 


நிலையில் 


மேலும் , புவியீர்ப்புமையம் பரப்பின் இரண்டாவது 
அழுத்தமையம் ஆகியவற்றின் ஆழ வேறுபாடு 


a + h 


a H + 2ah + [ 

+ h 
[ H a 


( + h 


அதாவது , குறிப்பிட்ட அழ வேறுபாடு ( a + h ) - க்கு எதிர் 
விகிதத்திலுள்ளது . எனவே , பரப்பு அமிழ்த்தப்படும் ஆழம் அதிக 
மாக அதிகமாக அழுத்தமையமானது 

புவியீர்ப்பு மையத்தை 
மேலும் மேலும் நெருங்குகிறது ; முடிவிலா ஆழத்தில் அழுத்த 
மையம் புவியீர்ப்புமையத்துடன் ஒன்றுகிறது . 


அழுத்தமும் அமுக்கமும் 


221 


ஒரு திரவத்தினுள் அமிழ்ந்துள்ள வளைந்த பரப்பு ஒன்றின்மீது 
செயற்படும் தொகுபயன் அமுக்கம் : வளைந்த பரப்பு ஒன்றின் மிகச் 
சிறு பரப்புகளின்மீது செயற்படும் அமுக்கங்கள் வெவ்வேறு தளங் 
களிலும் திசைகளிலும் செயற்படுமாதலால் அவற்றின் தொகுபயனைக் 
காண்பது எளிதன்று . ஆனால் அவற்றின் செங்குத்து , கிடைத்தள 
ஆக்கக்கூறுகளைக் கண்டு அந்த ஆக்கக்கூறுகளின் தொகுபயன் 
களைக் காணமுடியும் . அத் தொகுபயன்கள் , தொகுபயன் செங்குத்து 
அமுக்கம் ( Resultant vertical thrust ) தொகுபயன் கிடைத்தள 
அமுக்கம் ( Resultant horizontal thrust ) எனப்படும் . 


ஒரு நிலையான திரவத்தினுள் அமிழ்ந்துள்ள வளைந்த பரப்பின் 
மீது செயற்படும் தொகுபயன் செங்குத்து அமுக்கம் : திரவத்தினுள் 
அமிழ்ந்திருக்கும் வளைந்த பரப்பின் PQRS என்ற பகுதியைக் கருது 
வோம் . ( படம் 17 • 13 ) . அப் பரப்பின் எல்லையிலுள்ள ஒவ்வொரு 


R 


படம் - 17 - 13 


புள்ளிவழியேயும் செல்லக்கூடிய செங்குத்துக் கோடுகள் திரவத்தின் 
மேற்பரப்பை ABCD என்ற ஒரு வளைகோட்டில் சந்திப்பதாகக் 
கொள்வோம் . ABCD என்ற தளம் , PQRS என்ற வளைந்த பரப்பு 
ஆகியவற்றிற்கிடையேயுள்ள திரவப்பகுதியானது . 


( i ) அதன் புவியீர்ப்பு மையத்தின் வழியே கீழ்நோக்கிச் செயற் 
படும் அதன் எடை 


( ii ) PQRST என்ற வளைந்த பரப்பின்மீது செயற்படும் தொகு 
பயன் இறுக்கவிசையின் செங்குத்து ஆக்கக்கூறு 


ஆகிய இருவிசைகளின் செயலால் சமநிலையில் இருக்கிறது . 
எனவே , வளைந்த பரப்பின்மீது செயற்படும் தொகுபயன் செங்குத்து 
அமுக்கம் PQRST என்ற வளைந்த பரப்பிற்கும் , திரவத்தின் 
மேற்பரப்பில் உள்ள ABCD என்ற பகுதிக்குமிடையேயுள்ள 


222 


எந்திரவியல் 


APTRSQBCD என்ற திரவப்பகுதியின் எடைக்குச் சமமாகும் . 
அதாவது ஒரு திரவத்தினுள் அமிழ்ந்துள்ள வளைந்த பரப்பின்மீது 
செயற்படும் தொகுபயன் செங்குத்து அமுக்கம் அப் பரப்பின்மீது 
நிற்கும் செங்குத்துத் திரவத்தம்பத்தின் எடைக்குச் சமமாகும் ; அது , 
திரவப்பகுதியின் புவியீர்ப்புமையம் வழியே செயற்படும் . 


வளைந்த பரப்பின்மீது செயற்படும் தொகுபயன் செங்குத்து 
ஆக்கக்கூறின் மதிப்பு 

மதிப்பு அதன்மீது நிற்கக்கூடிய செங்குத்துத் 
திரவத்தம்பத்தின் எடைக்குச் சமம் என்றுதான் பொருள் கொள்ள 
வேண்டுமேயொழிய அதன்மீது அத் திரவம் உண்மையாகவே 
இருக்கவேண்டும் என்ற கட்டாயம் இல்லை . இதனைப் பின்வரும் 
எடுத்துக்காட்டால் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம் . 


படம் 17.14 - ல் உள்ளவாறு அமைந்த ABC என்ற கூம்பு வடிவ 
கலம் ஒன்றில் ஒரு திரவம் நிறைந்துள்ளதாகக் கருதுவோம் . கூம்பின் 
உயரம் 11 எனவும் , அடித்தளத்தின் பரப்பளவு எனவும் , திரவத்தின் 


C 


THE 


க 


. 


} 


| 


. 


| 


அடர்த்தி P எனவும் கொள்வோம் . கூம்பு வடிவக்கலத்தின் அடித் 
தளத்தில் அழுத்தம் hP ர ஆகும் . எனவே , அடித்தளத்தில் செயற் 
படும் அமுக்கம் a hP ) ஆகும் . ஆனால் , அதன்மீது நிற்கும் திர 
வத்தின் எடையோ ! ahP ர ஆகும் ; அதாவது உண்மையில் கலத் 
தின் அடித்தளத்தில் செயற்படும் அமுக்கத்தில் மூன்றிலொரு பகுதி 
யாகும் . அவ்வாறாயின் எஞ்சியுள்ள , ah Py அளவு அமுக்கம் , 
எங்கிருந்து கிடைக்கிறது ? 


அழுத்தமும் அமுக்கமும் 


223 


2 


இப்பொழுது . கலத்தின் வளைந்த பரப்பின்மீது திரவம் மேல் 
நோக்கிச் செயற்படுத்தக்கூடிய அமுக்கத்தின் செங்குத்து ஆக்கக் 
கூறைக் கருதுவோம் . அது , அப் பரப்பின் மீது கூம்பின் உயரத்திற்குச் 
சமமான உயரம்வரை நிற்கக்கூடிய திரவத்தின் எடைக்குச் சம 
மாகும் . கலத்தின் வளைந்த பரப்பின் மீது நிற்கக்கூடிய திரவத்தின் 
பருமன் B CC B , என்ற உருளையின் பருமன் ( alt ) கூம்பு வடிவக் 
கலத்தின் பருமன் ( ah ) ஆகியவற்றிற்கிடையேயுள்ள வேறு 

2 
பாட்டிற்குச் ( a h - ah ah ) சமமாகும் . எனவே , கலத்தின் 
3 

2 
வனைந்த பரப்பின் மீது நிற்கக்கூடிய திரவத்தின் எடை a 

u ] P 

3 
ஆகும் . அதாவது கலத்தின் வளைந்த பரப்பின் மீது அதனுள் 
இருக்கும் திரவம் ; மேல் நோக்கிச் செயற்படுத்தக்கூடிய அமுக்கத் 

2 

3 
கலத்தின் வளைந்த பரப்பு - திரவத்தின்மீது அதற்குச் சமமான எதிர் 
விசை " ஒன்றைச் செங்குத்தாகக் கீழ் நோக்கிச் செ 

கீழ் நோக்கிச் செயற்படுத்தும் . 
எனவே , கலத்தின் அடித்தளத்தில் செயற்படக்கூடிய செங்குத்து 
1 

2 
வி ith P y + 

ah Pg 

a h Pg ஆகும் . அதாவது 
3 

3 
அந்த அடித்தளத்தின்மீது நிற்கக்கூடிய செங்குத்துத் திரவத் 
தம்பத்தின் எடைக்குச் சமமாகும் . 


தின் செங்குத்து ஆக்கக்கூறு , a h P ! ) ஆகும் . இதன் பயனாய் 


வன 


ஒரு நிலையான திரவம் ஒன்றினுள் அமிழ்ந்துள்ள வளைந்த பரப் 
பின் மீது செயற்படும் தொகுபயன் கிடைத்தள அமுக்கம் : 
திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் வளைந்த பரப்பின் P Q R S என்ற 


--- 


எல்லையைக் கருக வோம் . ( படம் 17. 15 ) . P Q R S- ல் உள்ள ஒவ் 
வொரு புள்ளியிலிருந்தும் குறிப்பிட்ட திசையில் வரையப் டும் 
கிடைக்கோடுகள் அத்திசைக்கு நேர்குத்தாகத் திரவத்தினுள் உள்ள 
செங்குத்துத் தளம் ஒன்றை A B C D என்ற வளை கோட்டில் சந்திப்பு 
தாகக் கொள்வோம் . A B C D என்பது குறிப்பிட்ட செங்குத்துத் 


224 


எந்திரவியல் 


தளத்தில் P Q R S T என்ற வளைந்த பரப்பின் வீழ்ச்சியாகும் . இப் 
பொழுது PT R SQ B C DA என்ற திரவப்பகுதியின் கிடைத்தள 
சமநிலையைக் கருதுவோம் . அத் திரவப்பகுதியின்மீது செயற்படும் 
கிடைத்தள விசைகளாவன : 


( i ) P Q R S T என்ற வனைந்த பரப்பின் மீது செயற்படும் அமுக் 
கத்தின் PA திசையில் ஆக்கக்கூறு ; 


( ii ) A B C D என்ற சமதளப்பரப்பின்மீது செயற்படும் அமுக்கம் . 
இது அப் பரப்பின் புவியீர்ப்புமையத்தில் அழுத்தம் , அதன் பரப் 
பளவு ஆகியவற்றின் பெருக்கற்பலனுக்குச் சமமாயமைந்து பரப்பின் 
அழுத்தமையம் வழியே செயற்படும் . 


இவ் விரண்டு விசைகளின் செயலால் குறிப்பிட்ட திரவப்பகுதி 
சமநிலையிலிருப்பதால் அவையிரண்டும் சமமாகவும் ஒரே 

ஒரே நேர் 
கோட்டில் எதிர்த்திசைகளிலும் செயற்பட வேண்டும் . 


எனவே , நிலையான திரவம் ஒன்றினுள் அமிழ்ந்திருக்கும் 
வளைந்த பரப்பின் மீது ஒரு குறிப்பிட்ட கிடைத்தள திசையில் செயற் 
படும் தொகுபயன் கிடைத்தள அமுக்கமானது அக் குறிப்பிட்ட 
திசைக்கு நேர்குத்தாயமைந்த ஒரு செங்குத்துத்தளத்தில் வளைந்த 
பரப்பின் வீழ்ச்சியின்மீது அதன் புவியீர்ப்பு மையத்தில் செயற்படும் 
அழுத்தம் , அதன் பரப்பளவு ஆகியவற்றின் பெருக்கற்பலனுக்குச் 
சமமாகும் ; அது வீழ்ச்சியின் அழுத்த மையத்தின் வழியாகத் திரவப் 
பகுதியிலிருந்து வளைந்த பரப்பினை நோக்கிய திசையில் செயற்படும் . 


A 


P 


படம் 17.16 


நிலயான திரவம் ஒன்றினுள் அமிழ்ந்திருக்கும் ஒரு பொருளின் 
மீதுசெயற்படும் தொபயன் செங்குத்து அமுக்கம் : ஆர்க்கிமிடீஸ் 
தத்துவம் : நிலையான திரவம் ஒன்றினுள் அமிழ்ந்திருக்கும் PT RU 
என்ற பொருளைக் கருதுவோம் . { படம் 17. 16 ) . 


225 


அழுத்தமும் அமுக்கமும் 


திரவத்தின் மேற்பரப்பிலிருந்து வரையப்பட்ட ஒரு செங்குத்துக் 
கோடு பொருளை P Q R S என்ற கோட்டின்மீது தொட்டுக்கொண்டு 
செல்வதாகக் கொள்வோம் . திரவத்தின் மேற்பரப்பில் அக் கோடு 
A B CD என்ற பாதை வழியே செல்லும் . 

இனி , பொருளின் P Q R S T என்ற வளைந்த பரப்பின்மீது செயற் 
படும் தொகுபயன் அமுக்கம் அப் பரப்பின் மீது நிற்கும் PTR QSD 
A B C என்ற திரவப்பகுதியின் புவியீர்ப்புமையம் வழியாகச் செயற் 
படும் அதன் எடைக்குச் சமமாகும் . து மேல்நோக்கிச் செயற் 
படும் . 

அடுத்து P Q RS U என்ற வளைந்த பரப்பின் மீது செயற்படும் 
தொகுபயன் செங்குத்து அமுக்கமானது அப் பரப்பின்மீது நிற்கும் 
PURQSDA B C என்ற திரவப்பகுதியின் புவியீர்ப்புமையம் வழி 
யாகச் செற்படும் அதன் எடைக்குச் சமமாகும் . இது கீழ்நோக்கிச் 
செயற்படும் . 

பொருளின் மீது செயற்படும் தொகுபயன் செங்குத்து அமுக்கம் 
மேற்கூறப்பட்ட 

இரு பரப்புகளின்மீது செயற்படும் செங்குத்து 
அமுக்கங்களின் 

தொகுபயனுக்கு அதாவது PT RU 
இடத்தை நிரப்பக்கூடிய திரவத்தின் எடைக்குச் சமமாகும் ; இது 
மேல்நோக்கிச் செயற்படும் . ஆனால் P TRU என்ற திரவப்பகுதி 
யின் பருமன் பொருளின் பருமனாகும் . அதாவது , பொருளால் இடம் 
பெயர்க்கப்பட்ட திரவத்தின் பருமனாகும் . 


என்ற 


SI 


L 


- 


P 


- 


-- 


. 


படம் - 17.17 


எனவே , நிலையான திரவம் ஒன்றினுன் தடையின்றி அமிழ்ந் 
திருக்கும் பொருளின் மீது செயற்படும் . தொகுபயன் செங்குத்து 

15 


226 


எந்திரவியல் 


அமுக்கம் அப்பொருளால் இடம் பெயர்க்கப்பட்ட திரவத்தின் எடைக் 
குச் சமமாகும் ; அது இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் புவியீர்ப்பு 
மையம் வழியே மேல் நேகக்கிச் செயற்படும் . இதுவே ஆர்க்கிமிடீஸ் 
தத்துவம் எனவும் அழைக்கப்படுகிறது . 


மேற்கூறப்பட்ட உண்மை பொருளின் ஒரு பகுதியளவே 
திரவத்தில் அமிழ்ந்திருக்கும்போதும் பொருந்தும் . படம் 17 • 17 - ல் 
உள்ளவாறு ஒரு திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் ஒரு பொருளைக் 
கருதுவோம் . அப் பொருளின்மீது செயற்படும் தொகுபயன் அமுக் 
கம் = APTQP என்ற பரப்பின்மீது மேல்நோக்கிக் செயற்படும் 
தொகுபயன் செங்குத்து அமுக்கம் + DSM , CLR என்ற பரப்பு 
களின்மீது மேல்நோக்கிச் செயற்படும் தொகுபயன் செங்குத்து 
அமுக்கம் - PRCA , SQBD ஆகிய பரப்புகளின் மீது கீழ்நோக்கிச் 
செயற்படும் தொகுயன் செங்குத்து அமுக்கம் . 


அல்லது 


= APTQB என்ற பரப்பின் மீது நிற்கும் திரவத்தின் 


எடை 


+ DSM , CLR என்ற 


பரப்புகளின் மீது நிற்கும் 

திரவத்தின் எடை 


- PRCA , SQBD 


என்ற பரப்புகளின்மீது நிற்கும் - 

திரவத்தின் எடை 


அதாவது 


LRPTQ எற்ற திரவப்பகுதியின் எடை 
பொருளால் இடம் பெயர்க்கப்பட்ட திரவப்பகுதியின் 


அதாவது 


எடை . 


இடம் பெயர்க்கப்பட்ட திரவத்தின் புவியீர்ப்பு மையம் பொரு 
ளின் மிதவைத்திறன் மையம் ( ceutre of buoyancy ) பொருளின் 
மீது செயற்படும் தொகுபயன் செங்குத்து அமுக்கம் மிதவைத் 
திறன் விசை ( force of buoyancy ) எனவும் அழைக்கப்படும் . 


பாக ) 


பாதிரிக் கணக்கு 1 : 4 அடி பக்கமுடைய கன சதுரபாத்திரம் 
ஒன்று பாதியளவு பாசரசத்தாலும் பாதியளவு மண்ணெண்ணெயாலும் 
நிரப்பப்பட்டுள்ளது . பாதரசத்தின் ஒப்படர்த்தி 136 , மண்ணெண் 
ணெயின் ஒப்படர்த்தி 0-8 என்றால் அப் பாதரசத்தின் ஒரு செங்குத் 
துப் பக்கத்தில் செயற்படும் அமுக்கத்தைக் கணக்கிடுக . 


227 


அழுத்தமும் அமுக்கமும் 


படம் 17.18 - ல் ABCD ., பாத்திரத்தின் ஒரு செங்குத்துப் 
பரப்பைக் குறிக்கின்றது . ABFE . ல் அமுக்கம் = ABFE- ன் புவியீர்ப்பு 


A 


B 


மண்ணெண் 

வணய் 


D 


படம் 17.18 


மையத்தில் ( 0 ) அமுத்தம் X அதன் பரப்பளவு 


1x 0.8 x 4 x 2 


6.4 பவு . எடை 


EFCD - 60 


அமுக்கம் 


EFCD- ன் புவியீர்ப்பு மையத்தில் ( 0 , ) 
அழுத்தம் x அதன் பரப்பளவு 
( 2 x ( • 8 + 1 x 13.6 ) 4 X 2 
15-2 x 8 


= 121.6 பவு . டை . 


எனவே . ABCD பக்கத்தில் செயற்படும் மொத்த அமுக்கம் 

= 128 பவு . எடை 


மாதிரிக் கணக்கு 2 . இரு சமபக்க முக்கோண பரப்பு ஒன்று 
அதன் 

அடிப்பக்கம் கிடைத்தளமாகவும் உச்சி திரவப்பரப்பிலும் 
இருக்குமாறு திரவம் ஒன்றினுள் அமிழ்த்தப்பட்டிருக்கிறது . தொகு 
பயன் அமுக்க விசை சமமாக இருக்குமாறு கிடைத்தளக் கோடு 
ஒன்றின் மூலம் அப் பரப்பை இருபகுதிகளாகப் பிரிக்கவும் . 


படம் 17-19 - ல் XAY திரவப்பரப்பையும் , ABC இரு சமரக்க 
க்கோணத்தையும் குறிக்கின்றன . PQ என்பது குறிப்பிடப்பட்ட 


* 228 


எந்திரவியல் 


கிடைத்தளக்கோடு எனக் கொள்வோம் . A- யிலிருந்து 


அதன் 


X 


A 


X1 


A 


CC 


படம் 17.19 


ஆழம் * எனவும் முக்கோணத்தின் அடிப் பக்கம் ( BC = ) க . 
எனவும் அதன் ஆழம் h எனவும் கொள்வோம் . 


PQ 


A 


h 


- 


PQ 


h 


APQ பகுதியின் மீது அமுக்கம் = அதன் புவியீர்ப்பு மையத் 

தில் அழுத்தம் X அதன் பரப்பளவு 


3 மற்ற x . PQ . 


A 


1 


wpg x , a 


h 


3 


. 


xapg 

a 


முழுமுக்கோணத்தின் மீது அமுக்கம் = அதன் புவியீர்ப்பு மையத் 

தில் அழுத்தம் : அதன் பரப்பளவு 

= hpyx , at 
ahi pg 
3 


அழுத்தமும் அமுக்கமும் 


229 


மீது 


allpg 


முழுமுக்கோணத்தின் மீது அமுக்கம் = APQ பகுதியின் 

அமுக்கத்தைப்போல் இரு மடங்கு 

23rapy 
எனவே , 

3 

311 

h * 
அல்லது 

2 
h 
32 


* 3 


- 


* 


12 
எனவே முக்கோணப்பரப்பை A- லிருந்து 

32 

ஆழத்தில் 
BC- க்கு இணையாக வரைப்படும் கோடு அமுக்கம் 
இருக்குமாறு இரு பகுதிகளாகப் பிரிக்கும் . 


சமமாக 


மாதிரிக் கணக்கு 3 . C அலகு பக்கமுடைய சதுரவடிவ 
மென்தகடு ஒன்று P2 அலகு அடர்த்தியுள்ள திரவத்தின்மீது 
நிற்கும் P1 அலகு அடர்த்தியுள்ள திரவத்தின் மேற்பரப்பில் 
அதன் ஒரு பக்கம் இருக்குமாறு செங்குத்தாக அமிழ்ந்திருக்கிறது . 
மேலேயுள்ள திரவத்தின் ஆழம் ) எனில் மென்தகட்டின்மீது அமுக் 
கத்தைக் கணக்கிடுக . மென்தகட்டின் இருதிரவங்களுடன் தொடர்பு 
கொண்டிருக்கும் பகுதிகளில் அமுக்கங்கள் சமமாக இருப்பின் 

P , b { 30-2a ) = P , { a - by ? 


என நிறுவுக 


6 


A 


- 


t 


படம் 17.20 


படம் 17.20 - ல் ABCD மென் தகட்டையும் EF , திரவங்களின் 
பொதுப் பரப்பையும் குறிக்கின்றன . 


230 


எந்திரவியல் 


ABFE- ன் மீது அமுக்கம் 
அதன் புவியீர்ப்பு மையத்தில் ( 0. ) 

அழுத்தம் அதன் பரப்பளவு 
b 


Apg x ab 


= 1 abp1g 


EFCD- ன் மீது அழுத்தம் 
அதன் புவியீர்ப்புமையத்தில் அழுத்தம் அதன் பரப்பளவு 
[ b Pig + 2 = P , 8 ] a ( a - b ) 

2 


ஃ ABCD- ன் மீது செயற்படும் மொத்த அமுக்கம் 


= } a b * Pqg + [ b Pis + =>> P , 3 ) a ( 2 - b ) 
= y ag [ b * P ] + 26 P1 { a - b ) + ( a - b ) Pg ] 
= 1 ag [ bP | ( 2a - b ) + ( a - b ) " Ps ] சார்பிலா அலகுகள் 


| 


இருபகுதிகளிலும் அமுக்கங்கள் சமமாக இருக்குமாயின் 
| ab * Pjs = [ b P / s + a_Pg s ] a (a - b ) 

2 
: } £ [ 2b P , + ( a - b ) Pag ] a ( a - b ) 

b P , 2b P1 ( a - b ) + Ps ( a - b ) * 
அல்லது P ; b [ 3b - 2a ] = P2 ( a - b ) 2 


மாதிரிக் கணக்கு 4 .: PQ R S என்ற இணைகர வடிவிலுள்ள 
சமதள மென்தகடு ஒன்று அதன் P முனை திரவமட்டத்தில் இருக்கு 
மாறும் QS என்ற மூலைவிட்டம் கிடைத்தளத்தில் அமையுமாறும் 
ஒரு திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கிறது . அதன் அழுத்தமையம் 
P R என்ற மூலைவிட்டத்தை 7 : 5 விகிதத்தில் பிரிக்கிறது என 
நிறுவுக . 


படம் 17-21 - ல் XY , திரவப் பரப்பையும் P Q RS . மென்தகட் 
டையும் குறிக்கின்றன . மென் தகட்டை P QS . Q R S என்ற இங 


231 


அழுத்தமும் அமுக்கமும் 


முக்கோணங்களாகப் பிரிக்கலாம் . இருமுக்கோணங்களும் சம 
பரப்புள்ளவைகளாகவும் சம உயர முள்ளவைகளாகவும் இருக்கும் . 


X 


Y 


C , 


S 


21 


C 


GG 


C2 


| 


R8 


படம் 17.2 


அவை ஒவ்வொன்றின் பரப்பளவு A எனவும் , உயரம் h எனவும் 
கொள்வோம் . 


P QS- இன் மீது செயற்படும் அமுக்கம் 
= அதன் புவியீர்ப்புமையத்தில் அழுத்தம் X அதன் பரப் 

பளவு 


دا 
اس 


h Pg x A 


3 


இது அதன் அழுத்தமையத்தில் அதாவது P R- ல் திரவப் பரம் 
பிலிருந்து h ஆழத்தில் C ) என்ற புள்ளியில் செயற்படுகிறது . 


QRS என்ற முக்கோணத்தை அதன் அடிப்பக்கம் , Q S. திர 
வப் பரப்பிலிருந்து h ஆழத்திற்கு அமிழ்த்தப் பட்டதாகக் கருதலாம் . 
Q S திரவப் பரப்பிலிருக்கும் பொழுது அதன் மீது அதன் அழுத்த 
மையத் ( C * ) தில் செயற்படும் அமுக்கம் . 

= Hh PgxA 


h 
திரவப் பரபிப்விருந்து அதன் அழுத்தமையம் ஆழம் ) ஆகும் . 
அம் முக்கோணம் h ஆழத்திற்கு அழுத்தப்படும்போது விளையும் 


232 


எந்திரவியல் 


அமுக்க அதிகரிப்பான h Pg A அதன் புவியீர்ப்புமையத்தின் வழி 
யாகச் செயற்படும் . முக்கோணத்தின் இந்நிலையில் C.- ன் ஆழம் 
h 3h 

4 

h 
h + 

புவியீர்ப்புமையத்தின் ஆழம் h + : h - 
2 2 


3 


இப்பொழுது முழு மென் தகட்டின் அழுத்தமையம் C எனவும் , 
அதன் ஆழம் H எனவும் இருப்பின் XY- ஐப் பற்றிய திருப்புதிறன் 
களைக் காணின் 


H ( veg A + + mpg A + kpy A ) 


2 
3 


htpy AX 


3 
4 


h + 


1 


ப- 


shpg AX 


3 
2 


h + 


4 


htg / 


அலிலது 


H X 2 


||| 


7 
3 


H 


7 
6 


h 


அல்லது 


Pc = 1 
CR =- 2 


PR 
12 


எனவே , 


PR 


P C : CR = 7 : 5 


மாதிரிக் கணக்கு 5 . செவ்வக வடிவ மென் தகடு ஒன்று அதன் 
ஒரு பக்கம் திரவப் பரப்பிலிருக்குமாறு திரவத்தினுள் அமிழ்த்தப்பட் 
டுள்ளது . அதன் புவியீர்ப்புமையத்திலிருந்து அழுத்தமையத் 

k2 
தின் ஆழம் 

எனக் காட்டுக . ( R என்பது அதன் புவியீர்ப்பு 

hh | 
மையம் வழியாகச் செல்லும் கிடைத்தள அச்சைப்பற்றிய சுழற்சி 
ஆரம் ; h என்பது புவியீர்ப்பு மையத்தின் ஆழம் . ) 


படம் 17.22 - ல் ABCD செவ்வக வடிவ மென்தகட்டைக் குறிக் 
கிறது . G. அதன் புவியீர்ப்புமையத்தையும் EF , G வழியாகச் 
செல்லும் ஒரு கிடைக்கோட்டையும் C அதன் அழுத்த மையத் 
தையும் குறிக்கின்றன . 


233 


அழுத்தமும் அமுக்கமும் 


= 3 


x 2h 


AB- லிருந்து C- ன் ஆழம் 

3 
4 

3 
AB- லிருந்து G- ன் ஆழம் = h . 


h 


. 


2n | 


E 


D 


ما 
بالا 


17.22 


எனவே , புவியீர்ப்புமையத்திவிருந்து அழுத்தமையத்தின் ஆழம் 

+ b - h = } h 


மென்தகட்டின் நிறை M எனில் E F- ஐப் பற்றிய அதன் நிலைமத் 

Mh ? 
திருப்பு திறன் 

1 


3 


ஃ E F- ஐப் பற்றிய சுழற்சி ஆரம் k எனில் 

he 
ks 

3 


. புவியீர்ப்புமையத்திலிருந்து அழுத்தமையத்தின் ஆழம் 


h 


k 
h 


மாதிரிக் கணக்கு 6. 3 அடி பக்கமுடைய கனசதுர வடிவி 
லுள்ள ஒரு கலத்தின் ஒரு செங்குத்துப் பக்கத்திலிருந்து ஒரு முக் 
கோண வடிவப் பகுதி ஒன்று வெட்டியெடுக்கப்பட்டுள்ளது . 

முக் 
கோணத்தின் உச்சி சதுர வடிவப் 

உச்சி சதுர வடிவப் பக்கத்தின் அடிப்பகுதியின் 
மையப்புள்ளியிலும் , அதன் அடிப்பக்கம் சதுர வடிவப் பக்கத்தின் 
உச்சிப்பக்கமாகவும் அமைந்துள்ளன . முக்கோணத்தின் உச்சி 


234 


எந்திரவியல் 


கீல்மூலம் பொருத்தப்பட்டு அதன் அடித்தளத்தின் மையமும் , கலத் 
தின் எதிர்பக்கத்தின் உச்சி விளிம்பின் மையமும் , ஒரு கயிறு மூலம் 
இணைக்கப்பட்டுள்ளன . கலம் இப்பொழுது நீரால் நிரப்பப்படின் 
கயிற்றின் இழுவிசையைக் கணக்கிடுக . ( நீரின் அடர்த்தி 62.5 பவு 
கன அடி ) 


படம் 17.23 ல் ABCD , கலத்தின் ஒரு செங்குத்துப் பக்கத்தை 
யும் AKB முக்கோணத்தையும் LM கயிற்றையும் குறிக்கின்றன . 
இங்கு , கலம் நீரால் நிரப்பப்படும்பொழுது முக்கோணப் பரப்பு 


B 


3 


| 


A 


| 
IGG 
LE 
| 


3 


k 


படம் 17.23 


அதன் அடிப்பக்கம் நீர்மட்டத்தில் இருக்குமாறு நீரில் அமிழ்த்தப் 
பட்டிருப்பதாகக் கொள்ளலாம் , G , C என்பன முறையே முக் 
கோணப்பரப்பின் புவியீர்ப்புமைய த்தையும் அழுத்தமையத்தையும் 
குறிக்கின்றன . முக்கோணப்பரப்பின் கிடைத்தளச் சமநிலையைக் 
கருதுவோயின் அதன் மீது செயற்படும் விசைகளாவன : 


( j ) அதன் அழுத்தமையத்தின் 
செயற்படுத்தும் தொகுபயன் அமுக்கம் . 


( C ) வழியே 


திரவம் 


( ii ) கயிற்றின் இழுவிசை ( T ) 


அழுத்தமும் அமுக்கமும் 


235 


C- ல் செயற்படும் தொகுபயன் அமுக்கம் 


புவியீர்ப்புமையத்தில் அழுத்தம் X முக் 

கோணத்தின் பரப்பளவு 
x 3X 62.5Xgx1x3x3 
9 

X 62.57 பவுண்டல்கள் . 

2 
AB- லிருந்து C- ன் ஆழம் 

3 

அடி 
2 


= 


K- ஐப் பற்றிய திருப்புத்திறன்களைக் காணின் 


Tx 3 = 


9 
2 


62.5 


X 


g 


3 


3 
2 





T = 


9 
4 


x 62 • 5x 32 பவுண்டல்கள் 


அதாவது கயிற்றின் இழுவிசை 


4500 பவுண்டல்கள் . 


- 


பயிற்சி XVII 


1 . ஒரு பாத்திரத்தில் 1.2 ஒப்படர்த்தியுடைய திரவத்தின் 
மீது 0-8 ஒப்படர்த்தியுள்ள திரவம் ஒன்று 4 அங்குல உயரத்திற்கு 
நிற்கிறது . இலேசான திரவத்தின் மேற்பரப்பில் ஒரு பக்கம் இருக் 
குமாறு ஒரு சதுரம் அமிழ்த்தப்பட்டிருக்கிறது . சதுரத்தின் இரு 
திரவங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கும் பகுதிகளில் அமுக்கங் 
கள் சமமாக இருப்பின் சதுரத்தின் பக்கத்தைக் கணக்கிடுக . 

[ 5 5 " ] 


2. 2P அடர்த்தியுள்ள ஒரு திரவம் 3P அடர்த்தியுள்ள மற் 
றொரு திரவத்தின்மீது 4 அங்.உயரத்திற்கு நிற்கிறது . 6 அங் 
பக்கமுள்ள சதுரம் அதன் ஒருபக்கம் இலேசான திரவத்தின் மேற் 
பரப்பிலிருக்குமாறு திரவங்களுள் அமிழ்த்தப்பட்டுள்ளது . திரவங் 
களுடன் தொடர்பு கொண்டுள்ள பகுதிகளில் செயற்படும் அமுக் 
கங்கள் 8.11 என்ற விகிதத்தில் இருக்கின்றன என நிறுவுக . 


3. திரவப்பரப்பில் ஒருபக்கம் இருக்குமாறு செங்குத்தாக 
அமிழ்த்தப்பட்டிருக்கும் செவ்வகப்பரப்பு ஒன்றின் அழுத்தமையம் 
வழியாக ஒரு கிடைக்கோடு வரைந்து இருபகுதிகளாகப் பிரிக்கப் 


236 


எந்திரவியல் 


படுகிறது , அவ் விருபகுதிகளிலும் அமுக்கங்கள் 4 : 5 என்ற விகிதத்தி 
லிருக்கின்றன என நிறுவுக . 


4. கால்வாய் தளமாற்ற அடைப்பு ( Lock gate ) ஒன்றின் 
ஒரு பக்கத்தில் a மீட்டர் ஆழத்திற்கும் மறுபக்கத்தில் 5 மீட்டர் 
ஆழத்திற்கும் நீர் உள்ளது . அடைப்பின் மீது செயற்படும் அமுக் 
கங்களின் தொகுபயன் அடைப்பின் அடியிலிருந்து ( a + ab + z ) / 3 
( a + b ) உயரத்தில் செயற்படுகிறது என நிறுவுக . 


5 . கன அடிக்கு 150 பவு . எடையுள்ள கான்கிரீட்டினால் 
செய்யப்பட்ட அணையின் மாதிரிப் படிவம் ஒன்றின் 

குறுக்கு 
வெட்டுமுகம் செங்கோண முக்கோண வடிவிலுள்ளது . 

அதன் 
செங்குத்துப் பக்கத்தின் உயரம் 10 அடி . அப் பக்கத்தை எதிர்த்து 
9 அடி உயரத்திற்கு நீர் நிற்கிறது . அணைச்சுவர் ( a ) சாயாமல் 
இருக்கவும் ( 1 ) நழுவிச் செல்லாமல் இருக்கவும் முக்கோணத்தின் 
அடித்தளத்தின் சிறும நீளத்தைக் கணக்கிடுக ( H 0 • 8 ) 

( 39 , 4-219 ) 


6. நாற்காரம் ஒன்று அதன் இரு மூலைகள் திரவப்பரப்பில் 
அமிழ்ந்துள்ளது . திரவப் பரப்பிலிருந்து மற்ற மூலைகளின் ஆழங்கள் 
a , b ஆகும் . திரவப் பரப்பிலிருந்து நாற்கரத்தின் புவியீர்ப்புமையம் , 
அழுத்தமையம் ஆகியவற்றின் ஆழங்கள் முறையோ ) 

எனில் 
b.xy + ad = 3x ( a + b ) 
எனக் காட்டுக 


7. முக்கோணம் ஒன்று அதன் மூலைகள் திரவப் பரப்பிலிருந்து 
d . B , Y என்னும் ஆழங்களில் இருக்குமாறு ஒரு திரவத்தினுள் 
மூழ்கியிருக்கிறது . அதன் அழுத்த மையத்தின் ஆழத்தைக் கணக் 
கிடுக . 


(* + B t + 5 + 14 + 4 | 


d + B- + y + BY + Yd + d p 

2 ( { + B + Y ) 


18. ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் 

மிதவை விதிகளும் 


( Archimedes Principle and laws of floatation ) 


நிலையான திரவம் ஒன்றினுள் ஒரு பெருள் அமிழ்ந்திருக்கும் 
போது அதன்மீது அதனால் இடம் பெடர்க்கப்பட்ட திரவத்தின் 
எடைக்கு , அதாவது , அதே பருமனுள்ள திரவத்தின் எடைக்குச் 
சமமான அமுக்கம் ஒன்று மேல்நோக்கிச் செயற்படுகிறது என்று 
முன் பகுதியில் கூறப்பட்டது . இதுவே ஆக்கிமிடீஸ் தத்துவம் 
எனப்படும் . 


பொருளொன்றைக் கயிற்றால் தொங்க விடும்போது கயிற்றின் 
இழுவிசை பொருளின் எடைக்குச் சமமாக இருக்கும் என்பதை 
நாமறிவோம் . இனி, ஆர்க்கிமிடீஸ் தத்துவத்தை அடிப்படையாகக் 
கொண்டு ஒரு பொருள் திரவம் ஒன்றினுள் அமிழ்ந்திருக்கும்போது 
கயிற்றின் இழுவிசையில் விளையும் மாறுதலைப்பற்றி இப்பொழுது 
காண்போம் , 


கயிறு ஒன்றால் 

ஒன்றால் தொங்கவிடப்பட்டு திரவம் ஒன்றினுள் 
அமிழ்ந்திருக்கும் ஒரு பொருளின் மீது செயற்படும் விசைகளாவன : 


1 . மேல் நோக்கிச் செயற்படும் கயிற்றின் இழுவிசை ( T ) 
2. பொருளால் இடம் பெயர்க்கப்பட்ட திரவத்தின் 

எடைக்குச் சமமான மேல் நோக்கு அமுக்கம் ( R ) 
3. கீழ்நோக்கிச் செயற்படும் பொருளின் எடை ( W ) 
எனவே , பொருள் சமநிலையிலிருக்க 

T + R 


W - R 


அல்லது கயிற்றின் இழுவிசை T = 


238 


எந்திரவியல் 


இது , பொருளானது ஒரு திரவத்தில் அமிழ்ந்திருக்கும்போது 
அதனால் இடம் பெயர்க்கப்பட்ட திரவத்தின் எடைக்குச் சமமான 
அளவிற்குப் பொருளின் எடையில் ஒரு போலிக்குறைவு ஏற்படு 
கிறது என்பதைக் குறிக்கிறது . அதன் பயனாய் ஒருபொருளை ஒரு 
திரவத்தினுள் மூழ்கியிருக்குமாறு தொங்கவிட்டு அதன் எடையைக் 
காண்போமாயின் தராசு அதன் போலி எடையையே அதாவது 
அதன் உண்மையான எடைக்கும் அதனால் இடம் பெயர்க்கப்பட்ட 
திரவத்தின் எடைக்கும் உள்ள வேறுபாட்டிற்குச் சமமான 
யையே காட்டுகிறது . 


எடை 


சமமாக 


ஒரு பொருளைக் காற்றில் எடைகாணும்போது பொருளால் இடம் 
பெயர்க்கப்பட்ட காற்றின் எடையும் எடைக்கற்களால் இடம் 
பெயர்க்கப்பட்ட காற்றின் எடையும் 

இருப்பதில்லை . 
எனவே , நாம் காணும் எடைகள் மிகவும் து லியமானவை என்று 
சொல்லமுடியாது . நுட்பமாகக் கருதுமிடத்து பொருட்களின் 
உண்மையான எடை கணைக் காண வேண்டுமாயின் அவற்றை 
வெற்றிடத்திலேயே டை காணவேண்டும் . இதனை நேர்முகமாகக் 
காண்பது என்பது எளிதன்று . ஆயினும் , நாம் காற்றில் காணும் 
எடைமதிப்புக்கு ஒரு திருத்தம் செய்து பொருட்களின் எடை களை 
இவ்வளவு துல்லியமாகக் கண்டறியலாம் , 


பொருளின் உண்மையான எடை W எனவும் போலி எடை 
Wo எனவும் கொள்வோம் . W. ) என்பது எடைக்கற்கள் குறிக்கும் 
எடையாகும் . பொருளின் அடர்த்தி P எனவும் , எடைக்கற்களின் 
மூலப்பொருளின் அடர்த்தி P , எனவும் , காற்றின் அடர்த்தி ( எனவும் 
கொள் வோம் . எடைக்கற்களின்மீது குறிக்கப்பட்டிருக்கும் மதிப்பு 
W ( ) என்ற போதிலும் அவை வைக்கப்பட்டிருக்கும் தட்டின்மீ . 
அவற்றின் போலி எடையே செயற்படும் . எனவே , தராசு சமநிலையி 
லிருக்கும்போது பொருளின் போலி எடையும் எடைக்கற்களின் 
போலி எடையும் சமமாக இருக்கவேண்டும் . 


அதாவது 


w 


Wo 
Wo - 

Pig 


சா 


py 


அல்லது 


w ( 1 - - ) - we ( 1- + ) 


1- -- 


W 


Wo 


1 


- * 


ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் மிதவை விதிகளும் 


239 


- wa ( 1 - F ) ( 1- :) 
- W.( 1- * XT - F ) 


ந 


ச - ன் மதிப்பு மிகவும் சிறியதாயிருக்குமாகையால் 8 - ன் 
மதிப்பைப் புறக்கணித்து விடலாம் . எனவே பொருளின் உண்மை 


பான் எடை 


W 


- W.( 1 - * + : ) -- 18-1 


மிதவை விதிகள் : ( Laws of floatation )) 


திரவம் ஒன்றினுள் முழுவதும் அமிழ்ந்திருக்கும் பொருளின் 
எடை அதே பருமனுள்ள திரவத்தின் எடையைவிடக் குறைவாக 
இருப்பின் அதன்மீது செயற்படும் மேல்நோக்கு அமுக்கம் அதன் 
எடையைவிட அதிகமாக இருக்கும் . அதன் பயனாய் பொருள் 
திரவத்தில் மிதக்கும் . ஆகவே ஒரு பொருள் ஒரு திரவத்தில் மிதக்க 
வேண்டுமாயின் அதன் எடை அதே பருமனுள்ள திரவத்தின் 
எடையைவிடக் குறைவாக இருக்கவேண்டும் ; அதாவது பொரு 
ளின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியைவிடக் குறைவாக இருக்க 
வேண்டும் . 


செயற்படும் 


திரவம் ஒன்றில் மிதக்கும் ஒரு பொருளின் மீது 
விசைகளாவன : 


( i ) பொருளின் புவியீர்ப்புமையம் வழியாகக் கீழ்நோக்கிச் 

செயற்படும் அதன் எடை . 


( ii ) பொருளின் மீது திரவம் செயற்படுத்தும் மேல் நோக்கு 

அமுக்கம் ; இது பொருளால் இடம் பெயர்க்கப்பட்ட 
திரவத்தின் எடைக்குச் சமமாக அமைந்து பொருளின் 
மிதவைத்திறன்மையம் வழியாக மேல் நோக்கிச் செயற் 
படுகிறது . 


எனவே , மிதக்கும் பொருள் சம நிலையிலிருப்பதற்கான நிபந்தனை 
களைப் பின்வருமாறு கூறலாம் . அவை மிதவை விதிகள் எனப்படும் , 


240 


எந்திரவியல் 


மிதவை விதிகளாவன : 


( i ) மிதக்கும் பொருளின் எடை அதனால் இடம் பெயர்க்கப்பட்ட 

திரவத்தின் எடைக்குச் சமமாகவேண்டும் . 
( ii ) மிதக்கும் பொருளின் புவியீர்ப்புமையமும் பொருளின் 

மிதவைத்திறன்மையமும் ஒரே செங்குத்துக்கோட்டில் 
அமையவேண்டும் . 


ஒன்றுக்கு மேற்பட்ட திரவங்களில் மிதக்கும் ஒருபொருள் 
சமநிலையிலிருக்க அதன் எடை அதனால் 

எடை அதனால் இடம் பெயர்க்கப்பட்ட 
திரவங்களின் மொத்த எடைக்குச் சமமாக இருக்கவேண்டும் . 
மேலும் பொருளின் புவியீர்ப்புமையமும் , இடம்பெயர்க்கப்பட்ட 
திரவங்களின் புவியீர்ட்புமையமும் ஒரே செங்குத்துக்கோட்டில் 
அமைய வேண்டும் . 

ஆர்க்கிமிடீஸ் தத்துவத்தையும் மிதவை விதிகளையும் அடிப் 
படையாகக் கொண்டு பொருட்களின் ஒப்படர்த்திகளைக் காண்பது 
பற்றிய சில முறைகளைப்பற்றிக் கீழ் வகுப்புக்களில் படித்திருப்பீர்கள் . 
இங்கு , மிதவை விதிகளை அடிப்படையாகக் கொண்ட நிக்கல்சன் 
திரவமானி ( Nicholson hydrometer ) யைப்பற்றியும் , சாதாரணத் 
திரவமானியில் எவ்வாறு அளவுக்கூறுகள் குறிக்கப்படுகின்றன 
என்பதைப் பற்றியும் காண்போம் . 


A 


-- 


فاالا 


இதில் 


நிக்கல்சன் திரவமானி ( Nicholson s 
hydrometer ) : நிக்கல்சன் திரவமானியின் 
அமைப்பைப் 

18-1 - ல் காணலாம் . 
உள்ளீடற்ற 

உலோக உருளை ( B ) 
ஒன்றின் மேல்முனையில் ஒரு மெல்லிய தண்டின் 
மூலமாக ஒரு தட்டும் ( A ) கீழ் முனையில் எடை 
மிக்க சிறுவாளி ( C ) ஒன்றும் இணைக்கப்பட் 
டுள்ளன . இது , ஒரு மாறா அமிழ்வுத் திரவ 
மானியாகும் . 

இதற்கெனத் தண்டில் D என்ற 
ஒரு குறியீடு உண்டு . திரவமானி எப்போதும் 
ஒரு குறியீடுவரை அமிழ்ந்திருக்குமாறு செய்ய 
வேண்டும் . இனி , இதனைக் கொண்டு பொருட் 
களின் ஓப்பு அடர்த்திகளைக் காண்பது எவ் 
வாறு என்று பார்ப்போம் . 


1 


படம் 181 


ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் மிதவை விதிகளும் 


241 


மாறு 


திடப்பொருளின் ஒப்பு அடர்த்தி : நீர் நிறைந்த ஜாடி ஒன்றினுள் 
திரவமானியை மிதக்கவிட்டு திரவமானியின் தண்டிலுள்ள குறியீடு 
வரை மூழ்கும் வண்ணம் அதன் தட்டில் எடையைச் 

சேர்க்க 
வேண்டும் . திரவமானி 

செங்குத்தாகவும் சாடியின் பக்கங்களைத் 
தொடாதவாறும் மிதக்குமாறும் பார்த்துக் கொள்ளவேண்டும் . ( திரவ 
மானியின் தண்டு மட்டும் தங்குதடையின்றி செல்லக்கூடிய அளவு 
துளையையுடைய ஓர் அட்டையினால் சாடியை மூடுவது நல்லது . 
இதனால் திரவமானி நீரினுள் முழுவதும் மூழ்காவண்ணம் தடுக்க 
லாம் ) தட்டில் சேர்க்கப்படும் எடையை w1 எனக் கொள்வோம் . 
பின்னர் ஒப்படர்த்தி காணப்படவேண்டிய பொருளின் சிறு துண்டு 
ஒன்றைத் தட்டின் மீது வைத்து திரவமானி குறியீடுவரை அமிழு 
எடையைச் 

சரிசெய்யவேண்டும் . இப்பொழுது உள்ள 
எடையை W , எனக் கொள்வோம் . அடுத்து பொருளைத் திரவ 
மானியின் வாளியில் வைத்துத் திரவமானி குறியீடுவரை அமிழுமாறு 
தட்டில் உள்ள எடையை மீண்டும் சரிசெய்யவேண்டும் . இப் 
பொழுது உள்ள எடை W : என இருக்கட்டும் . ( திடப்பொருள் 
தக்கையைப் போன்று மிதக்கக் கூடியதாக இருப்பின் அதனை 
ஒரு மெல்லிய நூலினால் வாளியுடன் கட்டிவிட வேண்டும் ) 
இனி , காற்றில் பொருளின் எடை = vi - Wa 

நீரில் பொருளின் எடை = w1 - e s 
நீரில் பொருள் இழந்த எடை = ( w | - Wi ) - ( wn - W3 ) 

(w . - wy ) 

காற்றில் எடை 
எனவே திடப்பொருளின் ஒப்பு அடர்த்தி 

நீரில் இழந்த எடை 
w1 - Wa 

18.2 
108 - WS 


வேண்டும் . 


திரவத்தின் ஒப்படர்த்தி : முறை 1 ; திர வமானியை முதலில் 
நீரில் மிதக்கக் விட்டு சிறு திடப்பொருள் துண்டு ஒன்றை முதலில் 
தட்டிலும் பின்னர் வாளியிலும் வைத்து ஒவ்வொருமுறையும் திரவ 
மானி குறியீடுவரை அமிழ்வதற்கு அதன் தண்டில் சேர்க்க 
வேண்டிய எடைகளைக் குறித்துக் கொள்ள 

அவை 
முறையே .. 2 எனக் கொள் வோம் . அடுத்து , திரவமானி 
யைத் திரவத்தினுள் மிதக்க விட்ட மேற்கூறப்பட்ட சோதனையைத் 
திருப்பிச் செய்து தட்டில் 

சேர்க்க வேண்டிய 

எடைகளைக் 
குறித்துக் கொள்ள வேண்டும் . அவை முறையே : s , c எனக் 
கொள்வோம் . 
இனி , நீரில் திடப்பொருளின் எடை இழப்பு 

= Ta - 01 
திரவத்தில் திடப்பொருளின் எடை இழைப்பு 
எனவே திரவத்தின் ஒப்படர்த்தி 
16 


= 0 , - 3 


242 


எந்திரவியல் 


பொருள் திரவத்தில் இழந்த எடை 
பொருள் நீரில் இழந்த எடை 


s 


18.3 


02 


| 


எடை 


எடையை 


முறை I ( : இம்முறை எளிதாயினும் இதில் திரவ மானியின் 

அறியவேண்டும் . முதலில் திரவமானுயின் 
( W ) யைக் கண்ட பின் அதனை முதலில் நீரிலும் பின்னர் 
திரவத்திலும் மிதக்க விட்டு அது குறியீடு வரை அமிழ்வதற்குத் 
தட்டில் சேர்க்கவேண்டிய எடைகளைக் காணவேண்டும் . அவை 
முறையே ய யா என்றால் குறையீடு வரை அமிழ்வதற்கு 

நீரில் திரவமானியின் எடை 
திரவத்தில் திரவமானியின் எடை 
எனவே , திரவத்தின் ஒப்படர்த்தி 

திரவத்தில் திரவமானியின் எடை 
நீரில் திரமானியின் எடை 


W + 1 
W + w 


W + t s 
W + w1 


18.4 


C 


2 


B 


முதல் முறையில் திரவத்தின் ஒப்படர்த்தி 
யைக் கண்டு இரண்டாம் முறையில் திரவமானி 
யின் எடையைக் காணலாம் . 
சாதாரண திரவமானி ( Common hydrometer ) 

இது ஒருமாறு அமிழ்வு திரவமானியாகும் , 
தனைக் கொண்டு திரவங்களின் ஒப்பு அடர்த்தி 
களை நேரடியாக அறியலாம் . அதன் அமைப் 
பைப் படம் 18 2 - ல் காணலாம் . BC என்பது 
சுமார் 1.5 செ.மீ. முதல் 2 செ . மீ . வரை குறுக் 
களவுள்ள ஒரு கண்ணாடிக்குழாய் . அதன் கீழ் 
முனையில் D என்ற ஒரு கண்ணாடிக்குமிழும் மேல் 
முனையில் AB என்ற சுமார் 5 மி.மீ . குறுக்களவும் 
10 செ.மீ. நீளமும் கொண்ட ஒரு கண்ணாடிக் 
குழாயும் பொருத்தப்பட்டுள்ளது ( இது திரவ 
மானியின் தண்டு எனப்படும் . ) திரவமானி திர 
வங்களில் செங்குத்தாக மிதக்கும் 

மிதக்கும் வகையில் 
கண்ணாடிக் குமிழ் ஈயக்குண்டுகளாலோ பாத 
ரசத்தாலோ நிரப்பப்பட்டிருக்கும் . தண்டில் ஒப் 
படர்த்தி அளவுக் கூறுகள் குறிக்கப்பட்டிருக் 
கும் ஒப்படர்த்தி காணவேண்டிய திரவத்தில் 
திரவமானியை மிதக்க விட்டால் திரவ மட்டத் 
திற்கு நேராக திரவமானியின் தண்டிலுள்ள 


C 


D 


படம் 18 


ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் மிதவை விதிகளும் 


243 


அளவீடு திரவத்தின் ஒப்படர்த்தியைக் கொடுக்கும் . இப்பொழுது 
திரவயானியின் தண்டில் அளவுக் கூறுகள் எவ்வாறு குறிக்கப்படு 
கின்றன என்று காண்போம் . 

முதலில் திரவமானியை நீரிலும் பின்னர் ஒரு திரவத்திலும் 
மிதக்க விடுவதாகக் கொள்வோம் . நீரில் , தண் 
டிஒல் K என்ற புள்ளிவரையிலும் , திரவத்தில் L 
என்ற டள்ளி வரையிலும் அமிழ்வதாகக் கொள் 
வோப் . ( படம் 18-30 ). திரவமானியின் முழுப் 
பருமன் V எனவும் தண்டின் குறுக்குப் பரப்பளவு 
a எனவும் கொள்வோம் . 


AL 


KI 


K 


L 


8 


நீரில் மிதக்கும் பொழுது இடம்பெயர்க்கப் 
பட்ட நீரின் பருமன் V- a , AK . 


. இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் எடை 

( V - a . AK ) x | 


D 


திரவத்தில் மிதக்கும் பொழுது இடம் பெயர்க் 
கட்டட்ட திரவத்தின் பருமன் : VV - a.AL 


( 
a 
) 


திரவத்தின் அடர்த்தி P எனில் இடம்பெயர்க் 
கப்பட்ட திரவத்தின் எடை : ( V- T. AL ) P 


O 


( V 


... 


திரவமானியின் எடை ஒரே அளவாயிருப்ப 
தால் இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் எடை 

( b ) 
இடம் பெயர்க்கப்பட்ட நீரின் எடை அதாவது படம் 18.3 
a . AL ) P ( V a . AK ) X 1 

V - a . AK 
எனவே , திரவத்தின் ஒப்படர்த்தி P 

V - a . AL 

13 5 
இப்பொழுது . திரவமானி அதன் தண்டின் குறுக்குப் பரப் 
பளவை ( a ) யும் அதன் முழுப்பருமனை ( V ) யும் கொண்ட OA என்ற 
ஒரு சீரான நீண்ட குழாய் வடிவிலிருப்பதாகக் கொள் வோம் . 

V a . AO 

18.6 
எனவே , சமன் 18.5.ஐ 

a . AO 
P 

a . AK 

a . AO - a . AL 
என எழுதலாம் . 

a ( AO - AK ) 
அதாவது 

P = 

a AO - AL ) 


ஆகவே 


= 


244 


எந்திரவியல் 


P 


= 


KO 
LO 
KO 


அல்லது 


LO 


18.7 


... 


P 


ஒரு குறிப்பிட்ட திரவமானி நீரில் எப்பொழுதும் ஒரே ஆழத் 
திற்கு அமிழுமாதலால் KO ஒரு மாறிலியாகும் . எனவே 

1 
P 


LOd 


> 


ஆகவே 


அதாவது 0 - லிருந்து L- ன் தொலைவு திரவத்தின் ஒப்படர்த் , 
திக்கு எதிர்விகிதத்திலிருக்கிறது . எனவே ஒப்பு அடர்த்தி அதிக 
மாக அதிகமாக 0 - லிருந்து -ன் தொலைவு குறையும் . 
தண்டில் ஒப்படர்த்தி அளவுகள் மேலிருந்து கீழ்நோக்கி அதிக 
மாகும் . எனவே ஒப்படர்த்திகள் 1.025 , 1.05 , 1.075,11 போன்று 
கூட்டுத்தொடர் ( arithmetic progression ) முறையில் இருப்பின் 
0 - லிருந்து L- ன் தொலைவுகள் இசைத்தொடர் முறையில் ( harmonic 

KO KO KO KO 
அதாவது 

1-025 , 105 , 1075 , 11 
அமையும் . மாறாக , ஒப்பு அடர்த்திகள் இசைத் தொடர் முறையில் 
அமையுமாயின் 0 லிருந்து டன் தொலைவுகள் கூட்டுத்தொடர் 
முறையில் அமையும் . 


progression ) [ 


எனவே . இருவகை திரவமானிகள் 

உள்ளன . 

அவை 1 .. 
ட்வேடல் திரவமானி ( Twaddell s hydrometer ) 2. பியூமே திரவ 
மானி ( Beaume s hydrometer ) எனப்படும் . ட்வேடல் திரவமானி 
யில் ஒப்படர்த்திகள் கூட்டுத் தொடர் முறையில் அதிகமாகின்றன . 
எனவே , 0 - லிருந்து L- ன் தொலைவுகள் இசைத் தொடர் முறையில் 
அமைந்து கீழ் நோக்கிச் செல்லச் செல்ல அளவுக் கூறுகள் நெருக்க 
மாக அமைகின்றன . 


பியுமே திரவமானியில் அளவுக் கூறுகள் சம தொலைவுகளில் 
அதாவது 0 - லிருந்து L- ன் தொலைவுகள் கூட்டுத் தொடர் முறையில் 
அமைந்திருக்கும் . எனவே . அளவுக் கூறுகள் குறிக்கும் ஒப்படர்த் 
திகள் இசைத் தொடர் முறையில் அமையும் . 


மிதக்கும் பொருளின் சமநிலையின் நிலைத்ததன்மை : சமநிலை 
யில் மிதக்கும் ஒரு பொருளின் , புவியீர்ப்புமையம் தாங்கு தானத்திற்கு 
நேர்கீழே இருப்பின் அச்சமநிலை நிலையான தாகவும் புவியீர்ப்பு மையம் 
தாங்குதானத்திற்கு நேர் மேலே இருப்பின் அச்சம நில நிலையற்ற 
தாகவும் இருக்கும் என முன்னொரு பகுதியில் கூறப்பட்டது . மிதக் 


ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் மிதவை விதிகளும் 


245 


கும் பொருள் ஒன்று சம நிலையில் இருப்பதற்கான நிபந்தனை களை 
மிதவை விதிகள் கூறுகின்றன . அச்சம நிலை நிலையானதாக இருக்க 
வேண்டுமாயின் மற்றுமொரு நிபந்தனையும் உண்டு. அதனைப்பற்றி 
இங்குக் காண்போம் . 


ஒரு பொருள் திரவமொன்றில் தங்குதடையின்றி மிதக்கும் 
பொழுது அதன்மீது செயற்படும் மேல்நோக்கு அமுக்கம் பொருளின் 
மிதவைத்திறன் மையம் வழியாகச் செயற்படுகிறது என்று முன்னர் 
கூறப்பட்டது . இனி , திரவப்பரப்பானது மிதக்கும் பொருளை வெட்டு 
வதால் கிடைக்கும் வெட்டுமுகம் மிதவைத்தளம் ( plane of floata 
tion ) எனப்படும் . படம் . 18 4 - ல் AB மிதவைத் தளத்தைக் குறிக் 
கிறது . மிதக்கும் பொருள் அதனால் இடம் பெயர்க்கப்பட்ட திரவத் 


W 


A 


A 


8 


H 


H 


_ ( a) | 


[ b ] 


-- [ c) - 


- 


படம் 16.4 


தின் பருமன் ஒரே அளவாய் இருக்குமாறு நகருமாயின் மிதவைத் 
திறன் மையமானது மிதவைத்திறன் பரப்பு ( surface of buoyancy ) 
என்னும் பரப்பை வரைகிறது . மிதக்கும் பொருள் ஒன்றை அதனால் 
இடம் பெயர்க்கப்பட்ட திரவத்தின் பருமன் ஒரே அளவாய் இருக்கு 
மாறு சற்று அசைத்து விடுவதாகக் கொள்வோம் . அசைத்து விடப் 
பட்ட நிலையில் உள்ள அதன் மிதவைத்திறன் மையம் வழியாகச் 
செல்லும் செங்குத்துக்கோடு அதன் பழைய மிதவைத்திறன்மையம் , 
புவியீர்ப்புமையம் ஆகியவற்றின் வழியாகச் செல்லும் கோட்டைச் 
சந்திக்கும் புள்ளி மிதவைக்காப்புமையம் ( meta centre ) எனப்படும் . 
மிதவைக் காப்பு மையத்திற்கும் பொருளின் புவியீர்ப்புமையத்திற்கும் 
இடையே உள்ள தொலைவு மிதவைக்காப்புயரம் ( meta centric 
height ) எனப்படும் . படம் ( 3.4 - ல் பொருள் சமநிலையில் இருக்கும் 
போது ( 18-4a ) G , அதன் புவியீர்ப்புமையத்தையும் H , அதன் 
மிதவைக்காப்புமையத்தையும் பொருளின் அசைத்துவிடப்பட்ட 
நிலையில் ( 13.4b ) H என்பது அதன் புதிய மிதவைத்திறன் மையத் 
தையம் குறிக்கின்றன . H ) வழியே செல்லும் செங்குத்துக்கோடு 
H , G ஆகியவற்றின் வழியே செல்லும் கோட்டைச் சந்திக்கும் புள்ளி 
M ) மிதவைக்காப்புமையமாகும் . GM மிதவைக்காப்புயரமாகும் . 


246 


எந்திரவியல் 


பொருளின் புவியீர்ப்புமையத்தைப் பொறுத்து மிதவைக்காப்புமையத் 
தின் நிலைக்கேற்ப மிதக்கும் பொருளின் சமநிலை நிலையானதாகவோ 
நிலையற்றதாகவோ இருக்கும் . 

இப்பொழுது படம் 18.45 - ல் உள்ளவாறு மிதவைக்காப்பு மையம் 
புவியீர்ப்புமைத்திற்கு மேல் இருப்பதாகக் கொள்வோம் . இந்நிலையில் 
பொருளின் மீது செயற்படும் விசைகளாவன : 

( i ) அதன் புவியீர்ப்புமையம் வழியாகக் கீழ்நோக்கிச் செயற் 
படும் அதன் எடை ( W ) ; 


( ii ) அதன் மிதவைத்திறன் மையம் வழியாக மேல்நோக்கிச் 
செயற்படும் மிதவைத்திறன் விசை அதாவது 

மேல்நோக்கி 
அமுக்கம் ; இது பொருளின் எடை ( W )- க்குச் சமமானது . 


இவ் விரு விசைகளும் சமமான எதிர்போக்கு இணைவிசைகளாத 
லால் ஓர் இரட்டையை அமைக்கின்றன . இந்த இரட்டை மிதக்கும் 
பொருளை அசைத்து விடப்பட்ட நிலையிலிருந்து சமநிலைக்கு மீட்க 
முயற்சிக்கிறது . எனவே , மிதக்கும் பொருளின் சமநிலை நிலையான 
தாகும் . இங்கு , HM , HG- ஐ விட அதிகமானது 


அடுத்து , மிதவைக்காப்புமையம் புவியீர்ப்புமையத்திற்குக் கீழ் 
இருப்பதாகக் கொள்வோம் . ( படம் 18.4c ) இந் நிலையில் புவியீர்ப்பு 
மையம் வழியாகக் கீழ்தோக்கிச் செயற்படும் எடையும் மிதவைத் 
திறன் மையம் வழியே மேல்நோக்கிச் செயற்படும் ( பொருளின் 
எடைக்குச் சமமாய் அமைந்த ) மேல்நோக்கு அமுக்கமும் அமைக் 
கும் இரட்டை மிதக்கும் பொருளை அதன் சமநிலையிலிருந்து மேன் 
மேலும் விலக்க முயற்சிக்கிறது . எனவே , பொருளின் சமநிலை நிலை 
யற்றதாகும் . இங்கு HM , HG- ஐ விடக் குறைந்தது . ஆகையால் 
மிதக்கும் பொருளின் மிதவைக்காப்புமையம் புவியீர்ப்புமையத்திற்கு 
மேலோ கீழோ இருப்பதற்கேற்ப அதன் சமநிலை நிலையானதாகவோ 
நிலையற்றதாகவோ இருக்கும் . 


மிதக்கும் பொருள் ஒன்றைச் சற்று அசைத்துவிடும் பொழுது 
அதன் பழைய மிதவைத்தளமும் ( AR ) புதிய மிதவைத்தளமும் 
( A B ) ( படம் 18.4 ) சந்திக்கும் கோடு பொருளின் சுழற்சி அச்சு 
( 3xis of rotation ) எனப்படும் . இந்த அச்சைப்பற்றிய மிதவைத் 
தளத்தின் நிலைமத்திருப்பு திறன் AK ( தளத்தின் பரப்பளவு A 
அச்சைப்பற்றிய தளத்தின் சுழற்சி ஆரம் K ) , பொருளால் இடம் 
பெயர்க்கப்பட்ட திரவத்தின் பருமன் V என்றால் 
AK 

188 . 
V 


HM = 


... 


247 


ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் மிதவை விதிகளும் 


என நிறுவலாம் . பொருளின் சமநிலை நிலையானதாக அமைய HM , 

AK ? 
HG- ஐ விட அதிகமாக இருக்கவேண்டும் . 

எனவே 
விட அதிகமாக இருக்கவேண்டும் . 


HG- ஐ 


வளைவு 


கோளக வடிவ அடித்தளத்தையுடைய மிதக்கும் பொருளின் 
மிதவைக்காப்பு மையம் : மிதக்கும் பொருளின் திரவத்தினுள் இருக் 
கும் பகுதி கோள கவடிவில் அமையுமாயின் கோளகப் பரப்பின் 
ஒவ்வொரு சிறுபகுதியிலும் செயற்படும் அமுக்கங்கள் கோளகப் 
பரப்பிற்கு நேர்குத்தாகச் செயற்படுமாதலால் அவையாவும் வளைவு 
மையம் ( C ) வழியே செல்லும் . எனவே , அவற்றின் தொகுபயனும் 
அதாவது பொருளின்மீது செயற்படும் தொகுபயன் அமுக்கமும் 

மையத்தின் வழியே செல்லவேண்டும் . ஆனால் இந்தத் 
தொகுபயன் அமுக்கம் பொருளின் எந்நிலையிலும் மிதவைத்திறன் 
மையம் ( H ) வழியாகச் செயற்படுகிறது . எனினும் பொருள் சம 
நிலையில் இருக்கும் பொழுது இத் தொகுபயன் அமுக்கம் பொருளின் 
புவியிர்ப்புமையம் வழியாகவும் செயற்படுகிறது . எனவே , C , G , H 

மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும் . பொருளின் 
அசைத்து விடப்பட்ட நிலையிலும் தொகுபயன் அமுக்கம் C 
வழியே செயற்படும் . மேலும் , அது புதிய மிதவைத்திறன் மையம் 
( H ) வழியாகவும் செயற்படும் , எனவே , H1C புதிய மிதவைத் 
திறன் மையம் வழியாகச் செல்லும் செங்குத்துக்கோடாதலால் 
மிதவைக் காப்புமையத்தின் வரையறைப்படி C மிதவைக்காப்பு 
மையம் என்பது தெளிவாகும் . 


ஆகிய 


சீரான கோளகப் பந்து ஒன்று ஒருதிரவத்தில் மிதக்கும் 
போது அதன் புவியீர்ப்புமையமும் ( G மிதவைக்காப்புமையமும் 
( M ) ஒன்றுகின்றன . எனவே , 

எனவே , அத்தகைய பந்தின் சமநிலை நடு 
வியல் சமநிலையாகும் . 


ஒரு கப்பலின் மிதவைக் காப்புயரத்தைக் காணல் : முதலில் 
இடப்பெயர்ச்சி முறையின்மூலம் கப்பலின் மொத்த எடை W 
கணக்கிடப்படுகிறது . 

பின்னர் 

உயரமான பாய்மரம் ஒன்றின் 
உச்சியிலிருந்து தூக்கு நூற்குண்டு ஒன்று தொங்கவிடப்படுகிறது . 
குண்டின் நிலையை ஓர் அளவுகோலிலிருந்து அறியலாம் . 
பொழுது , கப்பலின் எடையுடன் ஒப்பிடப் படக்கூடிய எடை ( 10 ) 
யைக் கொண்ட ஒரு பொருளை கப்பல் தளத்தின் குறுக்காக A 
லிருந்து B- க்கு நகர்த்துவதால் அளவுகோலில் குண்டின் நிலையில் 
ஏற்படக்கூடிய மாறுதலைக் கணக்கிடுவதன்மூலம் பொருளை 
நகர்த்துவதன் பயனாய் கப்பல் சாயக்கூடிய கோணம் ( 0 ) கணக் 
* கிடப்படுகிறது . ( படம் 18.5 ] . தூக்கு நூற்குண்டின் நீளம் ! எனவும் 


248 


எந்திரவியல் 


அளவுகோலில் குண்டின் நிலையில் ஏற்படும் மாறுதல் x எனவும் 
கொள் வோமாயின் 8 = ஆகும் . கப்பலின் புவியீர்ப்புமையம் , 

1 


A 


Q 


8 


D 


6 


H 


- 


படம் 1.5 


மிதவைக்காப்பு மையம் முறையே G , M எனவும் AB எனவும் 
கொள்வோம் . GM என்பது மிதவைக்காப்புயரமாகும் . பொருளை 
A- லிருந்து B- க்கு நகர்த்துவது A- லிருந்து பொருளின் எடை- க்குச் 
சமமான ஒரு விசையை நீக்கி அதனை B- ல் செயற்படுத்துவதற்குச் 
சமமாகும் இது , கப்பலின் மீது ஓர் இரட்டையைச் செயற்படுத்துவதற் 
குச் சமமாகும் . இந்த இரட்டையின் திருப்பு திறன் . a cos 9. இது . 
கப்பலைச் சம நிலையிலிருந்து மேலும் விலக்க முயலுகிறது . ஆனால் 
கப்பலின் புதிய நிலையில் அதன் புவியீர்ப்புமையம் வழியாகக் கீழ் 
நோக்கி செயற்படும் எடையும் மிதவைக்காப்புமையம் வழியா 
கச் செயற்படும் கப்பலின் எடைக்குச் சமமான 

மேல் நோக்கு 
அமுக்கமும் அமைக்கும் இரட்டையானது கப்பலைச் சமநிலைக்கு 
மீட்க முயற்சிக்கிறது . அதன் திருப்புதிறன் 

W. GM sin e புதிய 
நிலையில் கப்பல் சமநிலையில் இருப்பதால் 

W • GM sing = u a cos 9 


-- 


W க 


GM 


W • 9 


G , சிறியதாக இருப்பதால் 


GM 


ca 
W tado 


w al 


அல்லது 9 


* ஆததால் GM 


18.9 


- 
.. 


நடைமுறையில் கப்பலின் மிதவைக்காப்புயரத்தைக் காணும் 
போது A- லிருந்து B- க்கு நகர்த்துவதால் ஏற்படும் விளைவை 


ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் மிதவை விதிகளும் 


249 


வேறொரு முறையில் ஏற்படுத்துகிறார்கள் . கப்பலின் பக்கத்திற் 
கொன்றாக ( A , B- ல் ) இரு முழுதொத்த படகுகள் இணைக்கப்பட்டி 
ருக்கின்றன . 

முதலில் A- ஐ நீரால் நிரப்பி குண்டின் நிலையை 
அறிந்தபின் A காலி செய்யட்பட்டு B நீரால் நிரப்பப்படுகிறது . 
குண்டின் புதிய நிலையை அறிந்து கப்பல் சாயும் கோணம் கணக் 
கிடப்படுகிறது . 


A 


18 


m()" 


D 


மாதிரிக் கணக்கு 1 , சாதாரண திரவமானி ஒன்று முறையே 
112 , 1.25 ஒப்படர்த்தியுள்ள திரவங்களில் மிதக்கும் 
பொழுது திரவப்பரப்பின் மேல் தெரியும் அதன் நீளங்கள் 
2 செமீ , 5 செமீ , ஆகும் . திரவப்பரப்பிற்கு மேல் தண் 
டின் நீளம் 3 செ.மீ. தெரியுமாறு திரவமானி மிதக்கக் 
கூடிய திரவத்தின் ஒப்படர்த்தியைக் கணக்கிடுக . 

படம் 18.6 OA , திரவமானியின் முழு நீளத்தையும் 
OB திரவமானி நீரில் அமிழும் ஆழத்தையும் OC , OD . 
OE என்பன திரவங்களில் அமிழும் ஆழங்களையும் குறிப் 
பதாகக் கொள் வோம் . 

படத்தில் AC - 2 செமீ ; AD 
5 செமீ ; AE 3 செ.மீ. 


இனி , 


1.12 


OB 
OC 


OB 
OA - 2 


( i ) 


1-25 


OB 
TOD 


OB 
OA - 5 


( ii ) 


மூன்றாவது திரவத்தின் ஒப்பு அடர்த்தி S எனில் , 

OB 

OB 
S 

iii ) 
OE | OA - 3 ) 


--- 


ப ! .- e I - 6 


சமன்பாடுகள் ( i ) . ( ii )- லிருந்து 

1.25 OA - 2 
1.12 OA - 5 


அல்லது 
அல்லது 


1.25 x OA - 6025 = 1-1204--2-24 
0.13 OA 4.01 

4:01 
OA 

30.84 செமீ 31 செ.மீ 
0.13 


S 


== 


OA - 5 31-5 26 
சமன் ( ii ) , ( iii ) 

1-25 OA.3 31-3 28 

26 
எனவே , 

x 1-25 

1-161 

28 
மூன்றாவது திரவத்தின் ஒப்பு அடர்த்தி = 1.161 . 


S == 


250 


எந்திரவியல் 


மாதிரிக் கணக்கு 2 சாதாரண திரவமானி ஒன்றின் எடை 
22 அவுன்சு . 

அதில் 

1 முதல் 12 வரை ஒப்படர்த்தி அளவு 
கூறுகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன . 1 , 1 } , 1-2 அளவுக் கூறுகளும் 
குக் கீழ் திரவமானியின் பருமன்களைக் கன அங்குலங்களில் கணம் 
கிடுக . 


திரவமானி முறையே 1 , 1 • 1 , 1-2 ஒப்படர்த்தியுள்ள திரவக் 
களில் மிதப்பதாகக் கொள்வோம் . இப்பொழுது முறையே இடங் 
பெயர்க்கப்பட்ட திரவங்களின் பருமன்கள் கேட்கப்பட்டிருக்கும் 
பருமன்களுக்குச் சமமாக இருக்கும் . 


எடை 


ஒப்படர்த்தி 1 உள்ள திரவத்தின் அடர்த்தி 

= 1 x 62.5 பவு . க.அடி 
ஒப்படர்த்தி 1.1 உள்ள திரவத்தின் அடர்த்தி 

1.1 x 62.5 பவு க.அடி 
ஒப்படர்த்தி 1-2 உள்ள திரவத்தின் அடர்த்தி 

1.2x 62 5பவு. | க.அடி . 

2 
திரவமானியின் எடை = 2 அவுன்சு 

பவு . 

16 
தி ) வமானியின் எடை ஒரே அளவாய் இருப்பதால் 
திரவமானியின் எடை = இடம் பெயர்க்கப்பட்ட திரவம் ஒவ் 

வொன்றின் எடை 
ஒப்பு அடர்த்தி 1 உள்ள இடம் பெயர்க்கப்பட்ட திரவத்தின் 

2 

பவு 

15 
டம் பெயர்க்கப்பட்ட திரவத்தின் பருமன் 

2 ) 

க.அடி 
16 62.5 
2 x 120 121 12 

கன அங்குலம் 
16 x 62.5 

3-456 க.அங் 
எனவே 1 அளவுக்கூறுக்குக் கீழ் திரவமானியின் பருமன் 3-455 

க . அங் 
இவ்வாறே 1.1 அளவுக்கூறுக்குக் கீழ் திரவமானியின் பருமன் 

2 x 12 x 12 x 12 
168 62.5 x 1.1 

3.142 க . அங் 
1 2 அளவுக்கூறுக்குக் கீழ் திரவமானியின் பருமன் 

2 x 128 12x12 
16 x 62.5x 1-2 

2 • 878 க.அங். 


16 / 


ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் மிதவை விதிகளும் 


251 


மாதிரிக் கணக்கு 3 . காற்றின் விளைவைப் புறக்கணித்து நிக்கல் 
சன் திரவமானியைக் கொண்டு கணக்கிடப்பட்ட ஒரு பொருளின் 
ஒப்படர்த்தி - ஆகும் . காற்றின் ஒப்படர்த்தி 

எனில் 
பொருளின் உண்மையான ஒப்படர்த்தி - ( -1 ) என நிறுவுகள் 
மேலும் சோதனையில்கண்ட பொருளின் போலி எடை W எனில் 
அதன் உண்மையான எடையையும் கணக்கிடுக . 


நிக்கல்சன் திரவமானியைக் கொண்டு ஒப்படர்த்தியைக் 
காண்பதற்குரிய சோதனையைக் கருத்திற் கொள்வோம் . திரவமானி 
மட்டும் நீரில் குறியீடுவரை அமிழ்வதற்கு அதன் தட்டில் 
சேர்க்க வேண்டிய எடை , பொருளைத் தட்டில் வைக்கும் பொழுது 
தட்டில் சேர்க்கவேண்டிய எடை , பொருளை வாளியில் வைக்கும் 
பொழுது தட்டில் சேர்க்கவேண்டிய எடை ஆகியவை முறையே 
W1 , on . To s எனக் கொள்வோம் . எடைகளின் உண்மையான ஒப் 
படர்த்தி d எனவும் பொருளின் உண்மையான ஒப்படர்த்தி , எடை 
ஆகியவை முறையே P , W ] எனவும் திரவமானியின் எடை . We 
எனவும் கொள்வோம் . 


-- 


1 


- 3 


( சமன் 182 ) 


80 


பொருளின் ஒப்படர்த்திர 

இனி , திரவமானிமட்டும் நீரில் அமிழும்பொழுது அதனால் 
இடம் பெயர்க்கப்பட்ட நீரின் எடை = We + 01 

( 1 ) 


பொருள் தட்டில் இருக்கும் பொழுது இடம் பெயர்க்கப் பட்ட 

d 

d L 
நீரின் எடை = on + 2 

( ii ) 
d 


( 


பொருள் வாளியில் இருக்கும்பொழுது இடம்பெயர்க்கப்பட்ட 
நீரின் எடை 

dd 
= W + we 

( iil ) 
d 

p 


சமன் ( i ) , (ii ) - லிருந்து 

P - ola 

P | 


W.( ² 

( p " ) = ( w ; -ws) ( 1- 4 ) 


( iv ) 


சமன் ( iii ) , ( ii ) லிருந்து 


( - ) - (w ; -wpi ( 1-4 ) 


( v ) 


252 


எந்திரவியல் 


சமன் ( iv ) , ( v ) லிருந்து 
P - d 

Wi- ய 
1 - d 

Wi - We 


( - ) 


: ர 


* 


( P - d ) = ர ( 1 - d ) 

P = d + • ( 1 - d ) 
அல்லது P = r - d ( -1 ) 
சமன் ( iv ) - ல் ( 01 - os ) பொருளின் எடை 
PP - d 

L 
P 

d 


எனவே , பொருளின் உண்மையான எடை 

d - d 

P 
col 

X 
d 

P - d 
d - d 

d + - ( 1 - d 
X 

ர ( 1- d ) 


- ) 


அதாவது பொருளின் உண்மையான எடை 


d d 


( - ) 


d - d 

d . 


X 


(1 + 1- ) 


) 


மாதிரிக் கணக்கு 4 , வட்ட முகமுடைய , ! ஒப்படர்த்தியுடைய 
சீரான உருளை ஒன்று நீரில் நேராக மிதக்கிறது . அதன் நீளம் 
அதன் வட்டத்தின் - பகுதியைவிட அதிகமாக இருப்பின் அதன் 
சமநிலை நிலையானதாக இருக்க முடியாது என நிறுவுக . 


G 


படம் 18-7 - ல் உருளை மிதப்பதைக் காட்டுகிறது . உருளையில் 

விட்டம் எனவும் உயரம் 1. என 
வும் அது நீரில் அமிழ்ந்துள்ள 
ஆழம் 11 எனவும் கொள்வோம் 
படத்தில் G என்பது உருளையின் 
புவியீர்ப்புமையத்தையும் H என 
பது மிதவைத்திறன் மையத்தை 
யும் குறிக்குமாயின் OG 

12 
OG 
2 

2 
M. மிதவைக்காப்பு மையத்தை 
குறிப்பதாகக் கொள்வோம் 

இனி , 


* 


; OH 


படம் 


ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் மிதவை விதிகளும் 


253 


உருளையால் இடம் பெயர்க்கப்பட்ட நீரின் எடை 

ருளையின் எடை 


( 5 ) ** x = 1 ( 1 ) 


- 


k1 

3 
HM > HG என்றால் சமநிலை நிலையானதாக அமையும் . 

AK2 
ஆனால் 

HM 

V 
மிதவைத்தளம் a விட்டமுடைய வட்டமாதலால் , 


4 . 


K 


2 


2 


IT 


2a 
16 


* 


2 


HM 


AK ” 
V 


211 


" ( 

( 3 ) 
( 3 ) * 

T ( ) 


ா 

- 3 


3a 
160 


h 


HG = OG - OH = 


--- 


h 
2 


2 


* 
fou 
em 


h 

h hh 

2 6 3 
எனவே , சமநிலை நிலையான தாக அமைய வேண்டுமாயின் , 

3 aa h 
16 hh 

3 

2 16 
அல்லது 

9 


> 


> 


12 


a 


அல்லது 


> 


- 
- 
5 


11 


3 


3 


அல்லது 


11 


V 


. 


4 


எனவே , h > 


3 
4 


என்றால் 


சமநிலை 


நிலையான தாக 


இருக்க 


முடியாது . 


254 


எந்திரவியல் 


மாதிரிக்கணக்கு 5. 10,000 டன் எடை கொண்ட ஒரு கப்பலின் 
40 அடி அகலமுள்ள தளத்தின் குறுக்காக 50 டன் எடையுள்ள 
பொருள் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு 

எடுத்துச் 
செல்லப்படும்போது 20 அடி நீளமுள்ள நூற்குண்டு 10 அங் 
தொலைவு நகருகிறது . கப்பலின் மிதவைக்காப்புயரத்தைக் கணக் 


al 


மிதவைக்காப்புயரம் GM 


( சமன் 18-9 ) 


20 


இங்கு 


w = 50 டன் எடை 

10,000 டன் எடை 


40 அடி 
20 அடி 


1 


= 

10 அங் 


10 
12 


அடி 


ஃ மிதவைக்காப்புயரம் 


GM 


X 


40 x 20 

10 


x 12 


50 
10000 
48 
10 


4.8 அடி . 


பயிற்சி XVIII 


1. அலகு உயரங்கொண்ட உருளை வடிவத்தக்கை ஒன்று 
அதன் அச்சு செங்குத்தாக இருக்குமாறு கிண்ணம் ஒன்றில் உள்ள 
நீரில் மிதக்கிறது . கிண்ணம் , வெளியேற்றும் பம்பு ஒன்றின் கொள் 
கலத்தினுள் வைக்கப்பட்டு அதனுள் வெற்றிடமாக்கப்பட்டால் 

hd ( l - s ) 
தக்கை மேலும் 

ஆழத்திற்கு நீரில் மூழ்கும் 
d 
1 


என 


நிறுவுக . d , s என்பன முறையே காற்று தக்கை ஆகியவற்றின் 
ஒப்பு அடர்த்திகளாகும் . 
2. 6 அடி 

நீளமுள்ள உருளைவடிவ மரக்கட்டை ஒன்று 
நீரினுள் 4 அடி ஆழத்திற்குச் செங்குத்தாக அமிழ்ந்துள்ளது . அது 
நிலையான சமநிலையிலிருக்க அதன் ஆரத்தின் சிறும மதிப்பைக் 
கணக்கிடுக . [ 4 ] 

3. 16 அங் நீளமும் 0.95 ஒப்பு அடர்த்தியும் கொண்ட உருளை 
ஒன்று அதன் அச்சு செங்குத்தாக இருக்குமாறு நீரில் மிதக்கிறது . 
அது சற்றே 

அமிழ்த்திருக்குமாறு நீரின்மேல் ஊற்றவேண்டிய 
10.84 ஒப்படர்த்தியையுடைய திரவத்தின் உயரம் என்ன ? [ 5 " | 


ஆர்க்கிமிடீஸ் தத்துவமும் மிதவை விதிகளும் 


255 


4 . சாதாரணத் திரவமானி ஒன்றில் 1 முதல் 12 வரை 
ஒப்படர்த்திகள் குறிக்கப்பட்டுள்ளன . 1 , 1-2 ஒப்படர்த்தி அளவுக் 
கூறுகளுக்கிடையே மையப்புள்ளிக்குரிய ஒப்படர்த்தி என்ன ? 

[ 109 ] 
5 . சாதாரணத் திரவமானி ஒன்று முறையே SI . S , ஒப்படர்த்தி 
களுள்ள திரவங்களில் மிதக்கும்போது திரவமட்டத்திற்கு மேலுள்ள 
தண்டின் நீளங்கள் 11 , 1 , ஆகும் . அத் திரவங்களின் சம எடை களை 
ஒன்று சேர்த்துக் கிடைக்கும் கலவையில் திரவமானி மிதக்கும்போது 
திரவமட்டத்திற்குமேல் தெரியும் தண்டின் நீளத்தைக் கணக்கிடுக. 

1 , + 9 
2 


6. 20,000 டன் எடையுள்ள ஒரு கப்பலின் 50 அடி அகல 
முள்ள தளத்தின் குறுக்காக 30 டன் எடையுள்ள ஒரு பொருளை 
நகர்த்தும்போது கப்பல் 1 சாய்கிறது . அதன் மிதவைக்காப்புயரத் 
தைக் கணக்கிடுக. 

[ 5.79 ) 
7. 8000 டன் எடையுள்ள ஒரு கப்பலின் தளத்தின் குறுக்கே 
25 அடி தொலைவுக்கு 15 டன் எடையுள்ள ஒரு பொருளை நகர்த்தும் 
பொழுது தளத்திலிருந்து 80 அடி உயரத்திலிருந்து தொங்கவிடப் 
பட்ட ஓர் ஊசல் குண்டு 8 அங் . தொலைவு நகருகிறது , கப்பலின் 

5 
மிதவைக்காப்புயரத்தைக் கணக்கிடுக . 

5 


8. h உயரமும் r ஆரமும் 3 ஒப்படர்த்தியும் கொண்ட ஓர் 
உருளை அதன் அச்சு செங்குத்தாக இருக்குமாறு நீரில் சமநிலையில் 
மிதக்குமாயின் ) 2h s ( 1 - 8 ) எனக் காட்டுக . 

9 , கோளம் ஒன்று அதன் மேற்பரப்பில் 1 பங்கு நீருக்குமேல் 
இருக்குமாறு மிதக்கிறது . அதன் ஒப்படர்த்தியைக் கணகிடுக்க . 

[ 0.957 ] 
10. h உயரமும் 1 ஆரமும் di அடர்த்தியும் கொண்ட சீரான 
உருளை ஒன்று அதன் அச்சு செங்குத்தாக இருக்குமாறு d , அடர்த்தி 

ddi d , 2 
யுள்ள ஒரு திரவத்தில் மிதக்கிறது . r > 2n " 

என்றால் 

d , 
அதன் சமநிலை நிலையானதென நிறுவுக . 


( * 


da ) 


19. வளி 

வளி அழுத்தம் 
( Atmospheric pressure ) 


நிலைப்பாய் பொருளியலில் இதுவரை சென்ற பகுதிகளில் நிலை 
யான திரவங்களைப்பற்றிப் படித்தோம் . இனிவரும் பகுதிகளில் 
வாயுக்களைப் பற்றிக் காண்போம் . 


நம் நிலவுலகம் சுமார் 120 கிலோமீட்டர் உயரமுள்ள ஒரு வாயு 
மண்டலத்தால் சூழப்பட்டுள்ளது இந்த வாயு மண்டலம் வளி 
மண்டலம் ( atmosphere ) என அழைக்கப்படும் . வளி மண்டல 
அடர்த்தி மிகமிகக் குறைவாக ( 0.001293 கிக செ . மீ . ) இருப்பினும் 
அது மிக அதிக உயரத்திற்குப் பரவி இருப்பதால் புவிப்பரப்பின் 
ஒவ்வொரு புள்ளியிலும் ஏறத்தாழ ஒரு மிலியன் டைன் ச . செ . மீ 
அழுத்தத்தைக் கொடுக்கிறது . இந்த அழுத்தம் வளி அழுத்தம் 
எனப்படும் . 


வளி அழுத்தத்தை அளவிடப் பயன்படும் கருவிகள் பாரமானி 
கள் ( Barometer ) எனப்படும் . முதல் பாரமானியை டாரிசெல்லி 
( Torricelli ) என்னும் விஞ்ஞானி நிறுவினார் . இந்தப் பாரமானியில் 
வளி மண்டலம் அதன் அழுத்தத்தால் பாதரசத் தம்பம் ஒன்றைத் 
தாங்குகிறது . பாதரசத் தம்பத்தின் உயரம் வளி அழுத்தத்தின் 
அளவைச் கொடுக்கிறது . டாரிசெல்லி பாரமானியைப் பின் வருமாறு 
அமைக்கலாம் . 


சுமார் 100 செமீ . நீளமும் 5 மி.மீ. முதல் 10 மி . மீ . வரை 
குறுக்களவும் தடித்த சுவர்களையும் கொண்ட ஒரு முனை மூடப்பட்ட 
ஒரு கண்ணாடிக் குழாயை நன்றாக உலர்த்தி முழுவதும் பாதரசத் 
தால் நிரப்பவேண்டும் . குழாயினுள் காற்றுக் குமிழிகள் எதுவும் 
இருக்கக்கூடாது . திறந்த முனையை விரலால் நன்றாக மூடி குழாயைத் 
தலைகீழாகத் திருப்பி திறந்தமுனை ஒரு கிண்ணத்திலுள்ள பாதரசத் 
தினுள் நன்றாக அமிழ்ந்திருக்குமாறு வைத்தபின் விரலை எடுத்துவிட 
வேண்டும் . இப்போது குழாயினுள் பாதரசமட்டம் கீழிறங்கி ஒரு 
குறிப்பிட்ட உயரத்திற்கு நிற்பதைக்காணலாம் . 

குழாயைச் 


வளி அழுத்தம் 


257 


செங்குத்தாகப் பொருத்தினால் கிண்ணத்தில் பாதரசமட்டத்திலிருந்து 
பாதரசத் தம்பத்தின் உயரம் கடல் மட்டத்தில் சுமார் 76 செ.மீ. 
இருக்கும் . குழாயினுள் பாதரசமட்டத்திற்குமேல் வெற்றிடம் 
உள்ளது . இந்த வெற்றிடம் டாரிசெல்லி வெற்றிடம் எனப்படும் , 

ஓரிடத்தில் வளி அழுத்தத்தின் மதிப்பு கடல் மட்டத்திலிருந்து 
அதன் உயரத்தைப் பொறுத்திருக்கும் . மேலும் வளிமண்டலத்தின் 
தட்டவெப்ப நிலைகளுக்கேற்பவும் அதன்மதிப்பு மாறும் . 

எனவே , 
45 ° குறுக்கையளவு ( latitude ) உள்ள கடல் மட்டப்பகுதியில் 
( g- ன் மதிப்பு 980-616 செ.மீ , வி 2 இருக்கக் 
கூடிய பகுதியில் ) 0 ° C வெப்ப நிலையில் 76 செ . 
மீ பாதரசத்தம்பம் கொடுக்கக்கூடிய அழுத் 
தத்தைப் படித்தர வளி அழுத்தம் ( standard 
atmosphericpressure ) அல்லது இயனளவு 
வளியழுத்தம் ( Normal atmospheric pres 
sure ) என எடுத்துக் கொள்ளுகிறோம் . இது 
1 : 016 மிலியன் டைன்கள் ச.செ.மீ. அழுத்தத் 
திற்குச் சமமாகும் . இதனை வழக்கில் ஒரு 
வளி அழுத்தம் ( one atmosphere ) எனக் 
குறிப்பிடுவதும் உண்டு . 


Imlilum 


| 


SS 


ஃபார்ட்டின் பாரமானி ( Fortin s Baro 
meter ) : இது டாரிசெல்லி பாரமானியின் திருத் 
தப்பட்ட அமைப்பேயாகும் . இதில் பாதரசத் 
தம்பத்தை மிகவும் துல்லியமாக அளவிடமுடி 
யும் . இந்தப்பாரமானியில் சுமார் 90 முதல் 
100 செ.மீ. உயரமும் ஒரு முனை மூடப்பட்டது 
மான ஒரு கண்ணாடிக் குழாயானது அப்பாகம் 
ஒரு வகைத் தோலினால் மூடப்பட்ட கிண்ணம் 
ஒன்றிலுள்ள பாதரசத்தில் அமிழ்ந்திருக்குமாறு 
செங்குத்தாகப் பொருத்தப்பட்டுள்ளது . ( படம் 
19.1 ) . கிண்ணத்தின் அடிப்பாகத்தை SL 
என்ற திருகினால் மேலும் கீழும் நகர்த்துவதன் 
மூலம் கிண்ணத்திலுள்ள பாதரசமட்டத்தை 
மேலும் கீழும் நகர்த்தமுடியும் , கண்ணாடிக் 
குழாய் ஒரு பித்தளைக் குழாயினால் மூடப்பட் 
டுள்ளது . இக்குழாயின் மேற்பகுதியிலுள்ள 
செவ்வக வடிவத் துளை வழியாகக் கண்ணாடிக் 
குழாயிலுள்ள பாதரசமட்டத்தைக் 


IJாரர் 


64 


காண 


லாம் . துரையின் இரு விளிம்புகளிலும் இரு படம் 19 . 





அளவு கோல்கள் 

பொருத்தப்பட்டுள்ளன . 
17 


258 


எந்திரவியல் 


இவற்றின் சுழிமுனைகள் கிண்ணத்தில் பாதரச மட்டத்தின் மேலாகக் 
கணப்படும் ஒரு தந்தக்குறி முள்ளின் கூர்முனையுடன் ஒன்று 
கின்றன . குழாயில் மேலும் கீழும் நகருமாறு ஒரு வெர்னியர் கோல் 
ள்ளது . இதனை S , என்ற திருகால் இயக்க முடியும் . 


ஃபார்ட்டின் பாரமானியைக் கொண்டு வளி அழுத்தத்தை 
அளவிட முதலில் கிண்ணத்திலுள்ள 

கிண்ணத்திலுள்ள பாதரசமட்டம் தந்தக்குறி 
முனையை ( அதாவது அளவு கோல்களின் சுழிமுனைகளைச் சற்றே 
தொடுமாறு சரி செய்ய வேண்டும் . பின்னர் வெர்னியரின் சுழிமுனை 
குழாயிலுள்ள பாதரச மட்டத்திற்குத் தொடுவரை நிலையில் இருக்கு 
மாறு வெர்னியரைச் சரி செய்து வளி அழுத்தத்தின் மதிப்பைக் 
கணக்கிட வேண்டும் . வளி அழுத்தத்தைத் துல்லியமாக அறிய 
வேண்டுமாயின் ஃபார்ட்டின் பாரமானியின் அளவீட்டிற்குப் பின் 
வரும் திருத்தங்களைச் செய்ய வேண்டும் . 


( 1 ) பாரமானியில் பொருத்தப்பட்ட அளவுகோல் , பாதரசம் 
ஆகியவற்றின் விரிவுகளுக்கான திருத்தம் . 

( ii ) g- ன் மதி பில் ஏற்படும் மாறுதலுக்கான திருத்தம் . 
ii) நுண்குழாய் விளைவுக்கான திருத்தம் . 
{ iv ) பாதரச ஆவி அழுத்தத்திற்கான திருத்தம் . 


/ i ) அளவுகோல் , பாதரசம் ஆகியவற்றின் விரிவுகளுக்கான 
திருத்தம் : பாரமானியை அமைக்கும் போது அதில் பொருத்தப் 
படும் அளவு கோல்கள் பெரும்பாலும் 0 ° C வெப்ப நிலையில் உண் 
மையான அளவீடுகளைக் குறிக்குமாறு அளவுக் கூறுகள் குறிக்கப் 
படுவது வழக்கம் . எனவே , வேறு எந்த வெப்ப நிலையிலும் அளவீடு 
களைக் காணும்போது அளவுகோலின் விரிவுக்கான திருத்தத்தைச் 
செய்ய வேண்டும் . மேலும் வெப்பநிலை அதிகமாகும்போது பாதரசம் 
விரிவடைவதால் அதன் அடர்த்தி குறைவதாலுண்டாகும் பிழைக் 
கான திருத்தத்தையும் செய்ய வேண்டும் . 

அளவுகோலின் நீட்டப் பெருக்க எண் எனில் அதன் ஒவ் 
வொரு செ.மீ பகுதியும் 9 ° C வெப்ப நிலையில் ( 1 + 4 G ) உண் 
மையான நீளத்திற்குச் சமமாகும் . எனவே , C வெப்பநிலையில் 
பாரமானி பதிவு செய்யும் பாதரசத்தம்ப உயரம் H எனில் அதன் 
உண்மையான உயரம் 

He H ( 1 +0) 
அடுத்து பாதரசம் O ° C வெப்ப நிலையில் இருக்குமாயின் பாதரசத் 
தம்பத்தின் உயரம் H , எனக் கொள்வோம் . பாதரசத்தின் அடர்த்தி 
O ° C வெப்ப நிலை பில் d , எனவும் 9 ° C வெப்பநிலையில் dg எனவும் 
கொள்வோமாயின் Hodo 

He de 


வளி அழுத்தம் 


259 


do 


de 
He == HO 

do 
ஆனால் பாதரசத்தின் தனிப் பெருக்க எண் 111 என்றால் 

do 
to 
1 + me 

1 
அல்லது 

d , 1 + 11110 

He 
ஃ H , 

1 + 19 

H ( I + d 0 ) 
அல்லது 

( 1 + m 9 ) 
H ( 1 + 4 6 ) ( 1 - m 0 ) 
H [ I- 9 ( 11s - d ) ] தோராயமாக 


A. 


- 


19.1 


அளவுகோல்கள் O ° C வெப்பநிலையிலன்றி வேறெந்த வெப்ப 
நிலை ( 9 1 ) யிலும் சரியான அளவீடுகளைக் குறிக்குமாறு அவற்றின் 
அளவுக் கூறுகள் குறிக்கப்பட்டிருப்பின் 

Ho - ) m 

H [ 1- ( 9-91 ) ( m - d ) ] ...... 19.la 
2011 - ன் மதிப்பு -ன் மதிப்பைவிட அதிகமாக இருக்கு மாதலால் 
பாதரசத் தம்பத்தின் திருத்தப்பட்ட உண்மையான உயரம் ( Ho ) 
பதிவு செய்யப்பட்ட உயரத்தை ( H ) விடக் குறைவாகவே இருக் 
கும் . 

( ii ) g- ன் மதிப்பில் ஏற்படும் மாறுதலுக்கான திருத்தம் : 

புவிப்பரப்பில் -ன் மதிப்பு இடத்திற்கு இடம் மாறுபடுவதால் 
ஓரிடத்தில் பாரமானியின் உயரத்தி ( பாரமானி பதிவு செய்யும் 
பாதரசத்தம்ப உயரம் ) லிருந்து குறுக்கையளவு 45. உள்ள கடல் 
மட்டப் பகுதியில் அந்தப் பாதரசத் தம்பத்தின் உயரத்தைக் 
கணக்கிடலாம் . 

குறுக்கையளவு A , ஈர்ப்பு முடுக்கம் , பு உள்ள இடத்தில் பார 
மானி உயரம் Ho என்றால் குறுக்கையளவு 45 , ஈர்ப்பு முடுக்கம் 
g , உள்ள இடத்தில் பாதரசத் தம்பத்தின் உயரம் 

g 
Ho HO 

go 
| - 0.00259 cos 2 / - 196h x 10 
go 
( h . என்பது குறுக்கையளவு உள்ள இடத்தின் கடல் மட்டத்தி 
லிருந்து உயரம் ) . எனவே , 

ன் மதிப்பை அறிந்து Ho- ன் 

go 
மதிப்பிலிருந்து Ho - ன் மதிப்பை அறியலாம் . 


4 


- 


ஆனால் 


g 


260 


எத்திரவியல் 


விளைவு 


( iii ) நுண்குழாய் விளைவுக்கான திருத்தம் ( Correction for 
capillary effect ) : பாதரசத்தின் பரப்பு இழுவிசையின் பயனாக . 
பாதரசத் தம்பம் சற்று கீழே அழுத்தப்படும் , இதுதான் நுண்குழாய் - 

எனப்படும் . குறிப்பிட்ட பாரமானியின் அளவீட்டை 
( அதில் உள்ள கண்ணாடிக் குழாயைவிட ) நுண்குழாய் விளைவு புறக் 
கணிக்கத்தக்க அளவுக்கு அகலமான குழாயையுடைய மற்றொரு 
பாரமானியின் அளவீட்டுடன் ஒப்பு நோக்குவதன்மூலம் நுன் 
குழாய் விளைவுக்கான திருத்தத்தைக் காணலாம் . 


( iv ) பாதரச ஆவிக்கான திருத்தம் : பாரமானிக் குழாயில் பாதரச 
மட்டத்திற்குமேல் இருக்கக்கூடிய பாதரச ஆவி ஒருசிறு அளவு 
அழுத்தத்தைக் கொடுக்கும் . இது . சாதாரண வெப்ப நிலைகளில் 
மிகமிகச் சிறியதாக (00020 ) இருந்த போதிலும் அதிக 

வெப் 
நிலைகளில் அதற்குரிய திருத்தத்தைச் செய்ய வேண்டும் . 


அனிராய்டு பாரமானி ( Aneriod barometer ) இதன் அமைப்பை 
படம் 19-2 - ல் காணலாம் . இதில் நெளி நெளியாக வளைக்கப்பட்ட 
மெல்லிய உலோகத் தட்டினாலான ஓர் அறை ( D ) உள்ளது . அறை 


P + 


T 


S 


CC 


فاس 
با 


19.2 


ஓரளவுக்கு காற்று நீக்கப்பட்டுள்ளது . வளி அழுத்தத்தில் ஏற்படும் 
மாறுதல்கள் உலோகத் தகட்டை உள்ளும் புறமும் இயக்குகின்றன . 
இந்த இயக்கம் விற்கம்பி ( S ) ஒன்றினால் கட்டுப்படுத்தப்படுகிறது 
மேலும் நெம்புகோல் அமைப்பு ( L ) ஒன்றின் உதவியுடன் பெரிதாக் 
கப்பட்டு குறிமுள் ( P , ஒன்றை இயக்குமாறு செய்யப்படுகிறது 
ஃபார்ட்டின் பாரமானி ஒன்றுடன் ஒப்பு நோக்கி வளி அழுத்த 
அளவுகள் குறிக்கப்பட்ட அளவுகோல் ஒன்றின் முன் குறி முள் 
இயங்குகிறது . இந்தப் பாரமானியை ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத் 
திற்கு எடுத்துச் செல்வது எளிதெனினும் ஃபார்ட்டின் பாரமானி 
யைப் போன்று துல்லியமான அளவீடுகளைத் தராது . 


வளி அழுத்தம் 


261 


இப் பாரமானியில் திரவங்கள் எதுவும் பயன்படவில்லையாதலால் 
து நிர்மமற்ற ( aneroid - நிர்மம் வழங்காத பாரமானி என்றும் 
அழைக்கப்படும் . 


ஃபார்ட்டின் பாரமானியில் குழாயில் பாதரசத் தம்பத்திற்கு 
மேல் வெற்றிடம் உள்ளது என்று கூறப்பட்டது . அவ்வாறின்றி 
பாதரசத் தம்பத்திற்குமேல் சிறிதேனும் காற்று இருப்பின் பாரமானி 
யின் அளவீடுகள் பிழையுடையனவாய் இருக்கும் . அத்தகைய 
பாரமானி தவறான பாரமானி எனப்படும் . தவறான பாரமானியைக் 
கொண்டு உண்மையான வளி அழுத்தத்தைப் பாயிலின் விதியின் 
துணையால் கணக்கிடலாம் . 


பாயில் விதி : வாயுக்களின் அழுத்தம் சிறிதளவு மாறும்போது 
கூட அதன் பருமன் அதிக அளவில் மாறுகிறது . ஒரு வாயுவின் 
அழுத்தத்திற்கும் அதன் பருமனுக்கும் உள்ள தொடர்புபற்றிய 
விதியினை பாயில் ( Boyle ) என்பவர் கண்டார் . அவ் விதி பின்வரு 
மாறு : 


வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிறையை 
யுடைய வாயுவின் அழுத்தம் அதன் பருமனுக்கு எதிர்விகிதத்திலிருக் 
கிறது . 

ஒரு குறிப்பிட்ட நிறையையுடைய வாயுவின் பருமனை V 
எனவும் அழுத்தத்தைப் P எனவும் குறிப்பிடுவோமாயின் அதன் 

1 
வெப்பநிலை மாறாதிருக்கும் போது P Q 

VI 
அல்லது 

மாறிலி . 


PV = 


ஒரு குறிப்பிட்ட நிறையையுடைய வாயுவின் அடர்த்தி P 
அதன் பருமனுக்கு எதிர்விகிதத்திலிருப்பதால் பாயில் விதியை , 


Pop 
P 
2 


அல்லது 


மாறிலி 


என எழுதலாம் . 


இப்பொழுது பாயில் விதியின் அடிப்படையில் தவறான பார 
மானியைக் கொண்டு சரியான வளி அழுத்தத்தைக் கணக்கிடுவது 
எவ்வாறு என்று பார்ப்போம் . 


தவறான பாரமானியில் பாதரசத் தம்பத்தின் உயரம் } எனவும் 
காற்றுத் தம்பத்தின் நீளம் 1 , எனவும் கொள்வோம் . உண்மை 
யான பாரமானி உயரம் H எனில் , பாரமானிக் குழாயில் உள்ள 


262 


எந்திரவியல் 


காற்றின் அழுத்தம் ( H - hy ) செ . மீ . பாதரசமாகும் . பாரமானிக் 
குழாயை கிண்ணத்துள் சற்று இறக்குவதாகக் கொள்வோம் . 
இப்பொழுது பாதரசத் தம்பத்தின் உயரம் h , ஆகவும் காற்றுத் 
தம்பத்தின் நீளம் 1 , ஆகவும் இருக்கட்டும் . எனவே , காற்றின் 
அழுத்தம் ( H - hg ) ஆகும் . பாரமானிக் குழாய் சீரான குறுக்குப் 
பரப்பளவையுடையதாதலால் காற்றின் பருமன் காற்றுத் தம்பத்தின் 
நீளத்திற்கு நேர் விகிதத்திலிருக்கும் . எனவே , பாயில் விதிப்படி 

( H - hi ) 11 = ( H - hz ) 1 , 

hi 14 - h , lg | 
H 

19.2 

11- , 
எனவே , சரியான வளி அழுத்தத்தைச் சமன் 19.2 - லிருந்து 
கணக்கிட்டுக் கொள்ளலாம் . 


கடல் 


கடல்மட்டத்திலிருந்து உயரத்தைப் பொறுத்று வளி அழுத்தம் 
மாறுபடுதல் : 

மட்டத்திலிருந்து மேலே செல்லும்போது 
வளி மண்டலத்தின் உயரம் குறைவதால் வளி அழுத்தம் குறையும் . 
கடல் மட்டத்திலிருந்து உயரத்திற்கும் வளி அழுத்தத்திற்கும் 
உள்ள தொடர்பை இப்போது பெறுவோம் . 


கடல் மட்டத்திலிருந்து முறையே , h + dh என்ற உயரங்களி 
லுள்ள A , B என்ற புள்ளிகளைக் கருதுவோம் . அப் புள்ளிகளில் 
அழுத்தங்கள் முறையே p , p + dp என இருக்கட்டும் . இனி , கடல் 
மட்டத்திலிருந்து h உயரத்திற்கு உள்ள 1 அலகு குறுக்குப் பரப் 
பளவையுடைய ஒரு செங்குத்தான காற்றுத் தம்பத்தை எடுத்துக் 
கொள்வோம் . அந்தத் தம்பத்தில் உள்ள காற்றின் அடர்த்தி P 
என இருக்கட்டும் . dh- ன் மதிப்பு மிகச் சிறியதாக இருப்பின் dh 
உயரமும் 1 குறுக்குப் பரப்பளவும் உள்ள சிறிய காற்றுத் தம்பத்தில் 
காற்றின் சராசரி அடர்த்தி எனக் கொள்ளலாம் . 

dh உயரக் காற்றுத் தம்பமானது , 


( i ) அதற்குமேலுள்ள காற்று கீழ்நோக்கிச் செயற்படும் 
அமுக்கம் ( p - dp ) a ; 

( ii ) அதற்குக் கீழுள்ள காற்று மேல்நோக்கிச் செயற்படுத்தும் 
அமுக்கம் ps ; 


( iii ) செங்குத்தாகக் கீழ்நோக்கிச் செயற்படும் அதன் எடை 
aidhi pg . ( g , x உயரத்திலும் கடல் மட்டத்திலுள்ள மதிப்பையே 
பெற்றிப்ருபதாகக் கொள்ளப்படுகிறது ) 


ஆகிய மூன்று விசைகளின் செயலால் சமநிலையில் இருக்கிறது . 


வளி அழுத்தம் 


263 


--Pg dh 


( 
1 
) 


- 


எனவே , ( + dpaa + apgr dh = pa 
அல்லது dp 

( 
h உயரத்தில் காற்றின் வெப்ப நிலை நிலையானதெனக் கருது 
வோமாயின் , பாயில் விதிப்படி 

p up 
அல்லது 

p kp ( k என்பது மாறிலி ) 

2 
2 

19.3 

k 
P- ன் மதிப்பை சமன் ( i ) ல் பதிலீடு செய்வோமாயின் 

-2 
dp 

g 

dh 

k 
dp 

g 
அல்லது 

dh 
p 

k 

gh 
தொகுதிகாணின் 

( ii ) 

k 
( C என்பது ஒரு மாறிலி ) 

இனி , கடல் மட்டத்தில் அழுத்தம் P. எனில் h = 0 என்னும் 
போது P = P . ஆகும் எனவே C = lnP . ஆகும் . 
C- ன் மதிப்பை சமன் ( ii ) - ல் பதிலீடு செய்வோமாயின் 

2 

g 
lin 

h 
po 

k 

2 
எனவே 

hh 
po 

k 


--- 


- 


tnp 


+ C 


... 


... 


e 


-I h 


அல்லது 


P = P.e 


19 - ல் 


k 


காற்றின் அடர்த்தி கடல் மட்டத்திலும் கடல் மட்டத்திலிருந்து 
h உயரத்திலும் முறையே Po , P எனில் , பாயில் விதிப்படி 

pod Po 

P L P 
எனவே , சமன் 19.4 - ஐ 


= 


19.5 


h 


-. 


... 


.. 


k 


P = P.e 


எனவும் எழுதலாம் . 


மேலும் , வளி அழுத்தங்கன் பாரமானி உயரங்களுக்கு நேர் 
விகிதத்திலிருப்பதால் பாரமானி உயரம் கடல் மட்டத்திலும் , கடல் 


264 


எந்திரவியல் 


மட்டத்திலிருந்து h உயரத்திலும் முறையே Ho , H எனில் , சமன் 


h 


19-6 


k 


19.4 ஐ 


H = H.e 


எனவும் எழுதலாம் . 


சமன் 19.4 , கடல் மட்டத்திலிருந்து உயரத்திற்கும் அழுத்தத் 
திற்கும் உள்ள தொடர்பைக் கொடுக்கிறது . சமன் 19.4 லிருந்து , 
கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்லச் செல்ல அழுத்தம் குறை 
கிறது என்ற உண்மையையும் பெறலாம் . 

மேலும் கடல் மட்டத்திலிருந்து h , 2h , 3h , 
உயரங்களில் வளி அழுத்தங்கள் 21 , ps , ps ............... எனக் 

-g 

* 1 
h 
கொள்வோமாயின் 21 = po e 


-9 2h 


K 


po e 


K " 3 % 


. 


poe 


h 


எனவே 


p1 | 
pe 


e k 


h 


pa 


= e k 


2 . 
4 


.. 


மாறிலி 


21 pa 
அதாவது 

22 Ps 
அதாவது 

p1 , 2 , ...... 
தொடர் வரிசையில் அமைகின்றன . 


ஆகியவை பெருக்குத் 


எனவே , கடல் மட்டத்திலிருந்து கூட்டுத்தொடர் வரிசையில் 
அமைந்த உயரங்களில் அழுத்தங்கள் பெருக்குத் தொடர்வரிசைல் 
யில் அமைகின்றன . 


கடல் மட்டத்திலிருந்து இரு இடங்களின் உயர வேறுபாடு : இரு 
இடங்களில் பாரமானி உயரங்களைக் காண்போமாயின் சமன் 19-4 - ன் 
அடிப்படையில் அவ்விரு இடங்களின் உயர வேறுபாட்டைக் 
காணலாம் . 


வளி அழுத்தம் 


265 


கடல் மட்டத்திலிருந்து hy . h ? உயரங்களில் உள்ள A , B 
என்ற இடங்களில் பாரமானி உயரங்கள் முறையே HI . H , எனவும் 
வளி அழுத்தங்கள் ( சார்பிலா அலகில் ) 2. , 9 எனவும் இருப்பின் 

hi H. 
ha 

H. 
ஆனால் கடல் மட்டத்தில் அழுத்தம் 20 என்றால் , 

-g 
21 Poe kk 


hi 


- 


-g 


11g 


2 


. 
-- 


p.e k 


- (lg - hu 


21 
pa 


e k 


எனவே 


In 


( 2 ) 


g 
K 


( h , - ht ) 


K 


அல்லது 


ha - h 


In 


g 


" ( 4 ) 
* . ( H ) 


அல்லது 


hi - hg 


19.7 


. 


ஆனால் 


-- 


K 


2 
p 


( சமன் 19.3 ) 


A , B ஆகிய புள்ளிகளுக்கிடையே வெப்பநிலை மாறாமல் ( 0 ° C ) 
இருப்பதாகக் கொள்வோமாயின் இ . வெ . அ - ல் ( N. T. P ) காற்றின் 
அடர்த்தியை ( 0.001293 கி / க . செ . மீ . ) அறிந்து K- ன் மதிப்பைக் 
கணக்கிடலாம் . 


அதாவது 


K 


76 X 13.6 x ! 

(0.00193 


K 


அல்லது 


76 X 13-6 
0.001293 


g 


மேலும் 


11 


== 2 203 login 


( H ) 
( H ) 


k 


எனவே , சமன் 19.7 - ல் 


In 


ஆகியவற்றின் 


மதிப் 


புக்களைப் பதிலீடு செய்து ( hi - ha ) ன் மதிப்பை அதாவது A , B 
ஆகிய இடங்களுக்கிடையே உள்ள உயரத்தைக் கணக்கிடலாம் . 
இம் முறையில் குன்றுகளின் உயரங்களையும் கணக்கிடலாம் . 


266 


எந்திரவியல் 


ஓரியல் வளி மண்டலத்தின் உயரம் ( Height of homogeneous 
atmosphere ) : படித்தர வளி அழுத்தத்திற்குச் சமமான அழுத்தத் 
தைக் கொடுக்கக்கூடியதும் சீரான அடர்த்தியைக் கொண்டது 
மான காற்றுத் தம்பத்தின் உயரம் ஓரியல் வளி மண்டலத்தின் 
உயரம் எனப்படும் . பாதரசம் , காற்று ஆகியவற்றின் அடர்த்திகள் 
முறையே 13.6 கி / க . செ . மீ , 0.001293 கி / க . செமீ . எனவும் ஓரியல் 
வளி மண்டலத்தின் உயரம் H எனவும் கொள்வோமாயின் சார்பிலா 
அலகில் படித்தர வளி அழுத்தம் 
76 X 13.6 x i = H x 0.001293 x 

76 x 13-6 
H 

செ . மீ . 
0.001293 
8 x 10 * செ . மீ . 


அதாவது , ஓரியல் வளி மண்டல உயரம் 8 கிலோ மீட்டர்க 
ளாகும் . ஆனால் உண்மையில் வளி மண்டலத்தில் உயரச் செல்லச் 
செல்ல அதன் அடர்த்தி குறைவதால் வளி மண்டலத்தின் 
உண்மையான உயரம் 8 கிலோ மீட்டர்களை விட மிகமிக அதிக 
மாகும் . 


H 


ஓரியல் வளி மண்டலத்தின் உயரம் H எனில் வளி மண்டல 
அழுத்தம் 

2 

Hpr! 
எேைவ , 

p 

2 
ஆகவே , K- ன் மதிப்பை சமன் 19.4 - ல் பதிலீடு செய்வோமாயின் 

-h 

19.8 
P 
அதனை 

H 


= Pse 


என எழுதலாம் . 


மாதிரிக் கணக்கு 1 : ஒரு பாரமானியில் டாரிசெல்லி வெற்றிடத் 
தின் நீளம் 3 அங்குலம் உண்மையான வளி அழுத்தத்தின் மதிப்பு 
C அங்குலம் பாதரசமாக இருக்கும்போது பாரமானி 3 அங்குலம் 
பாதரசம் எனப்பதிவீடு செய்கிறது . இத்தகைய பிழை - அளவீடு 
வெற்றிடத்தினுள் சிறிது காற்று இருப்பதால் ஏற்படுகிறது எனில் 
பாரமானி d அங் . பதிவீடு செய்யும்பொழுது 

உண்மையான 
( ( c - b ) 
அழுத்தம் (1 + 

என நிறுவுக . 

{ b + a - d ) 
பாரமானியின் அளவீடு ) அங்குலம் என்னும்போது காற்றுத் 
தம்பத்தின் நீளம் 1 . எனவே , பாரமானிக் குழாயின் உண்மையான 
நீளம் ( b + a ) . மேலும் உண்மையான வளி அழுத்தம் C ஆதலால் 
காற்றின் அழுத்தம் ( c - b ) ஆகும் . 


வளி அழுத்தம் 


267 


அடுத்து , பாரமானியின் அளவீடு d அங் என்னும்போது 
காற்றுத் தம்பத்தின் நீளம் ( b + a - d ) ஆகும் . மேலும் , உண்மை 
யான வளி அழுத்தம் D எனக் கொள்வோமாயின் காற்றின் அழுத் 
தம் ( D - d ) ஆகும் . எனவே , பாயில் விதிப்படி 
( D - d ) ( J + a - d ) ( c - b ) . a 

a ( c - 6 ) 
ஃ ( D - d ) 

( d + a - d ) 
அல்லது உண்மையான வளி அழுத்தம் 

a ( c - b ) 
D = d + 


d + b + a - d ) 


மாதிரிக்கணக்கு 2 . பாரமானி உயரம் 30 , 27 " உள்ள இடங் 
களின் உயரவேறுபாடு 2700 அடி என்றால் பாரமானி உயரம் 21 8 
இருக்கக் கூடிய இடத்தின் உயரத்தைக் கணக்கிடுக . 


பாரமானி உயரம் 30 ” இருக்கக் கூடிய இடத்தின் உடரம் h 
எனக் கொள்வோம் . கடல் மட்டத்தில் பாரமானி உயரம் H. 
என்றால் 

30 ! 

( i ) 
H.e k 
12 


[ 
] 


27 
இவ்வாறே k 

( ii ) 
12 
பாரமானி உயரம் 21.8 இருக்கக் கூடிய இடத்தின் உயரம் X எனக் 
கொள்வோமாயின் ; 

21.8 

g 
= H.ek ( h + ) ...... 
12 


9 * 2700 


30 
சமான் ( i ) , ( ii ) லிருந்து 

= e k 
27 


g 


10 
சமன் ( i ) , ( iii ) லிருந்து 

2.18 


= ek 


அல்லது 


பு 
30 x 2700 
172 

= ek 
27 

30 
141 

xx 
21.8 


* 


268 


எந்திரவியல் 


In 


30 
21.8 
30 


log 


30 
21-8 

30 


11 


2700 


l 


log 21 


44 


27 


]]] 


log 


30 

log 
2700 

21.8 
30 

27 
0.1386 
2700 x 

0.0457 
3 = 8191 அடி . 

பயிற்சி XIX 
1. சரியான பாரமானியின் அளவீடுகள் 28 5 அங் . 29.75 
அங்குலமாக இருக்கும்போது தவறான பாரமானி ஒன்றின் அளவீடு 
கள் முறையே 28 அங் ,, 29 அங் . ஆகும் . தவறான பாரமானியின் 
வேறெந்த அளவீட்டுக்கும் செய்யப்பட வேண்டிய 

திருத்தம் 
3 / ( 62-28) எனநிறுவுக . 

2. வெப்ப நிலை மாறாமலிருப்பதாகக் கருதி பாரமானி உயரம் 
705 மி.மீ இருக்கு மிடத்தின் கடல் மட்டத்திலிருந்து உயரத்தைக் 
கணக்கிடுக. 

[ 495 மீட்டர்கள் ) 
3. அட்டவணைகளிலிருந்து தேவையான குறிப்புக்களையும் 
சராசரி வெப்பநிலையை 0 ° c எனவும் எடுத்துக் கொண்டு வளி 
மண்டல அழுத்தங்கள் 63.5 செ.மீ , 67.5 செ.மீ பாதரசம் இருக்கக் 
கூடிய இடங்களுக்கிடையேயுள்ள உயரத்தைக் கணக்கிடுக . 

[ 1.33 கி . மீட்டர்கள் ) 
4. இ . வெ . அ - ல் காற்றின் அடர்த்தி 0.00129 கி / க.செ.மீ .. 
எனக் கொண்டு பாரமானி அளவீடுகள் 76 செ.மீ , 75 செ.மீ. பாத 
ரசம் இருக்கக்கூடிய இடங்களுக்கிடையேயுள்ள 
உயரத்தைக் 
கணக்கிடுக . வளிமண்டலத்தின் வெப்ப நிலையை 15 ° C 

எனக் 
கொள்க . பாதரசத்தின் அடர்த்தி 13.6 கி க.செ , மீ . 

[ 111 மீட்டர்கள் ] 


20. பாய்பொருளியல் எந்திரங்கள் 

( Hydrastatic Machines ) 


மூழ்கு கூண்டு ( Diving bell ) 


ஆழ் கடலில் மனிதர்கள் சென்று முத்துக் குளிப்பது போன்ற 
காரியங்களைச் செய்ய மூழ்கு கூண்டு பெரிதும் பயன்படுகிறது . 
அதன் அமைப்பைப் படம் 201 - ல் காணலாம் . இதில் , கீழ்ப்புறம் 
திறந்ததும் மேற்புறம் மூடியதுமான உருளை வடிவக் கலம் ஒன்று 
உள்ளது . அது பெரியதாகவும் நீரில் மூழ்குமளவிற்கு எடை மிக்க 


படம் . 20 


தாகவும் உள்ளது . அதனுடன் இணைக்கப்பட்ட சங்கிலிகளின் மூல 
மாக அது நீருக்குள் அமிழ்த்தப்படுகிறது . அது நீருக்குள் அமிழும் 
போது அதனுள்ளிருக்கும் காற்று அழுத்தப்பட்டு அதனுள் நீர் 
மட்டம் உயருகிறது . எனினும் , அது மிக ஆழத்திற்கு அமிழும் 
போதும் அதனுள் மேற்பகுதியில் எப்பொழுதும் காற்று இருக்கும் . 
அதனுடன் 

இணைக்கப்பட்டிருக்கும் இருகுழாய்களுள் ஒன்றின் 


270 


எந்திரவியல் 


வழியாகத் தூயகாற்று அனுப்பப்பட்டு அதனுள் இருப்பவர்கள் வெளி 
விடும் காற்று மற்றொரு குழாயின் வழியாக வெளியேற்றப்படுகிறது . 


மூழ்கு கூண்டு நீரில் அமிழும் போது அதன் மீது செயற்படும் 
விசைகளாவன ( i ) சங்கிலியின் இழுவிசை . ( iii ) மேல் நோக்கு 
அமுக்கம் , ( ii ) அதன் எடை . சங்கிலியின் இழுவிசையானது 
மூழ்கு கூண்டின் எடை , மேல்நோக்கு அமுக்கம் ஆகியவற்றிற்கு 
இடையேயுள்ள வேறுபாட்டிற்குச் சமமாகும் . 

மேல் நோக்கு 
அமுக்கம் மூழ்கு கூண்டு இடம் பெயர்க்கும் நீரின் எடைக்குச் 
சமமாயிருப்பதாலும் அது 

வெவ்வேறு ஆழத்தில் வெவ்வேறு 
மதிப்பைக் கொண்டிருப்பதாலும் சங்கிலியின் இழுவிசையும் மாறு 
படும் . 


h உயரமுள்ள மூழ்கு கூண்டு ஒன்று அதன் உச்சி நீர் மட்டத் 
திலிருந்து a ஆழத்திலிருக்குமாறு மூழ்கியிருப்பதாகக் கொள்வோம் . 
பாயில் விதியின் அடிப்படையில் அந்த ஆழத்தில் ( i அதனுள் நீர் 
மட்டத்தின் உயரம் , ( ii ) சங்கிலியின் இழுவிசை. ( iii } அதனுள் 
நீர் ஏறாமலிருக்க அதனுள் வளி அழுத்தத்தில் அனுப்ப படவேண்டிய 
காற்றின் பருமன் ஆகியவற்றைக் கணக்கிடலாம் . 


படம் 20-2ல் PQRS மூழ்கு கூண்டின் செங்குத்துத் தளவெட்டு 
முகத்தையும் XY நீர்மட்டத்தையும் குறிப்பதாகக் கொள்வோம் . 


x 


படம் - 20.2 


( j ) மூழ்கு கூண்டினுள் நீர்மட்ட உயரம் : நீர்மட்டத்தில் வளி 
அழுத்தத்தில் PQRS முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருந்த காற்று 
a அழுத்தத்தில் PQ.Q1P1 அளவுக்கு அழுத்தப்படுகிறது . நீர்பார 
மானி உயரம் H. நீரின் அடர்த்தி d எனில் வளி அழுத்தம் = Hdy 


பாய்பொருளியல் எந்திரங்கள் 


271 


கூண்டின் உச்சியிலிருந்து அதனுள் நீர்மட்டத்தின் ஆழம் 2 
எனில் மூழ்கு கூண்டினுள் நீர்மட்டத்தில் ( A , B1 ) அழுத்தம் . 

( x + a ) dg + Hdig 

( x + a + H ) da 
மூழ்கு கூண்டின் குறுக்குப் பரப்பளவு A எனில் 
வளி அழுத்தத்தில் அதாவது Hdr அழுத்தத்தில் மூழ்கு கூண்டி 
லுள்ள காற்றின் பருமன் 

All 
( x + a + H ) dr அழுத்தத்தில் அதன் பருமன் 
எனவே பாயில் விதிப்படி 

Ah x Hdg Ax ( x + a + H ) dy 
அல்லது x + x ( a + H ) - Hz O 

20-1 


= AY 


சமன் 20.1 x- ல் 

x- ல் இருமடிச் சமன்பாடாதலால் ஐ - க்கு ஒரு 
நேர்குறி மதிப்பும் ஓர் எதிர்குறி மதிப்பும் உண்டு . இங்கு ஐ - ன் 
மதிப்பு எதிர்குறியுடையதாக அமைய முடியாதாகையால் -ன் 
நேர்குறி மதிப்பை மட்டும் நாம் எடுத்துக் கொள்ளவேண்டும் . 
எனவே , மூழ்கு கூண்டினுள் நீர்மட்ட உயரம் ( h - x ) ஆகும் . 


( ii ) சங்கிலியின் இழுவிசை : 


T 


சங்கிலியின் இழுவிசை T , மூழ்கு கூண்டின் எடை W எனில் , 

W - மேல் நோக்கு அமுக்கம் . 
மூழ்கு கூண்டிலுள்ள காற்றின் எடை மிகமிகக் குறைவானதெனக் 
கருதப்படின் 
W - Andy 

20.2 


T 


( iii ) கூண்டி துள் நீர்புகாமலிருக்க அதனுள் வளி அழுத்தத்தில் 
அனுப்பப்பட வேண்டிய காற்றின் பருமன் : மூழ்கு கூண்டினுள் வளி 
அழுத்தத்தில் இருந்த காற்றின் பருமன் V எனவும் கூண்டு a ஆழத் 
தில் இருக்கும்போது அதனுள் நீர்மட்டத்தை RS- ல் வைத்திருக்க 
வளி அனுப்பப்படவேண்டிய காற்றின் பருமன் எனவும் கொள் 
வோம் . கூண்டு a ஆழத்தில் இருக்கும் போது அதனுள் இருக்கும் 
காற்றின் அழுத்தம் ( H + a ) diy + Hdiy ஆகும் . 


எனவே , வளி அழுத்தத்தில் ( Hdj ) V + பருமன் கொண்ட 
காற்று ( h + a ) dj + Hdy அழுத்தத்தில் V பருமனைக் கொண் 
டுள்ளது . ஆகவே , பாயில் விதிப்படி 
Hdil [ V + 1 ) ( h + a + H ) dij x V 
a + 

20.3 
H 


272 


எந்திரவியல் 


விசைப்பம்பு ( Force pump ) 

இதன் அமைப்பைப் படம் 10 ? -ல் காணலாம் . B என்பது ஓர் 
உருளை வடிவ மிடா . அதன் அடிப்பகுதியில் V. 

அடிப்பகுதியில் V , என்ற வால் 
வுடன் கூடிய ஒரு பக்கக் குழாயும் ( 0 ) , V. என்ற வால்வுடன் 


B 


V 


11 


படம் 20.3 
கூடிய T என்ற ஒரு குழாயும் இணைக்கப்பட்டுள்ளன . V ,. வெளிப் 
பக்கம் திறக்கக்கூடிய தாயும் V , மேல்நோக்கித் திறக்கக்கூடிய 
தாயும் உள்ளன . மிடாவினுள் ஒரு உந்து தண்டு ( piston ) இயங்கு 
கிறது . உந்து தண்டின் ஒரு சில தாக்குகளுக்குப் பிறகு அதன் 
ஒவ்வொரு மேல்நோக்கு தாக்கின்போதும் மிடாவினுள் V1- ஐத் 
திறந்து கொண்டு நுழையும் நீர் கீழ்நோக்குத் தாக்கின் போது 
மூடிக்கொள்வதால் அமுக்கப்பட்டு V.- ஐத் திறந்து கொண்டு 0 
என்ற குழாய் வழியே வேகமாக வெளியேறுகிறது . இதன் உதவி 
யால் கிணற்றிலுள்ள நீரையோ நிலத்தடி நீரையோ தேவையான 
உயரத்திற்கு ஏற்றலாம் 

விசைப்பம்பில் உந்து தண்டின் கீழ்நோக்கு தாக்குகளின்போது 
மட்டுமே நீர் வெளியேற்றப்படுகிறது . விசைப்பம்பின் 0 என்ற 
குழாயை ஒரு காற்றறையுடன் படம் 20-4 - ல் உள்ளதுபோல் இணைப் 


பாய் பொருளியல் எந்திரங்கள் 


273 


பதன் மூலம் காற்றறையிலிருந்து வெளிச் செல்லும் D என்ற குழாய் 
வழியாக தொடர்ந்து நீர் வெளியேறும் . விசைப் பம்பிலிருந்து காற்ற 


d 


படம் 20.4 
றையினுள் நீர் சென்ற பின்னர் D குழாயின் அடிப்பகுதி மூடப் 
படும் . அதன் பின்னர் காற்றறையினுள் நுழையும் நீர் அதனுள் 
உள்ள காற்றை அமுக்கும் . இவ்வாறு அழக்கப்பட்ட காற்று D 
குழாய் வழியாக அதிக விசையோடு நீரை வெளியேற்றுகிறது . 


ளன . 


தீயணைக்கும் எந்திரத் 
தில் இரண்டு விசைப் 
பம்புகள் உள்ளன . அவற் 
றின் வெளியேற்றும் 
குழாய்கள் ஒரு காற்றறை 
யுடன் இணைக்கப்பட்டுள் 

இரண்டு விசைப் 
பம்புகளும் மாறி மாறி 
செயலாற்றுகின்றன . 
அதாவது ஒன்றின் உந்து 
தண் டு மேல்நோக்கி 
இயங்கும்போது மற் 
றொன்றின் உந்து தண்டு 
கீழ்நோக்கி இயங்கும் . 

இதனால் 
18 


( படம் 22-5 ) 


274 


எந்திரவியல் 


காற்றறையினுள் தொடர்ந்து நீர் நுழையும் . எனவே , காற்றறை 
யிலிருந்து நீரானது சீராக மேலும் அதிக விசையுடன் வெளியேறும் . 

மைய விலக்கு விசைப்பம்பு ( Centrifugal pump ) : மேற்கூறப் 
பட்ட விசைப்பம்புகள் 

செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் 
அவற்றைவிட மிக்க திறமையுடன் செய்யக்கூடியது இந்த மைய 
விலக்கு விசைப்பம்பு . இது , நீர் இறைக்கமட்டுமின்றி 
உலைகளில் காற்றை ஊதவும் பயன்படுகிறது . 

எளிய 
அமைப்பைப் படம் 20 : 6 - ல் காணலாம் . இதில் S என்ற ஓர் உலோகப் 
பொதியுறையினுள் V என்ற காற்றாடி ஒன்று சுழலுகிறது . பொதி 
புறைக்கு தொடுவரை நிலையில் 0 என்ற ஒரு குழாயும் , காற்றாடியின் 


ஊது 


அதன் 


S 


. 


யுடன் 


அச்சுக்கிணையாக 1 என்ற ஒரு குழாயும் பொருத்தப்பட்டுள்ளன .. 
1 என்ற குழாயின் வழியாக பம்பினுள் நுழையும் நீர் 0 என்ற குழாய் 
வழியாக அதிக விசையுடன் வெளியேற்றப்படும் . 

காற்றாடி சுழலும்போது அதனுள்ளிருக்கும் திரவம் மைய 
விலக்கு விசையால் பொதியுறையின் விளிம்பை நோக்கித் தள்ளப் 
படுகிறது . விளிம்பை நோக்கித் தள்ளப்படும் நீர் அங்கு அதிக 
அழுத்தத்திற்கு உட்பட்டு வெளியேறும்குழாய் வழியாக விசை 

வெளியேறுகிறது . அதே சமயத்தில் பொதியுறையின் 
மையத்தில் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்ப வெளியிலிருந்து 1 என்ற 
குழாய் வழியே நீர் பொதியுறையினுள் நுழைகிறது . எனவே , வெளி 
யேறும் குழாய் வழியாக நீர் வெளியேறுகிறது . 

பம்பின் ஆற்றல் அதன் வேகத்திற்கும் , அது நீர் ஏற்றக்கூடிய 
உயரம் வேகத்தின் இரு மடிக்கும் , அதன் குதிரைத் திறன் வேகத் 
தின் மும்மடிக்கும் நேர்விகிதத்திலிருக்கின்றன . 

இந்தப் பம்பில் வால்வுகளோ உந்து தண்டுகளோ இல்லை 
யாதலால் நீருடன் சேறு , சிறு கற்கள் , மணல் முதலியவை கலந் 
திருந்தாலும் அவற்றுடன் நீர் வெளியேறும் . 


பாய்பொருளியல் எந்திரங்கள் 


275 


இந்தப் பம்பை இயக்கு முன் பொதியுறை நீரால் நிரப்பப்படா 
விடில் வேலை செய்யாது . 

எனவே , பொதியுறையை 
யும் அதனுள் நீர் நுழை குழாயையும் முதலில் நீரால் நிரப்பி வெளி 
யேற்றும் குழாயை மூடிக்கொண்டு பம்பை இயக்கிய பின் வெளியேற் 
றும் குழாயைச் சிறிதுசிறிதாகத் திறக்க வேண்டும் . நீர் 

நுழை 
குழாயின் அடிப்பகுதியில் மேல் நோக்கித் திறக்கக்கூடிய வால்வு 
ஒன்றைப் பொருத்துவதன்மூலம் பொதியுறையினுள் நீர் எப்பொழு 
தும் நிரம்பியிருக்குமாறு செய்யலாம் 


காற்று ஊதும் பம்புகளும் நீர் இறைக்கும் பம்புகளைப் போலவே 
செயலாற்கின்றன . 


காற்று அழுத்தும் பம்பு ( Compression pump ) 


இது , ஒரு கொள் கலத்தினுள் காற்றை அழுத்தப் பயன்படு 
கிறது 

இந்தப் பம்பில் அடிப்பாகத்தில் V1 என்ற வால்வு உள்ள , 


V 


V 


A 


படம் 20.7 


B என்ற உருளை வடிவ மிடா உள்ளது . மிடாவினுள் V , என்ற 
வால்வு ஒன்றைக்கொண்ட ஓர் உந்து தண்டு உள்ளது . Vy , 
மிடாவுக்கு வெளிப்பக்கம் திறக்கக்கூடியதாயும் V , உட்பக்கம் 


276 


எந்திரவியல் 


திறக்கக்கூடியதாயும் இருக்கின்றன . A என்பது அதனுள் காற்று 
அழுத்தப்படவேண்டிய ஒரு கொள்கலம் . ( படம் 20.7 ) 

மிடாவின் அடிப்பாகத்திலிருந்து உந்து தண்டு மேலே உயர்த் 
தப்படும் போது உந்து தண்டின் கீழ் மிடாவுக்குள் ஓரளவு வெற்றிடம் 
உண்டாகிறது . A- ல் உள்ள காற்றின் அழுத்தம் V- ல் தாக்குவதால் 
அது மூடிக் கொள்ளும் . அதே சமயத்தில் Ve- ல் வளி அழுத்தம் 
செயற்படுவதால் அது திறந்து கொண்டு வெளிக் காற்றை 
மிடாவுக்குள் அனுமதிக்கிறது . உந்து தண்டு கீழ்நோக்கித் தள்ளப் 
படும்போது மிடாவிற்குள் இருக்கும் காற்று அழுத்தப்படுவதால் 
V. மூடிக் கொண்டு V , திறந்து கொள்ளுகிறது . எனவே மிடாவுக்குள் 
இருக்கும் காற்று கொள்கலத்தினுள் செலுத்தப்படுகிறது . இவ்வாறாக 
உந்து தண்டின் ஒவ்வொரு மேல் நோக்குத்தாக்கின் போதும் மிடா 
வுக்குள் நுழையும் வளி அழுத்தத்திலுள்ள காற்று கீழ் நோக்குத் 
தாக்குகளின்போது கொள்கலத்தினுள் செலுத்தப் படுகிறது 


உ.ந்து தண்டின் 11 கீழ் நோக்குதாக்குகளுக்குப் பிறகு கொள் 
கலத்திலுள்ள காற்றின் அழுத்தத்தைப் பின் வருமாறு கணக்கிட 
லாம் . 


மிடாவின் கொள்ளளவு ப.க. செ . மீ என்றும் , கொள்கலத்தின் 
கொள்ளளவு V க . செ . மீ என்றும் கொள்வோம் . உந்து தண்டின் 
ஒவ்வொரு கீழ் நோக்குத் தாக்கின் போதும் வளி அழுத்தத்லுள்ள 
பக . செ.மீ காற்று கலத்தினுள் செலுத்தப் படுகிறது . எனவே வளி 
அழுத்தத்திலுள்ள க . செ . மீ காற்றுடன் 1 க . செ . மீ காற்றும் 
அதில் அடைக்கப் படுகிறது . கொள்கலம் விரிவடையாமல் இருக் 
கிறது என்று கருத்திற் கொண்டு 11 தாக்குகளின் முடிவில் அதில் 
காற்றில் அழுத்தம் P எனக் கொள்வோமானால் , வளி அழுத்தத்தில் 
( V + ne ) பருமனுள்ள காற்று P அலகு அழுத்தத்தில் க . செ . மீ 
பருமனுள்ளதாக இருக்கிறது . வளி அழுத்தம் H ஆனால் ,, பாயில் 
விதிப்படி 

PV = ( V + no ) H 

V +120 
அல்லது 

H 
V 


P = ( + ) 

( 1 + * ) H 


P | 


வெளியேற்றும் பம்புகள் : ( Exhaust Pumps ) 

இந்தப் பம்புகள் வெற்றிடமாக்க அதாவது ஒரு கொள் கலத்தி 
லுள்ள காற்றை நீக்கப் பயன்படுகின்றன . இதில் V என்ற வால்வுடன் 


பாய்பொருளியல் எந்திரங்கள் 


277 


கூடிய ஒரு உந்து தண்டு B என்ற மிடாவினுள் இயங்கு 

மிடாவிப் 
கிறது . வெற்றிட மாக்கப் படவேண்டிய கொள்கலம் 


V. 


படம் 


20. 8 


அடிப்பாகத்துடன் V , என்ற வால்வு மூலமாக இணைக்கப்படும் இரு 
வால்வுகளும் மேல் நோக்கித் திறக்கக் கூடியனவாய் இருக்கின்றள் ; 
( படம் 20. 8 ) 


தொடக்கத்தில் கொள்கலத்தினுள் உள்ளகாற்று வளி அழுத் 
தத்தில் உள்ளது . பம்பின் உந்து தண்டு மிடாவின் அடிப் பகுதியி 
லிருந்து மேலே உயர்த்தப் படும்போது மிடாவினுள் ஓரளவு வெற் 
றிடம் ஏற்படுகிறது . Ve- ன் மேல் வளி அழுத்தம் செயற்படுவதால் 
அது மூடிக் கொள்ளும் . கொள் கலத்திலுள்ள காற்று V.- ஐத் திறந்து 
கொண்டு மிடாவினுள் நுழைகிறது . உந்து தண்டு கீழ் நோக்கித் 
தள்ளப்படும்போது மிடாவினுள் காற்று அழுத்தப் படுவதால் V , 
மூடிக்கொண்டு V , திறந்து கொள்ளுகிறது . அழுத்தப் பட்ட காற்று 
V , வழியே வெளியேறுகிறது . இவ்வாறாக . ஒவ்வொருமேல் நோக்குத் 
தாக்கின் போதும் கொள்கலத் திலிருந்து மிடாவினுள் நுழைந்தகாற்று 
ஓவ்வொரு கீழ் நோக்குத் தாக்கின் போதும் வெளியேற்றப் படு கிறது . 
உந்து தண்டின் சிலதாக்குகளுக்குப் பின்னர் கொள்கலம் ஏறத்தாழ 
வெற்றிடமாக்கப்படும் . 


உந்து தண்டின் 11 தாக்குகளுக்குப் பிறகு கொள்கலத்தினுள் 
அழுத்தத்தைப்பின் வருமாறு காணலாம் . கொள்கலத்தின் பருமன் 
V எனவும் மிடாவின் பருமன் எனவும் கொள்வோம் . தொடக்கத் 
தில் கொள் கலத்தினுள் காற்றின் அழுத்தம் வளி அழுத்தம் ( H ) 


218 


எந்திரவியல் 


எனக்கருதுவோம் . கொள்கலத்தையும் மிடாவையும் இணைக்கும் 
குழாயின் பருமனை மிகமிகச் சிறியதாகக் கருதலாம் . 

உந்து தண்டின் முதல் மேல்நோக்குத் தாக்கின் முடிவில் V 
பருமனைக் கொண்டிருந்தவாயு வெப்ப நிலை மாறாமல் விரிவடைந்து 
( V + v ) பருமனைப் பெறுகிறது விரிவுக்குப்பின் காற்றின் அழுத்தம் P. 
எனக்கொள்வோம் . 
பாயில் விதிப்படி P. ( V + c ) = HAV 

HV 
Pi 

V + v 
உந்து தண்டு அடுத்து கீழ் நோக்கி இயங்கும்போது கொள்கலத் 
தினுள் அழுத்தம் மாறாது 


எனவே 


உந்து தண்டின் இரண்டாவது மேல் நோக்குத் தாக்கின்போது 
P ) அழுத்தத்தில் V பருமனைக் கொண்டிருந்த காற்று 

தாக்கின் 
முடிவில் விரிவடைந்து ( V + r ) பருமனைப் பெறுகிறது . 
இரண்டாவது மேல் நோக்குத் தாக்கின் முடிவில் கொள்கலத்தினுள் 
அழுத்தம் P , எனக் கொள்வோமாயின் 
P , ( V + :) P , xV 

V 


P , = P1 X v + 5 


PI- ன் மதிப்பைப் பதிலீடு செய்வோமாயின் 


P , = HK ) 


உந்து தண்டின் மூன்றாவது தாக்கின் முடிவில் அழுத்தம் P , 
எனில் 
Ps ( V + r ) = P.V 

V 
அல்லது 

V + 


P. - H ( ) 


இவ்வாறே ஒரு மேல் நோக்குத்தாக்கு , ஒரு கீழ் நோக்குத் 
தாக்கு ஆகிய இரண்டும் சேர்ந்த நிகழ்ச்சியை ஒரு முழுத்தாக்காகக் 
கருதினால் 11 தாக்குகளுக்குப் பிறகு கொள் கலத்தினுள் காற்றின் 
அழுத்தம் Pn எனில் 

V 
V + 

20. 4 


PAL 


= H 


I ( - )" 


சமன் 20. 4 - லிருந்து , எந்தவொரு தாக்கின் முடிவிலும் கொள் 
கலத்தினுள் அழுத்தம் தொடக்கத்திலுள்ள அழுத்தத்தின் ஒரு 
பகுதியாகவே இருக்கும் என அறியலாம் . எனவே . இத்தகைய 
பம்பின் உதவியால் முழு வெற்றிடத்தை அடைய முடியாது என்பது 


பாய்பொருளியல் எந்திரங்கள் 


279 


தெளிவு , இந்தப்பம்பின் உதவியால் பெறக்கூடிய காற்று நீக்கத் 
திற்குப் பின்வரும் காரணங்களால் ஒரு எல்லை உண்டு . 
( i ) உந்து தண்டின் சில தாக்குகளுக்குப் பிறகு கொள்கலத்தி 
லுள காற்றின் அழுத்தம் V. -ஐத் திறக்க முடியாத அளவுக்குக் 
குறைந்து விடுகிறது . அதன் பின்னர் பம்பு செயலாற்றுவதில்லை . 

( ii ) உந்து தண்டு மிடாவின் அடிப்பகுதியில் இருக்கும்போது 
உந்து தண்டிற்கும் மிடாவின் அடிப்பகுதிக்கும் இடையே எப் 
போதும் சிறிது இடைவெளி இருக்கிறது . இதில் எப்போதும் சிறிது 
காற்று இருக்குமாதலால் உந்து தண்டு மேலே உயர்த்தப்படும் 
போது இது ஒரு அழுத்தத்தைக் கொடுத்து V1- ஐ மூடிவைக்க 
முயலும் . 
இந்தப்பம்பின் உதவியால் ஏற்படுத்தப்படக்கூடிய 

மிகக் 
குறைந்த அழுத்தம் 1 மி.மீ பாதரசமாகும் . 

வடிபம்பு ( Filter Pump ) 
ஒரு கலத்தினுள் வெற்றிட முண்டாக்கப் பயன்படும் பம்புகளுள் 


M 


A 


N 


கலம் 


B 


E 


நீரும் காற்றும் 


படம் 20.9 


மிக எளியது இந்த வடிபம்பு , வழக்கமாக இந்தப் பம்பு வடிதலை ஊக் 
குவிக்கப் பயன்படுத்தப் படுவதால் இது அப்பெயர் பெற்றது . இதில் 


280 


எந்திரவியல் 


உலோகத்தால் அல்லது கண்ணாடியாலான A என்ற ஒரு குழாயின் 
( படம் 20.9 ) அடிப்பகுதியில் BE என்ற குழாயும் மேற் பகுதியில் 
MN என்ற ஒரு குழாயும் அதன் குறுகிய முனை BE குழாயினுள் 
சற்று செல்லுமாறு பொருத்தப்பட்டுள்ளன . வெற்றிட மாக்கப்பட 
வேண்டிய கொள்கலம் A- ல் உள்ள மற்றொரு பக்கக் 

குழாயுடன் 
இணைக்கப்படுகிறது . M N குழாயின் M முனை ஒரு நீர்க்குழாயுடன் 
இணைக்கப்பட்டு அதன் வழியே வேகமாக நீர் செலுத்தப்படும் . இவ் 
வாறு N வழியே வேகமாகச் செல்லும் நீர் அதனுடன் A யிலிருந்து 
காற்றையும் இழுத்துச் செல்லுகிறது எனவே , கொள்கலத் திலிருந்து 
காற்று உறிஞ்சப் படுகிறது . இதனைக் கொண்டு உருவாக்கப் படக் 
கூடிய மிகக் குறைந்த அழுத்தம் 15 மி.மீ பாதரசமாகும் . 


விஞ்ஞான 

ன வளர்ச்சியின் பயனாய் தோன்றிய X- கதிர்க்குழாய் 
கள் , மின்குழாய்கள் போன்ற பல கருவிகளில் தேவைப்படுமளவுக்கு 
இதுவரை கூறப்பட்ட வெளியேற்றும் பம்புகள் வெற்றிடத்தை 
உருவாக்க முடியவில்லையாதலால் மேலும் மேலும் திறமிக்க வெளி 
யேற்றும் பம்புகள் அமைக்கப்பட்டன . அவற்றைப்பற்றி இப்பொழுது 
காண்போம் , 


பாதரச பம்புகள் ( Mercury pumps ) 


உந்து தண்டையும் வால்வுகளையும் கொண்ட வெளியேற்றும் 
பம்புகளில் உந்துதண்டின் பக்கங்களிலும் வால்வுகளிலும் ஏற்படக் 
கூடிய காற்றுக் கசிவின் பயனாய் திறம் குறைந்தவையாயிருக் 
கின்றன . மேலும் , ஒரு குறிப்பிட்ட அளவுக்குக் கீழ் அழுத்தம் 
குறைந்த பின்னர் காற்றினால் வால்வுகளைத் திறக்க முடிவதில்லை . 
எனவே , 0-001 மி . மீ . பாதரச அளவிற்குக் குறைந்த அழுத்தங் 
களைப் பெற உந்து தண்டு , வால்வு ஆகியவையற்ற பாதரச பம்புகள் 
பயன்படுத்தப்பட்டன . 


ஸ்ப்ரென்ஜல் பாதரசபப்பு ( Sprengel s mercury pump ) 


இதில் ABC என்ற U- வடிக்வ குழாயின் A முனையுடன் அடைப் 
பான் ஒன்றின் மூலமாக ஒரு சேமக்கலமும் ( R ) C முனையுடன் DE 
என்ற ஒரு செங்குத்துக் குழாயும் இணைக்கப்பட்டுள்ளன . இக் குழாயு 
டன் D முனையுடன் வெற்றிடமாக்கப்பட வேண் 

டி 

கொள் கலம் 
இணைக்கப்படுகிறது ; E முனை ஒரு கிண்ணத்திலுள்ள பாதரசத்தினுள் 


பாய்பொருளியல் எந்திரங்கள் 


281 


அமிழ்ந்திருக்கிறது . ( படம் 20:10 ) , C. க்குக் கீழ் DE 

. குழாயின் 


R 


A 


D 


f1 


UIT 


- 


8 


படம் 20.10 


நீளம் 76 செ . மீ.க்கு மேல் இருக்குமாறு அமைக்கப்படுகிறது , 

சேமக்கலத்தில் பாதரசத்தை நிரப்பி அடைப்பானைத் திறந்து 
விட்டால் பாதரசம் U - வடிவக் குழாயை முழுதும் நிரப்பியபின் C- ல் 
சிறுசிறு குமிழ்களாகச் சிதைந்து DE குழாய் வழியே கீழிறங்கு 
கிறது . கொள்கலத்திலிருந்து அத்தகைய பாதரசக் குமிழ்களுக் 
கிடையே அடைபடும் காற்றுக் குமிழ்களுடன் கீழிறங்கி E முனையில் 
வெளிக்காற்றுடன் கலக்கிறது . கொள்கயத்தினுள் 

அழுத்தம் 
குறையக்குறைய DE குழாயில் பாதரசம் மேலேறுகிறது . கொள் 
கலத்தினுள் முழுவெற்றிடம் ஏற்படும்போது ஏறத்தாழ பாதரசப் 
பாரமானி உயரத்திற்குச் சமமான உயரத்திற்கு DE குழாயில் 
பாதரசம் ஏறுகிறது . சேமக்கலம் முழுவதும் காலியாகாவண்ணம் 
கிண்ணத்துள் சேரும் பாதரசத்தை அவ்வப்போது சேமக்கலத்திற்கு 
மாற்றவேண்டும் . சேமக்கலம் முழுவதும் காலியானாலும் அதன் 
வழியே கொள்கலத்தினுள் வெளிக்காற்று செல்லாமல் BC குழாயி 
லுள்ள பாதரசம் தடுக்கிறது. 


282 


எந்திரவியல் 


பம்பு திறமையுடன் வேலை செய்ய DE குழாயின் CE பகுதியின் 
நீளம் 76 செ . மீ.க்கு மேல் இருக்கவேண்டும் . இதில் உள்ள ஒரே 
ஒரு வசதி குறைவானது அது அலுப்பூட்டும் வகையில் மிகவும் 
மெதுவாக வேலை செய்வதேயாகும் . ஆனால் அது உருவாக்கும் 
குறைந்த அழுத்தத்தை அதன்மூலமே அளவிடக்கூடிய வசதி 
உண்டு . DE குழாயில் பாதரசத் தம்பத்தின் உயரத்திற்கும் பாதரசப் 
பாரமானி உயரத்திற்கும் உள்ள வேறுபாடு கொள்கலத்திலுள்ள 
காற்றின் அழுத்தத்தைக் கொடுக்கும் . 

டோப்ளர் பம்பு ( Toepler pump ) 
இதில் BC என்ற நீண்ட. கண்ணாடிக்குமிழின் 

முனைகளில் 
சுமார் 20 முதல் 90 செ . மீ வரை நீளமுள்ள AB . CD என்ற செங் 
குத்துக் குழாய்கள் இணைக்கப்பட்டுள்ளன . ( படம் 2011 ] BA 
குழாய் சுமார் 1 மி . மீ குறுக்களவுடைய ஒரு நுண்குழாய் . அதன் 


- > கலம் 


F 


E 


C 


R 


D 


AL 


படம் 20. || 


A முனையானது கிண்ணம் ஒன்றினுள் வைக்கப்பட்ட பாதரசத்தி 
னுள் அமிழ்ந்துள்ளது . - குழாயின் C முனைக்கருகில் இணைக்கப்பட் 
டிருக்கும் E என்ற பக்கக்குழாய் ஓர் இரட்டைக்குமிழ் மூலமாக 
வெற்றிடமாகப்படவேண்டிய கொள்கலத்துடன் 

இணைக்கப்படு 
கிறது . இரட்டை க்குமிழ்களுள் ஒன்றில் மிதக்கும் வால்வு ( V ) 
ஒன்று இயங்குகிறது . CD குழாயின் D முனை ஓர் இரப்பர் குழாய் 
மூலம் பாதரசம் நிரம்பிய சேமக்கலம் ( R ) ஒன்றுடன் இணைக்கப் 
பட்டுள்ளது . 


பாய் பொருளியல் எந்திரங்கள் 


283 


சேமக்கலத்தைக் கீழே இறக்கினால் பாதரசமட்டம் C- க்குக் 
கீழிறங்கும் . எனவே , கொள் கலத்திலுள்ள காற்று BC- ஐ நிரப்பும் . 
ப்பொழுது சேமக்கலம் உயர்த்தப்படின் BC- ல் பாதரசம் ஏறி 
அதனுள் இருக்கும் காற்றை அழுத்தி BA குழாய் வழியாக வெளி 
யேற்றுகிறது . அதே சமயத்தில் வால்வு பாதரசத்தில் மிதந்து 
பம்பிலிருந்து கொள்கலத்தினுள் பாதரசம் செல்லாமல் அடைத்து 
விடுகிறது . திரும்பவும் சேமக்கலத்தைக் கீழே இறக்கும்போது 
கொள்கலத்திலிருந்து 

நிரப்பும் காற்று சேமக்கலத்தை 
உயர்த்துவதன் மூலம் வெளித்தள்ளப்படுகிறது . இவ்வாறு சேமக் 
கலத்தைப் பலமுறை கீழிறக்கி மேலே தூக்கினால் கொள்கலத்தினுள் 
வெற்றிடம் ஏற்படும் . ஒவ்வொரு முறையும் BA வழியே காற்றை 
வெளித்தள்ளும் பாதரசம் கிண்ணத்தில் சேரும் . அதை அவ்வப் 
போது சேமக்கலத்திற்கு மாற்றிக் கொள்ள வேண்டும் . 


BC- ஐ 


இந்தப் பம்பின்மூலமும் 0 001 மி . மீ அளவுக்குக் குறைந்த 
அழுத்தத்தை உருவாக்க முடியுமெனினும் இதனை இயக்குவது 
சலிப்பூட்டுவதாக உள்ளது . 


இவற்றைவிட மிக விரைவிலும் அதே அளவுக்குக் குறைந்த 
அழுத்தத்தையும் உருவாக்கக்கூடிய சுழற்பம்புகள் 

அமைக்கப் 
படும் வரை இவைப் பெரிதும் பயன்பட்டு வந்தன . 


சென்கோ உயர் வெற்றிட பம்பு ( Cencohyvac pump ) : 


சுழற்பம்புகளில் மிக அதிக அளவில் பயன்படும் பம்பு சென்கோ 
உயர் வெற்றிடப் பம்பு ஆகும் . 


இதில் , உருளை வடிவப் பொதியுறை ஒன்றினுள் கெட்டியான 
உருளை ஒன்று உறழ்வட்டமாக ( eccentrically ) இயங்குகிறது . 
கெட்டியான உருளையைச் சுழலி அல்லது சுழற்கூறு ( rotor ) 
என்றும் பொதியுறையை நிலைக் கூறு ( stator ) என்றும் அழைக்க 
லாம் . சுழற்கூறு ஒரு மின்சுழற்றியின் உதவியால் இயக்கப்படு 
கிறது . சுழற்கூறு சுழலும்போது நிலைக்கூறின் உட்பரப்பைத் 
தொட்டுக்கொண்டே செல்கிறது . நிலைக்கூறில் 1 , 0 என்னும் இரு 
திறப்புகள் ( openings ) உள்ளன . 0 என்ற திறப்பு , காற்று வெளியே 
றும் வழியாக அமைகிறது . அது V என்ற ஒரு வால் வால் மூடப்பட் 
டுள்ளது . வால்வு வெளிப்பக்கம் திறக்கக்கூடியதாய் இருக்கிறது . 
வெற்றிடம் 

மாக்கப்படவேண்டிய கலம் பம்புடன் [ மூலமாக இணைக் 
கப்படுகிறது . இருதிறப்புகளுக்குமிடையே மேலும் கீழும் இயங்கும் 
ஒரு தகடு ( N ) உள்ளது . இத் தகடு ஒரு விற்கம்பியினால் சுழற் 


284 


எந்திரவியல் 


கூறோடு அழுந்தியிருக்குமாறு அமைந்துள்ளது . இதனால் நிலைக் 
கூறின் உட்பகுதி A , B என்ற இரு பகுதிகளாகப் பிரிக்கப்படுகிறது . 
சுழற்கூறு உறழ்வட்டமாகச் சுழலுவதால் ஒரு பகுதியின் கொள் 
ளளவு , படிப்படியாகக் குறையும் அதே நேரத்தில் மற்றப் பகுதியின் 
கொள்ளளவு 

அதிகமாகிறது . சுழற்கூறின் ஒரு 
சுழற்சியின் அடுத்தடுத்த நிலைகளைக் காட்டும் படங்களிலிருந்து 


N 


T 


T 


T 


T 


B 


ராய 


B 


d 


படம் 20.12 


( படம் 20.12 ] பம்பு செயலாற்றுவதை எளிதில் விளங்கிக் கொள்ள 
லாம் . 


சுழற்கூறு படம் 20.12a- ல் காட்டப்பட்டுள்ள நிலையிலிருந்து 
சுழலும்போது A பகுதியின் கொள்ளளவு அதிகமாகிறது . 

எனவே , 
அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் கொள்கலத்தினுள் உள்ள 
காற்று அதனுள் விரிவடைகிறது . அதே சம 

அதே சமயத்தில் B பகுதியின் 
கொள்ளளவு குறைவதால் அதனுள் உள்ள காற்று அமுக்கப்பட்டு 
V வழியாக வெளியேற்றப்படுகிறது. பம்பு செயல்படத் தொடங்கிய 
சில நிமிடங்களில் ஏறத்தாழ 0.001 மி.மீ பாதரசம் அளவுக்கு 
வெற்றிடம் உண்டாக்கக் கூடிய தாயுள்ளது . 


காடே 


விரவிப் பரவு முறைப் பம்புகள் ( Difusion pumps ) 
தற்காலத்தில் விரவிப் பரவு முறைப் பம்புகளின் உதவியால் 

-8 
சுமார் 10 மி . மீ . அளவுக்கு மிக உயர்ந்த வெற்றிடம் உருவாக்கப் 
படுகிறது . விரவிப் பரவு முறைப் பம்பு முதன் முதலில் 
( Gaede ) என்பவரால் உருவாக்கப்பட்டு பின்னர் H P. வாரன் 
என்பவரால் சீர் செய்யப்பட்டது . வெற்றிடமாக்கப் படவேண்டிய 

-2 
கலத்தினுள் அழுத்தம் 10 மி.மீ.அளவுக்குக் குறைவாக இருந் 
தால்தான் பரவுமுறை பம்புகள் திறமையாக வேலை செய்ய முடியு 
மாதலால் முதலில் கலத்தினுள் உதவிப் பம்பு அல்லது முன்னோடிப் 


பாய் பொருளியல் எந்திரங்கள் 


285 


பம்பு ( Backing pump ) ஒன்றின் உதவியுடன் அந்த அளவுக்கு 
வெற்றிடம் உண்டாக்கப்படுகிறது . சென்கோ உயர் வெற்றிடபம்பு 
மிகச்சிறந்த உதவிப் பம்பாகப் பயன்படுகிறது . பரவுமுறை பம்பு 
ஒன்றும் சென்கோ உயர் வெற்றிடபம்பு ஒன்றும் சேர்ந்த கூட்ட 

-8 
மைம்பு சில நிமிடங்களில் 10 மி . மீ . வெற்றிடத்தை உருவாக்கு 
கிறது . 


வாரன் பம்பு ( Waran s pump ) : இந்தப் பம்பு H பரமேசுவரன் 
என்னும் நம் நாட்டுப் பேராசிரியரால் அமைக்கப்பட்டது . இதில் 
A என்ற கூம்பு வடிவக் கொதிகலத்துடன் இணைக்கப்பட்ட தூம்பு 
வாயுடன் ( nozzle ) கூடிய BC என்ற வளைந்த குழாய் ஒன்று 
உள்ளது . ( படம் 2013 ) . BC குழாய் DE என்ற மற்றொரு குழாயி 


கலத்திற்கு 


உதவிப்புமா 


AAL 


GG 


படம் 20.13 


னுள் இருக்குமாறு இணைக்கப்பட்டுள்ளது . DE குழாயின் மறுமுனை 
FG என்ற செங்குத்துக்குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ளது . FG 
குழாயின் F முனை உதவிப்பம்புடனும் , G முனை கொதிகலத்துடனும் 
இணைக்கப்பட்டுள்ளன . DE குழாயின் D முனையிலுள்ள பக்கக் 
குழாயின் மூலம் வெற்றிடமாக்கப்பட வேண்டிய கலம் இணைக்கப் 
படுகிறது . DC குழாய் திரவமாக்கி ( condenser ) ஒன்றினால் சூழப் 
பட்டு திரவமாக்கியின் வழியாகக் குளிர் நீர் செலுத்தப்படுகிறது . 


கொதிகலத்தினுள் பாதரசம் கொதிக்க வைக்கப்பட்டு பாதரச 
ஆவி உருவாக்கப்படுகிறது . உதவிப்பம்பு முதற்படி வெற்றிடத்தை 
உருவாக்குவதுடன் தூம்புவாய் வழியாக பாதரச ஆவி அதிவேகத் 
துடன் வெளிவரும்படியும் செய்கிறது . கொள்கலத்திலுள்ள காற்று 
தூம்பு வாயினருகில் பாதரச ஆவியுள் விரவிப்பரவு கிறது . இவ்வாறு 
பரவும் காற்றானது பாதரச ஆவியுடன் DE குழாயின் முனையை நோக் 
கிச் செல்லுகிறது . அங்கு , அக் காற்றான து உதவிப் பம்பின்மூலம் 


286 


எந்திரவியல் 


வெளி யேற்றப்படுகிறது . ஆனால் பரதரச ஆவிகுளிர்வடைந்து திரவ 
மாக மாறி மீண்டும் கொதிகலத்தை அடைகிறது . 

பாதரசம் அதன் ஆவி அழுத்தத்தையே கொடுப்பதால் தற்கா 
லத்தில் பாதரசத்திற்குப் பதிலாக அதனை விடக் குறைந்த ஆவி 
அழுத்தத்தை ( 10 மி . மீ ) - க்கு கொண்டுள்ள அப்பீசான் எண்ணெய் 
( Apiezon oil ) பயன்படுத்தப்படுகிறது . அப்பீசான் எண்ணெயைப் 
பயன்படுத்தும் வாரன் பம்பு சென்கோ உயர் வெற்றிடப் பம்பு 

-8 
ஒன்றின் உதவியுடன் 10 ° I , மீ அளவுக்கு மிக உயர்ந்த வெற்றி 
டத்தை விணைவிக்கிறது . 

விரவிப் பரவுமுறைப் பம்பில் உள்ள திரவ ஆவியும் அதனுடன் 
இயங்கும் உதவிப் பம்புகளிலுள்ள எண்ணெய் , எண்ணெய்ப்பசை 
முதலியனவற்றின் ஆவிகளும் அழுத்தங்களைக் கொடுக்கின்றன . 
எனவே , அத்தகைய ஆவிகளை நீக்கிவிட வேண்டும் . அவைகள் 
திரவக்காற்றுத் தடுப்பு ( liquid air trap ) அல்லது பொட்டாசியம் 
தடுப்பு { potassium trap ) ஆகியவற்றின் உதவியால் 
நீக்கப்படுகின்றன . திரவக்காற்றுத் தடுப்பு என்பது பம்பின் ஒரு 
வசதியான பகுதியை திரவக்காற்றால் சூழ்ந்திருக்குமாறு செய்யும் 
கருவியாகும் . அப் பகுதி வழியாகச் செல்லும் ஆவிகள் திரவமாக்கப் 
பட்டு நீக்கப்படுகின்றன . பொட்டாசியம் தடுப்பு என்பது உட்புறம் 
தூய பொட்டாசியம் பூசப்பட்ட ஒரு குழாயாகும் இது பம்பின் ஒரு 
பகுதியில் இணைக்கப்படும் . இதில் உள்ள பொட்டாசியம் பூச்சு 
காற்றுடன் கலந்த ஆவிகளை உட்கவர்ந்து கொள்ளுகிறது . 


சலத்திற்கு 


உதவிப்பட்ட 


8 


குளிர்ந்த நீர் 


هنا 
فه 
ماسالا 


எஃகுச் சீசா பம்பு ( Steel bottle pump ) கண்ணாடியால் செய்யப் 
பட்ட விரவிப் பரவுமுறைப் பம்புகள் உடையக் கூடியனவாயிருப் 


பாய் பொருளியல் எந்திரங்கள் 


287 


பதால் அவற்றிற்குப் பதில் எஃகுப் பம்புகள் குறிப்பாகத் தொழில் 
துறையில் பயன்படுத்தப் படுகின்றன . இதுவும் வாரன் பம்பைப் 
போலவே செயலாற்றுகிறது . எஃகுச் சீசா பம்பில் உச்சியில் A 
என்ற குழாயும் அடிப்பகுதியில் DE என்ற பக்கக் குழாயும் இணைக் 
கப்பட்ட ஒரு நீண்ட எஃகுக் குமிழ் ( BC ) உள்ளது . ( படம் 20. 4 ) . 
இம் முழு அமைப்பும் மற்றுமொரு கலத்தினுள் வைக்கப்பட்டு 
அக் கலத்தின் வழியே குளிர் நீர் செலுத்தப்படுகிறது . பக்கக்குழாயு 
டன் வெற்றிடமாக்கப்பட வேண்டிய கலமும் A குழாயுடன் உதவிப் 
பம்பும் இணைக்கப்படுகின்றன . குமிழிலுள்ள பாதரசம் 

அல்லது 
அப்பீசான் எண்ணெய் சூடேற்றப்படும் போது ஆவியாகிறது . 
கொள்கலத்தினுள் உள்ள காற்று இந்த ஆவியுடன் கலந்து DE 
என்ற குழாய் வழியாகச் செல்லுகிறது . அவ்வாறு செல்லும்போது 
பாதரச ஆவி அல்லது எண்ணெய் ஆவி குளிர்விக்கப்பட்டு 
மீண்டும் குமிழை அடைகிறது . ஆனால் ஆவியுடன் கலந்த காற்று 
உதவிப்பம்பின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. 


குறைந்த வெற்றிடத்திலிருந்து உயர்ந்த வெற்றிடத்தை அடை 
வதற்கு மற்றொருமுறை உறிஞ்சிகளையும் ( absorbents ) உலோக 
உறிஞ்சிகளையும் ( gelters ) பயன்படுத்துவதாகும் . 


வேண்டிய 


தேங்காய் ஒட்டுக் கரித்தூள் மிகச் சிறந்த உறிஞ்சியாகும் . 
அது வெற்றிடமாக்கப்பட 

கலத்துடன் இணைக்கப் 
பட்ட பக்கக்குழாய் ஒன்றினுள் வைக்கப்பட்டு உதவிப்பம்பு இயங் 
கும்போது சூடேற்றப் படுகிறது . உதவிப்பம்பு நிறுத்தப்பட்டவுடன் 
உறிஞ்சி திரவக்காற்றினால் குளிர்விக்கப்படுகிறது . இப்பொழுது 
உறிஞ்சி கொள்கலத்தில் எஞ்சியிருக்கும் காற்றை உட் கவர்ந்து 
கொள்ளும் . இறுதியாக உறிஞ்சியடங்கிய பக்கக்குழாய் ஊது 
சுவாலை ஒன்றின் உதவியால் உருக்கி நீக்கப்படுகிறது . 


மேற்கூறப்பட்ட உறிஞ்சிகளுக்குப் பதிலாக உலோக உறிஞ்சி 
களைப் ( gelters பயன் படுத்தலாம் . பாஸ்பரஸ் , மக்னீசியம் போன்ற 
உலோகங்கள் , உலோக உறிஞ்சிகளாகப் பயன்படுகின்றன . அவை 
வெற்றிடமாகப்படவேண்டிய கலத்துடன் இணைக்கப்பட்ட 

ஒரு 
பக்கக் குழாயினுள்ளோ அல்லது அக்.கலத்தினுள்ளேயோ வைக்கப் 
பட்டு சூடேற்றப்படு கின்றன . அதே சமயத்தில் ஓர் உதவிப் 
பம்பும் இயக்கப்படுகிறது , சூடேற்றப்பட்ட உலோக உறிஞ்சிகள் 
கொள் கலத்தினுள் எஞ்சியிக்கும் காற்றை நீக்குவதுடன் கலத்தின் 
சுவர்களில் மறைந்திருக்கும் வாயுக்களையும் நீக்க உதவுகின்றன . 


288 


எந்திரவியல் 


குறைந்த அழுத்தங்களின் அளவீடு : 

ஓரளவுக்குக் குறைந்த அழுத்தங்களை மூடிய U- குழாய் அழுத் 
தமானியைக் கொண்டு அளவிடலாம் . மூடிய U- குழாய் அழுத் 
தமானி என்பது ஒருபுயம் மூடப்பட்டுச் செங்குத்தாகப் பொருத்தப் 


சு 


படம் 


2015 


பட்ட ஒரு U- வடிவக் குழாயாகும் . [ படம் 2015 ] 

முதலில் , இதன் மூடப்பட்ட புயம் முழுவதும் , திறந்த புயத்தின் 
ஒருபகுதியும் பாதரசத்தால் நிறப்பப்படுகிறது (படம் 20 15a ) . பின்னர் , 
திறந்த புயத்துடன் அழுத்தம் அளவிடப்படவேண்டிய காற்று . 
அல்லது வாயு நிரம்பிய கலம் இணைக்கப்படுகிறது . இப்பொழுது. 
மூடிய புயத்தில் பாதரசம் கீழிறங்கி திறந்த புயத்தில் பாதரசம் 
மேலேறும் . பாதரச மட்டங்களின் உயர வேறுபாடு கலத்தில் வாயு 
வின் அழுத்தத்தைக் கொடுக்கிறது . 
U- வடிவ அழுத்த மானியைக்கொண்டு 

அளவிடமுடியாத 
மிகக்குறைந்த அழுத்தங்களைத் துல்லியமாக அளவிட மக்லியாடு 
அளவி ( Mc leod gauge ) பயன்படுகிறது . இதன் அமைப்பைப் 
படம் 2016 - ல் காணலாம் . இதில் C என்ற ஒரு குமிழின் உச்சியில் 
A B என்ற சீரான நுண்குழாய் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது . 
வெற்றிடமாகப்பட்ட கலம் குமிழிக்குச் சற்றுக் கீழ் இணைக்கப்பட்ட 
DG என்ற பக்கக் குழாயுடன் இணைக்கப்படும் AB நுண்குழாயின் 
குறுக்களவைக் கொண்ட F என்ற குழாய் DG- க்கு இணையாக 
அதனுடன் D- க்கும் G- க்கும் இடை 

டையே இணைக்கப்பட்டு AB- க்கு 
அருகில் வைக்கப்பட்டுள்ளது . AB- க்கும் F- க்கு மிடையே அளவு 
கோல் ( S ) ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது . C- குமிழுடன் 
இணைக்கப்பட்ட DE என்ற குழாய் பாதரசம் நிரப்பப்பட்ட சேமக் 
கலம் ஒன்றுடன் இரப்பர் குழாய் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது . 
குமிழின் மொத்தப்பருமனையும் ( V ) , AB நுண்குழாயின் பருமனையும் 
( v ) ஒரு சோதனை மூலம் அளவிட்டுக்கொள்ளலாம் . 


பாய்பொருளியல் எந்திரங்கள் 


289 


GG 


G 


A 


A 





C 


C 


D 


E 


E 


படம் 2016 


கலத்திலுள்ள காற்றின் அழுத்தத்தை அளவிட முதலில் 
பாதரசம் - க்குக் கீழ் இறங்கும் வரை சேமக்கலம் கீழிறக்கப்படு 
கிறது . இப்பொழுது வெற்றிடமாக்கப்பட்ட கலம் C குமிழுடன் 
தொடர்பு கொண்டிருப்பதால் C- ல் உள்ள காற்றும் அதே அழுத் 
தத்தில் இருக்கும் . அந்த அழுத்தம் P என இருக்கட்டும் . 


யை 


கிறது . 


அடுத்து பாதரச மட்டம் AB நுண்குழாயின் அடிப்பகுதி ( B ) 
அடையும் வரை சேமக்கலம் மெதுவாக மேலே தூக்கப்படு 

இதனால் F குழாயிலும் பாதரசம் மேலேறுகிறது . AB 
குழாயிலுள்ள பாதரசத்தம்பத்தின் உயரம் (1 ) அளவிடப்படுகிறது . 
AB , F குழாய்கள் ஒரே குறுக்குப் பரப்பளவையுடையனவாதலால் 
நுண்குழாய் விளைவுகளால் ஏற்படும் பிழைகள் 

தவிர்க்கப்படு 
கின்றன . இப்பொழுது நுண்குழாயினுள் அடைபட்டிருக்கும் காற் 
றின் அழுத்தம் ( p + h ) ஆகும் ; பருமன் , நுண்குழாயின் பருமனான 
ப ஆகும் . 


பாதரசமட்டம் D- ல் இருக்கும்போது ( அழுத்தத்தில் V + t 
பருமனைக் கொண்டிருந்த காற்று பாதரசமட்டம் B- ல் இருக்கும் 
போது ( p + h ) அழுத்தத்தில் 3 பருமனைக்கொண்டிருக்கும் . காற்று 
AB குழாயினுள் மெதுவாக அமுக்கப்படுவதால் வெப்பநிலை மாறா 
மலிருப்பதாகக் கொள்ளலாம் . 

19 


290 


எந்திரவியல் 


எனவே , பாயில் விதிப்படி 


அல்லது 


ற ( V + ) 
PV 


( p + h ) 
ho 


- 


20.5 . 


... 


• 
* 
. 


எனவே 

P 

h 

V 
சமன்பாடு 20-5 - லிருந்து p- ன் மதிப்பை அறியலாம் 


மக்லியாடு அளவி மற்றொரு முறையிலும் பின்வருமாறு பயன் 
படுத்தப்படுகிறது . C குமிழ் கலத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு 
செய்தபின்னர் F குழாயில் பாதரசமட்டம் AB குழாயின் உச்சி A ) 
யுடன் ஒரே மட்டத்தில் இருக்கும் வரை சேமக்கலம் மெதுவாக 
மேலே தூக்கப்படுகிறது . இப்பொழுது AB குழாயிலும் F குழாயிலும் 
உள்ள பாதரசமட்டங்களின் உயர வேறுபாடு ( h ) அளவிடப்படு 
கிறது . இனி AB குழாயின் குறுக்குப் பரப்பவு S எனில் அதனுள் 
அடைப்பட்டிருக்கும் காற்றின் பருமன் hs ஆகும் ; அழுத்தம் p + h ) 
ஆகும் . AB குராயின் 

மொத்த நீளம் 1 எனில் அதன் பருமன் 
v = IS ஆகும் . 


பாதரச மட்டம் D- ல் இருக்கும் போது p அழுத்தத்தில் { V + ls ) 
பருமனைக்கொண்டிருந்த காற்று AB குழாயினுள் அகப்பட்ட பின்னர் 
( + N ) அழுத்தத்தில் hs பருமனைக் கொண்டுள்ளது . எனவே . 


பாயில் விதிப்படி 


P ( V + ls ) = ( p + h ) hs 


has 


அல்லது 


P 


// 


206 


V + ( l - his 


( bi - h ) s -ன்மதிப்பு V- ன்மதிப்புடன் ஒப்பு நோக்கும்போது மிக 
மிகச்சிறியதாயிருக்குமாதலால் சமன் 206 ஐ 

h ? s 
P 

2007 

V 
என எழுதலாம் . 
சமன் 20.7 - ல் S.V ஆகியவை மாறிலிகளாதலால் ,, 

Pch 


இம் முறையில் அளவிடப்படவேண்டிய அழுத்தம் -ன் இரு 
மடிக்கு நேர்விகிதத்திலிருப்பதால் அது மிகுந்த அழுத்த அள 
வெல்லையையுடையதாக இருக்கிறது ; எனினும் முதல் முறையைப் 
போன்று அவ்வளவு துல்லியமானதன்று . ஆனால் நடைமுறையில் 
இம் முறையே பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது . 


பாய்பொருளியல் எந்திரங்கள் 


291 


மேலும் AB- க்கும் f -க்கும் இடையேயுள்ள அளவுகோலில் 
அழுத்த அளவீடுகள் குறிக்கப்பட்டு நேரடியாக அழுத்தங்களைப் 
பெறுமாறும் இம்முறையில் அமைக்கலாம் . 


குறைந்த அழுத்தங்களை அளவிட நட் சென் அளவி ( Knud 
sen s gauge ) என்ற மற்றொரு கருவியும் உண்டு . இது வாயுமூலக் 
கூறுகளின் இயக்கத்தையும் , வெப்ப நிலை அதிகமாகும்போது அவற் 


A 


8 


Z 


DD 


படம் 2017 


றின் திசைவேகய் அதிகமாகிறது என்னும் கருத்தையும் அடிப் 
படையாகக் கொண்டது . இதன் மிக எளிய அமைப்பைப் படம் 
20-17 - ல் காணலாம் . இதில் , A , B என்ற இரு நிலையான தகடுகளும் 
C , D என்ற இரு அசையும் தகடுகளும் உள்ளன . அசையும் தக்டு 
கள் இரண்டும் . ஒரு குவார்ட்ஸ் இழையினால் தொங்கவிடப்பட்டு 
அவற்றின் விலகல கண்ணாடி- அளவுகோல் அமைப்பு ஒன்றினால் 
அளவிடப்படுகிறது . நிலையான தகடுகள் பிளாட்டினத்தில் செய்யப் 


292 


எந்திரவியல் 


பட்டு மின்சாரத்தின் உதவியால் சூடேற்றப்படுமாறு அமைக்கப் 
பட்டுள்ளன . அழுத்தம் அளவிடப்படவேண்டிய வாயுவைக் 
கருவியினுள் செலுத்தி நிலைத் தகடுகள் சற்றுசூடேற்றப்படும் , இந் 
நிலையில் வாயுமூலக்கூறுகளின் சராசரி மோதலிடைத்தூரம் நிலைத் 
தகடுகளுக்கும் அசையும் தகடுகளுக்கும் இடையேயுள்ள தொலைவை 
விட மிக அதிகமாக இருக்குமாறு வாயுவின் அழுத்தம் இருப் 
பின் குறைந்த வெப்பநிலையிலுள்ள அசையும் தகடுகள் திலைத் 
தகடுகளினின்றும் விலக்கமடையும் . அசையும் தகடுகளின் இரு 
பக்கங்களிலும் வாயுமூலக்கூறுகள் மோதுமாயினும் அதிக வெப்ப 
நிலையிலுள்ள நிலைத்தகடுகளிலிருந்து வரும் மூலக்கூறுகள் 
அதிக வேகத்தைப் பெற்றிருக்குமாதலால் அசையும் தகடுகள் நிலைத் 
தகடுகளினின்றும் விலக்கமடையும் . அசையும் தகடுகளின் விலக் 
கம் ( 0 ) வாயுவின் அழுத்தத்திற்கு நேர்விகிதத்திலிருக்கும் 
நிலைத்தகடுகள் , அசையும் தகடுகள் ஆகியவற்றின் வெப்ப நிலை 
கள் முறையே T ° A , Tg ° A எனின் அவற்றிற்கிடையேயுள்ள 
வேறுபாடு குறைவாயிருக்கும்போது வாயுவின் அழுத்தத்தை. 

2R 
P = 


9 


M 


11 
T 


2 


என்னும் சமன்பாட்டால் பெறலாம் என நட்சென் நிறுவியுள்ளார் . 
சமன்பாட்டில் R என்பது ஒருமாறிலி ; அது தகடுகளின் பரப்பளவு 
கள் , அசையும் தகடுகளின் நிலைமத்திருப்புதிறன் , அலைவுநேரம் 
ஆகியவற்றைப் பொறுத்தது . இக் கருவியைக் கொண்டு 103 
மி.மீ. அழுத்தத்திற்குக் குறைந்த எல்லா அழுத்தங்களையும் அள 
விட முடியுமாயினும் மிகக் குறைந்த அழுத்தங்களில் அசையும் 
தகடுகளின் மீது தடை ஏதும் செயற்படவில்லையென்று கூறுமள 
வுக்கு மிகக்குறைந்த தடையே செயற்படுமாதலால் அத்தகைய 
அழுத்தங்களில் இக்கருவியைப் பயன்படுத்துவது கடினமாகிறது . 
இக் கருவி மிக இலேசான 

இலேசான நிலநடுக்கத்தையும் உணரக்கூடிய 
தாயுள்ளது . 


போர்டன் அளவி ( Bourden gauge ) : மிக அதிக அழுத்தங் 
களை அளவிட போர்டன் அளவி என்னும் கருவி பெரிதும் பயன்படு 
கிறது . இதில் , நீள்வட்டக் குறுக்குப் பரப்பையுடையதும் ஏறத் 
தாழ ஒருவட்ட வடிவில் வளைக்கப்பட்டதுமான ஒருமுனை மூடப் 
பட்ட ABC என்ற குழாய் உள்ளது . ( படம் 20. 18 ) இக் குழாய் 
அழுத்தம் அளவிடப்பட வேண்டிய வாயு அடங்கிய கலத்துடன் 
இணைக்கப்படும் போது அதிக அழுத்தத்தின் காரணமாக குழாய் 
நேராக முயலும் . இதன்பயனாய் குழாயின் மூடப்பட்ட A முனை 


11 


பாய்பொருளியல் எந்திரங்கள் 


293 


அசையும் . இந்த அசைவு 

நெம்புகோல் அமைப்பு ஒன்றினால் 
பெருக்கப்பட்டு ஒரு குற முள்ளை இயக்கப் பயன்படுத்தப்படுகிறது . 


गगा 


T 


பய 


A 


BB 


C 


படம் 20.18 


அளவுகோலின்முன் 


குறிமுள் அழுத்தங்கள் குறிக்கப்பட்ட ஓர் 
அசைகிறது . 


கலைச்சொற்கள் 


A 


Absolute unit 
Absorbent 
Acceleration 

Angular 

Normal 
Action 
Algebraic Sum 
Amplitude 
Analytical method 
Arc 
Area 
Arm 
Atmosphere 
Atmospheric pressure 


சார்பிலா அலகு 
உறிஞ்சி 
முடுக்கம் 
கோணமுடுக்கம் 
லம்பமுடுக்கம் 
விசை 
குறியியல் கூட்டுத்தொகை 
வீச்சு 
கணிதமுறை 
வில் 
பரப்பளவு 
புயம் 
வளிமண்டலம் 
வளி அமுத்தம் 


B 


Back lash 
Balance 
· Ballistic 

Chemical 
- False 
-- Physical 
- Spring 
Balance wheel 


பின்தொய்வு 
தராசு 
உந்தவியல் தராசு 
வேதியியல் தராசு 
தவறான தராசு 
பௌதிகத் தராசு 


வில் தாரசு 


Barometer 

Fortin s 
- Aneroid 
Barrel 


சமனச் சக்கரம் , துடிப்பியக்கச் 

சக்கரம் 
பாரமானி 
ஃபார்ட்டின் பாரமானி 
அனிராய்டு பாரமானி 
மிடா 


கலைச்சொற்கள் 


295 


தூலம் 


Beam 
Belt 
Board of trade of London 
British system 
Burette 


பட்டை 
லண்டன் வர்த்தகக்குழு 
பிரிட்டன் முறை 


வடியளவு குழாய் 


C 


Calculus 
Capillary effect 
Capillary tube 
Centimetre 
Centimetre - gram 
Centre of , buoyance 

Gravity 
oscillation 

percussion 
- , pressure 

rotation 
, suspension 
Chord 
Circular motion 
Clockwise 
- Anti 
Coincide 
Composition 
Compressor 
Condenser 
Condition 
Cone 
Conservation 
Converse 
Coplanar 
Couple 
Curvature 

Radius of 


நுண்கணிதம் 
நுண்குழாய் வினைவு 
நுண்குழாய் 
சென்டி மீட்டர் 
சென்டி மீட்டர் - கிராம் 
மிதவைத்திறன் மையம் 
புவியீர்ப்புமையம் 
அலைவுமையம் 
தாக்குமையம் 
அழுத்தமையம் 
சுழற்சிமையம் 
தொங்குமையம் 
நாண் 
வட்ட இயக்கம் 
வலஞ்சுழி 
இடஞ்சுழி 
ஒன்றுதல் 
தொகுப்பு 
அழுத்தி 
திரவமாக்கி 
நிபந்தனை 
கூம்பு 
அழிவின்மை 
மறுதலை 
ஒருதள 
இரட்டை 


வளைவு 
வளைவு ஆரம் 


D 


Density 
- Relative 


அடர்த்தி 
ஒப்படர்த்தி 


296 


எந்திரவியல் 


Derived units 
Differotiation 
Dimensions 
Directrix 
Displacement 

Angul 
Diving bell 
Division 
Dynamics 
Dyne 


வழிவந்த அலகுகள் 
பகு நிகாணல் 
பரிமாணங்கள் 
இயக்குவரை 
இடப்பெயர்ச்சி 
கோண இடப்பெயர்ச்சி 
மூழ்த கூண்டு 
பிரிவு , பகுதி , அளவுக்கூறு 
இயக்க- விசையியல் 
டைன் 


E 


Eccentric 
Efficiency 
Effort 
Elastic 

- Perfectly 
Blasticity 
Energy 

Kinetic 

Potential 
Equilibrium 

Neutral 
- Stable 

Stability of 
unstable 


உறழ் வட்டமாக 
பயனுறு திறன் 
முயற்சி 
மீட்சியுறு 
முழு மீட்சியுறு . நிறை மீட்சியுறு 
மீட்சியல் 
ஆற்றல் 
இயக்க ஆற்றல் 
நிலையாற்றல் 
சமநிலை 
நடுவியல் சமநிலை 
நிலைச்சம நிலை . நிலையான சமநிலை 
சமநிலையின் நிலைத்த தன்மை 
நிலையிலாச்சம நிலை , நிலையற்றசம 
நிலை 
எதிர் சமனி 
எர்க் 
புறவியலாக 


Equilibrant 
Erg 
Externally 


F 


Fire engine 
Fly wheel 
Focus 
Foot pound 
Foot - poundal 
Force 

Centrifugal 


தீயணைக்கும் எந்திரம் 
விசையாட்சுழலி 
குவியம் 
அடி பவுண்டு 
அடி- பவுண்டல் 
விசை 
மைய விலக்கு விசை 


கலைச்சொற்கள் 


297 


Centripetal 
- Impulsive 

physical independance of 
- shearing 

variable 
Freely 


Friction 

Angle of 
Coefficient of 

cone 
- dynanometer 

Dynamical 
- Force of 

Limiting 

statical 
Frictionless 
Frustum 
Fulcrum 
Fundamental quantity 
Fundamental unit 


மையநோக்கு விசை 
தாக்கு விசை 
விசையின் தற்சார்புத்தன்மை 
உருவமாற்று 
மாறுவிசை 
தானே , தடங்கலின்றி , தங்குதடை 

யின்றி 
உராய்வு 
உராய்வுக் கோணம் 
உராய்வு எண் 
உராய்வுக் கூம்பு 
உராய்வு - திறன்மானி 
இயக்கவியல் உராய்வு 
உராய்வு விசை 
எல்லை உராய்வு 
நிலையியல் உராய்வு 
உராய்வற்ற 
அடிக் கண்டம் 
ஆதாரத்தானம் 
அடிப்படை ராசி 
அடிப்படை அலகு 


G 


Getter 
Gram 
Gram weigh 
Graphical method 
Gravitational unit 
Gravity 

Acceleration du 
Governor 


உலோக உறிஞ்சி 
கிராம் 
கிராம் எடை 
வரைபட முறை 
புவியீர்ப்பு சார்ந்த அலகு 
ஈர்ப்பு விசை 
ஈர்ப்பு முடுக்கம் 
வேகங்காக்கும் அமைவு 


H 


Hexogon 
Highest point 
Hodograph 
Homogeneous 
Horizontal plane 


அறுகோணம் 
உச்சிப் புள்ளி 
ஹோடகிராஃப் 
ஓரியல்பான 
கிடைத்தளம் 


298 


எந்திரவியல் 


Horsepower 
Hydrometer 

common 

Nicholson s 
Hydrostatic machines 


குதிரைத் திறன் 
திரவமானி 
சாதாரண திரவமானி 
நிக்கல்சன் திரவமானி 
நிலைப்பாய் பொருளியல் எந்திரங் 

கள் 
நிலைப்பாய் பொருளியல் 


Hydrostatics 


I 


Impact 
- Direct 
-- Oblique 
Impulse 
Inclined plane 
Index 
Inelastic 
Inertia 

Moment of 
Integration 
Intermittent 
Internally 


மோதல் 
நேரடி மோதல் 
சாய்ந்த மோதல் 
தாக்கு 
சாய்தளம் 
குறிமுனை 
மீட்சியுறாத 
நிலைமம் 
நிலைமத்திருப்பு திறன் 
தொகுநியாக்கம் , தொகுநிகாணல் 
தொடர்ச்சியற்ற , தொடரிலா 
அகவியலாக 


J 


Jaw 
Jet 
- propulsion 

Turb 
Joule 


கரம் 
ஜெட் 
ஜெட்-இயக்கம் 
டர்போ ஜெட் 


ஜூல் 


K 


Kinematics 
Kinetics 
Koife edge 


இயக்கவியல் 
விசையியல் 
கத்தி முனை 


L 


Lami s theorem 
Latus rectum 


லாமியின் தேற்றம் 
நேரகலம் , நேர் அகலம் 


கலைச்சொற்கள் 


299 


Leastcount 
Lever 
Limit 
Limiting value 
Line of quickest descent 
Liquid air trap 
Load 
Lowest point 


மீச்சிற்றளவை 
தெம்புகோல் 
எல்லை 
அணுக்க மதிப்பு 
மீவிரைவு இறக்கக் கோடு 
திரவக் காற்றுத்துடுப்பு 
பளு , எடை 
தாழ்ந்த புள்ளி 


M 


Magnitude 
Manometer 
Mass 
Matter 
Mcleod Gauge 
Mechanical advantage 
Mechanics 
Meta centre 
Meta centric height 
Metric system 
Metronome 
Micrometer 
Moment 
Momentum 
- Angular 
Motion 


எண் மதிப்பு 
அழுத்தமானி 
நிறை 
பருப் பொருள் 
மக்லியாடு அளவி 
எந்திரப் பயன் 
எந்திரவியல் 
மிதவைக் காப்புமையம் 
மிதவைக் காப்புயரம் 


மெட்ரிக் முறை 


தாளப்பொறி , மெட்ரோனோம் 
நுண்ணளவி 
திருப்புதிறன் 
உந்தம் 
கோண உந்தம் 
இயக்கம் 


N 


Normal 


- 


common 
Nozzle 
Nut 


லம்பம் 
பொது லம்பம் 
தூம்பு வாய் 
திருகுமரை 


0 


Oscillation 


அலைவு 


P 


Parabola 
Parallologram 


பரவனைவு 
இணைகரம் 


300 


எந்திரவியல் 


இணைவிசைகள் 
ஒரு போக்கு இணைவிசைகள் 
எதிர் போக்கு 


- 


துகள் 


- 


Parallel forces 

Like 
- unlike 
Particle 
Peg 
Pelton wheel 
Pendulum 
- Bifilar 

compound 
conical 
kater s 

Seconds 
- simple 

Tortion 
Pentagon 
Perpendicular 
Phase 
Pitch 
Plane of floatation 
Plumbline 
Polygon 
Potassium trap 
Pouodal 
Pound weight 
Power 
Power ( index ) 
Pressure 
Projectile 
Projection 

Angle of 
-- Point 

velocity of 
Pulley 
-- Differential 

Fixed 
- Movable 

systems 
Pump 

Backing 
centrifugal 


முளை 
பெல்ட்டன் சக்கரம் 
ஊசல் 
இருநூல் ஊசல் 
கூட்டு ஊசல் 
கூம்பு ஊசல் 
கேட்டர் ஊசல் 
வினாடி ஊசல் 
தனி ஊசல் 
முறுக்கு ஊசல் 
எண் கோணம் 
நேர்குத் துக்கோடு , நேர்குத் தான 
கட்டம் 
புரியிடைத் தூரம் 
மிதவைத்தளம் 
தூக்கு நூற்குண்டு 
பல் கோணம் 
பொட்டாசியம் தடுப்பு 
பவுண்டல் 
பவுண்டு எடை 
திறன் 
மடிப்பெருக்கம் , மடிக்குறி 
அழுத்தம் 
எறிபொருள் 
எறிதல் , ஏவுதல் , வீழ்ச்சி 
எறிகோணம் 
எறிதானம் 
எறிதிசை வேகம் 
கப்பி 
பகுகப்பி 
நிலைக் கப்பி 
இயங்குகப்பி 
கப்பித் தொகுதிகள் 
பம்பு 
முன்னோடிப் பம்பு 
மைய விலக்கு விசைப்பம்பு 


- 


கலைச் சொற்கள் 


301 


Pump common 
- compression 

Diffusion 
- Exhaust 
- Filter 

Force 
- Mercury 

Rotary 
Pyramid 


சாதாரண பம்பு 
காற்றழுத்தும் பம்பு 
விரவிப்பரவு முறைபம்பு 
வெளியேற்றும்பம்பு 
வடிபம்பு 
விசைப் பம்பு 
பாதரச பம்பு 
சுழல் பம்பு 
பட்டைக் கூம்பு 
Q 


- 


Quadrilateral 


நாற்கரம் 


R 


Raduis of gyraition 
Range 
Ratchat 
Reaction 

- Normal reaction 
Rebound 
Recoil 
Reservoir 
Resolution 
Rest 

Relative 
Resting point 

Zero 
Restitution 

coefficient of 
Resultant 
Revolve 
Revolution 
Rhombus 
Rider 
Rigid body 
Rigidity modulus 
Rim 
Rocket 
Rotation 
Rotor 
Rough 


சுழற்சி ஆரம் 
நெடுக்கம் 
ஒரு வழத் தடையமைவு 
எதிர் விசை 
லம்ப எதிர் திசை 
எதிர்த்துள்ளல் 
பின்னசைவு 
சேமக்குழாய் 
பிரிவீடு 
அமைதி நிலை , ஓய்வு நிலை 
சார்பமைதி 
நிலைத்தானம் 
எடையிரா நிலைத்தானம் 
மீட்சி , நிலை மீட்சி 
மிட்சி எண் , நிலை மிட்சி எண் 
தொகுபயன் , விளைவு 
சுழலுதல் 
சுழற்சி 
சாய்சதுரம் 
ஏறி 
திண்பொருள் 
விறைப்புக்குணகம் 
விளிம்பு 
ராக்கெட் , ஏவுகணை 
சுழற்சி 
சுழற்கூறு 
சொரசொரப்பான , உராய்வுடைய 


202 


எந்திரவியல் 


S 


Scalar 
Scale 
- Auxiliary 

circular 
- Head 
- Ivory 

Main 
- Pitch 

vernier 
Screw 

Differential 
- Levelling 
Serew gauge 
Second 
Sector of a cricle 
Segment of a circle 
Sensibility 
Sensitiveness 
Shaft 
Simple Harmonic motion 


ஸ்கேலார் 
அளவுகோல் 
துணைக்கோல் 
வட்ட அளவுகோல் 
தலைக்கோல் 
தந்த அளவுகோல் 
மூலக்கோல் 
புரிக்கோல் 
வெர்னியர் கோல் 
திருகு 
பகுதிருகு 
சரிமட்டத்திருகாணி 
திருகு அளவி 
வினாடி 
வட்டக்கூறு 
பிறைமம் 
உணர்வு நுட்பம் 
உணர்வு நுட்பம் 
சுழல் தண்டு 
சீரிசை இயக்கம் 

சைன் 
இயக்கம் 
இலகு எந்திரம் 
வடி குழாய் 
நழுவுதல் 
வழ வழப்பான 
சூரிய நாள் 
வேகம் 
கோளமானி 
இயக்கவியல் கோளமானி 
ஊடச்சு முளை 
சதுரம் 
நிலைத்த தன்மை 
படித்தரம் 
நிலைக்கூறு 
கொக்கி 
நிறுத்து கடிகாரம் 
நிறுத்து கை கடிகாரம் 
பரப்பு இழுவிசை 


தனி 


Simple machine 
Siphon 
Slide 
Smooth 
Solar day 
Speed 
Spherometer 
-- Dynamical 
Spiodle 
Square 
Stability 
Standard 
Stator 
Sturrup 
Stop Clock 
Stop watch 
Surface tension 


கலைச்சொற்கள் 


303 


T 


langent 


law 
Target 
Tension 
Tetrahedran 
Theorem of parallel axes 

perpendicular axes 
Thickness 
Thrust 
Time 

of flight 
Torque 
Trajectory 
Transmissibility 
Trapezium 
Truthfulness 
Turbine 
- impulse 

reaction 

steam 
Turning point 


தாடுகோடு . தொடுவரை , டான் 

ஜென்ட் 
டான் ஜென்ட்விதி 
இலக்கு 
இழுவிசை 
நான்முகி 
இணையச்சுக்களின் தேற்றம் 
நேர்குத்தச்சுக்களின் தேற்றம் 
தடிப்பு 
அமுக்கம் 
காலம் , நேரம் 
செல்லும் நேரம் 
திருப்புவிசை 
எறிபொருள் பாதை 
கடத்தீட்டியல்பு , ஊடுருவுதல் 
ஈரிணைப்பக்க நாற்கரம் 
உண்மையுடைமை 
டர்பைன் 
தாக்கு டர்பைன் 
எதிர்விசை டர்பைன் 
நிராவி டர்பைன் 
திரும்பு தானம் 


V 


Vacuum 
Valve 
Vane 
Vapour pressure 
Vector 
Velocity 
Angular 

relative 
Vernier 

Backward reading 

circular 
- Forward reading 

calipers 


வெற்றிடம் 
வால்வு 
தகடு , காற்றாடி 
ஆவி அழுத்தம் 
வெக்டர் 
திசைவேகம் 
கோணத் திசை வேகம் 
சார்பு கோணத்திசை வேகம் 
வெர்னியர் 
பின்னோக்கு வெர்னியர் 
வட்ட வெர்னியர் 
முன்னோக்கு 
வெர்னியர் காலிப்பர் 


- 


- 


30 


எந்திரவியல் 


Vertex 
Vertical 
Vibration 
Viscosity 

coefficient of 
Volume 


உச்சி 
செங்குத்தான 
அதிர்வு 
பாகுநிலை 
பாகியல் என் 
பருமன் 


W 


Watt 
Work 

Virtual 
Wedge 
Wheel and axle 
- Differential 


வாட் 
வேலை 
மாயவேலை 
ஆப்பு 
சக்கரமும் அச்சும் 
பகுசக்கரமும் அச்சும் 


Y 


Young s Modulus 


யங் குணகம் 


Z 


Zero 

correction 

error 
-- reading 


சுழி 
தொடக்கத் திருத்தம் 
தொடக்கப் பிழை 
தொடக்க அளவீடு 


ரூபை. 


. 


* 
1.a 


தமிழ்வெளியீட்டுக்கழகம் 

சென்னை-9 1969ஜனவரிவரைவெளியிட்டுள்ளநூல்கள் பொருளாதாரம் *1.பொருளாதாரம்-1 

சி 
. 
வேலாயுதம் ---II 2.புதுமைப்பொருளாதாரக்கூறுகள் 

திருமதிஆர்.தாமரஜாட்சி 3.பொருளாதாரம்-ஓர்அறிமுகம்-1 

தி.சி.மோகன் 
4 
. 

- 
II 

எம்ஏ.அபூர்வசாமி,பி.வி.ஸ்ரீநிவாசன் 5.பொருளாதாரக்கோட்பாடுவளர்ந்தவரலாறு 

க.முத்தையன் *6.பணவியலும்பாங்கியலும்-11 

சி 
. 
வேலாயுதம் 7.நவீனபாங்குஇயல் 

க.வெற்றிவேல் *8.இந்தியச்செலவாணியும்பாங்குமுறையும் 

பி 
வி 
. 
ஸ்ரீநிவாசன் *9.அரசாங்கநிதிஇயல் 

அர.சேஷாசலம் 10.இந்தியப்பொருளியல்-1 

எம்.பாலசுப்பிரமணியன் 
11 
. 

II 

எம் 
. 
லூர்து 
நாதன் 12.நமதுபொருளாதாரப்பிரச்சினை-1 

சி 
. 
சுந்தரராஜன் 13. 

II 

எஸ்.குழந்தைநாதன் *மூலநூல்(Originalbook) 


650 900 1200 1200 1075 

700 1150 750 550 475 1000 

425 1075 1050 


ரூ.பை. 


கீ 
. 
சீ 
. 
இராமசாமி 


தி.சி.மோகன் மு.க.சுப்பிரமணியம் 
பி 
. 
வி 
. 
சீனிவாசன் 


பொருளாதாரம் 
( 
தொடர்ச்சி 
) 
14. 
இங்கிலாந்தின் 
பொருளாதார 
வரலாறு 
-1 
15 
. 

II 
16 
.அமெரிக்காவின்நவீனபொருளாதாரவளர்ச்சி 
17. 
அமெரிக்கப் 
பொருளாதார 
வரலாறு 
-1 
18 
. 

II 
19 
. 

III 20.அரசாங்கநிதியியலின்பொருளாதாரம்-1 21.. 

II 22.இந்தியாவின்பொருளாதாரவளர்ச்சி-1 
23 
. 

II 
24 
. பணம்-சிறுவிளக்கம் 

வணிக 
இயலின் 
தத்துவங்கள் 
26பத்தொன்பதாம்நூற்றாண்டில்கிரேட்பிரிட்டனில் 

தொழில்-வாணிகப்புரட்சி 
27. 
பென்ஹாம் 
பொருளாதாரம்- 
I 
28 

II வரவுசெலவுத்திட்டம் 
30 
. 
பன்னாட்டுப் 
பொருளாதாரம் 
- 
1 
31 
. 

II 
32. 
பொருளாதார 
ஆய்வு 
நூல் 
-1 
33 
. 

II 


ii 


600 600 500 
11 
00 650 650 1000 

950 1000 

8 
00 
10 
00 
9 
50 


மா.குமாரசாமி அர.சேஷாசலம் தே.வேலப்பன் ஜி.சிதம்பரம் 
கோ 
. 
இராதாகிருஷ்ணன் கு,ஆளுடையபிள்ளை 


* 
25 
. 


* 
19 
. 


ரா.கருப்பண்ணன் ஏ.குழந்தை 
எஸ் 
. 
குழந்தை 
நாதன் ஆர்.ரங்காச்சாரி ஏ.குழந்தை 
கே 
. 
எஸ் 
. 
இராமசாமி 
கோ 
. 
இராதாகிருஷ்ணன் 


11 
00 1100 700 
6 
00 
7 
50 900 
7 
75 
7 
00 


க.வெற்றிவேல் 


425 


மா.குமாரசாமி 


550 


*34.வளர்ச்சியுறாதநாடுகளின்அச்சாங்கநிதியியல் 
35 
.வளர்ச்சிகுறைந்தநாடுகளின்முதலாக்கம் 

பற்றியசிக்கல்கள் 
36 
.1939முதல்இந்தியாவில்பணவீக்கவிலைப் 

போக்குகள் 37.பொருளாதாரவளர்ச்சிபற்றியகட்டுரைகள் 38.இந்தியப்பொருளாதாரவரலாறு 

(1857-1950)-1 
39 
.பொருளாதாரம்-ஓர்அறிமுகம் 


சி 
. 
சுந்தரராஜன் எம்.கே.சுப்பிரமணியம் 


750 775 


ம.திருநாவுக்கரசு பு.வி.சீனிவாசன் 


7 
00 625 


* 
40 
. 


கி.ர.அனுமந்தன் 


450 350 450 


டி.வி.சொக்கப்பா 


வரலாறு 

பிரிட்டன் 
வரலாறு 
-1 
* 
41 
, 

II 
* 
42 
. 

ஐரோப்பியவரலாறு-1 43.ஐரோப்பா-கடந்தஐந்துநூற்றாண்டு 

காலச்சரித்திரம் 44.இங்கிலாந்துவரலாறு-I 45. 

II 
46 
. 

III 
47 
. 

IV 48.இங்கிலாந்தின்வரலாறு-1 
49 
. 

II *மூலநூல்(Originalbook) 


| 


வை.விருத்தகிரீசன் இரா.அண்ணாமலை 
பா 
. 
மாணிக்கவேலு என்.ஜே.ராஜகோபால் 


1500 1300 1300 
8 
00 
8 
00 1500 
8 
00 


க 
. 
த 
. 
திருநாவுக்கரசு 
எம் 
. 
எக்ஸ் 
. 
மிராண்டா 


ரூ.பை. 


| 


.. 


. 


ப 


வரலாறு(தொடர்ச்சி) 
50. 
இங்கிலாந்தின் 
வரலாறு- 
III 
51. 
இந்தியாவின் 
சிறப்பு 
வரலாறு 
-1 52. 

II 53. 

II 
54. 
கிரேக்க 
நாட்டு 
வரலாறு 
- 
I 55. 

II 
56 
. 

III 
57 
. 
ஆக்ஸ்ஃபோர்டின் 
இந்திய 
வரலாறு 
-1 58. 

ப 59. 

III 60.முகலாயப்பேரரசு-I 
61 
. 

II 
62. 
ஆங்கில 
அரசியலமைப்பின் 
வரலாறு- 
I 
63 
. 

II 64. 

III 
65 
. 

IV 
66. 
ஆங்கிலேயரின் 
சமுதாய 
வரலாறு 
-I 67. 

I 68. 

III 69.இந்தியாவில்முகலாயரின்ஆட்சி-1 


எம்.எக்ஸ்.மிராண்டா 

5 
00 தி.வெ.குப்புசாமி 

750 ஏ.உஸ்மான்ஷெரீப் 

900 அ.பாண்டுரங்கன் 

11 
50 
சைமன் 
ஐ 
. 
எஸ் 
. 
பாக்கியநாதன் 

750 

7 
00 பி.இராமாநுஜம்தேவதாஸ் 

775 தி.வெகுப்புசாமி 

825 
ஏ 
. 
உஸ்மான் 
ஷெரீப் 

750 க.த.திருநாவுக்கரசு 

11 
5 
) ஏ.உஸ்மான்ஷெரீப்,எம்.எக்ஸ்.மிராண்டா...7 50 
எம்.எக்ஸ் 
. 
மிராண்டா 
, 
பா 
. 
மாணிக்கவேலு775 வை.விருத்தகிரீசன் 

7 
50 வை.விருத்தகிரீசன்,இரா.அண்ணாமலை 

(570 இரா.அண்ணாமலை,பா.மாணிக்கவேலு 650 
பா 
. 
மாணிக்கவேலு 

700 
சி 
. 
ஈ 
. 
இராமச்சந்திரன் 

650 சி.ஈ.இராமச்சந்திரன் 

()75 
இர 
. 
ஆலாலசுந்தரம் 
, 
ஆர் 
. 
ஆலாலசுந்தரம் 

6 
50 பா.மாணிக்கவேலு 

500 


iv 


70.இந்தியாவில்முகலாயரின்ஆட்சி-II 


ஏ 
. 
உஸ்மான் 
ஷெரீப் 


6 
00 


அரசியல் 


வீ 
. 
கண்ணையா டி.செல்லப்பா 
மோ 
. 
வள்ளுவன் 
கிளாரன்சு 
திருமதி 
நூர்ஜஹான் 
பாவா 


475 850 
8 
50 
16 
00 1325 
9 
00 725 


வீ 
. 
கண்ணையா அ.ஜெகதீசன் 


* 
71 
. 
இந்திய 
அரசியலமைப்பு 72.அரசியலுக்குஓர்அறிமுகம் 73.தற்காலஅரசியல்அமைப்புகள் 74.பன்னாட்டுஅரசியல்-1 
75 
. 

II 76.பொதுத்துறைஆட்சிஇயல்-I 
77 
. 

II 78.பொதுத்துறைஆட்சியியலுக்கு 

ஓர்அறிமுகம்-1 79. 

II 
80இந்தியஅரசியலமைப்புத்திட்டம் 81.இந்தியஆட்சிஅமைப்புமுறைவளர்ச்சி-I 
82 
. 

II 83. 

III மக்கள்ஆட்சி 
85. 
1919 
முதல் 
சர்வதேச 
உறவுகளும் 

உலகஅரசியலும் 86.சமூக,அரசியல்கொள்கையின் 

அடிப்படைகள் *மூலநூல்(Originalbook) 


வீ 
. 
கண்ணையா டி.செல்லப்பா 
தி 
. 
வெ 
. 
குப்புசாமி 
, 
எஸ் 
. 
சுப்பிரமணியன் 
வீ 
. 
கண்ணையா 
வீ 
. 
கண்ணையா 
, 
கி.ர. 
அனுமந்தன் 
கி.ர. 
அனுமந்தன் க.சந்தானம் 


7 
50 
7 
50 925 625 575 


* 
84 
. 


425 


... 


என்.ஜே.ராஜகோபால் 


775 


மோ 
. 
வள்ளுவன் 
கிளாரன்ஸ் 


700 


ரூ.பை. 


அரசியல் 
( 
தொடர்ச்சி 
) 
87. 
அரசியலமைப்புச் 
சட்ட 
ஆய்வுக்கு 
ஓர் 

அறிமுகம் 
88 
. 


I II III 


பா.சூரியநாராயணன் பா.சூரியநாராயணன்,கி.ர.அனுமந்தன் கி.ர.அனுமந்தன் 


570 600 575 


89. 


உளவியல் 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


vi 


94. 


90.குழந்தைஉளவியல்-1 
91 
. 

II 
92. 
உட்கவர் 
மனம் 93.இளையோர்உளவியல்-1 

--II 95.சமூகஉளவியல் 96.பிறழ்நிலைஉளவியல் 
97. 
பித்தரின் 
உள்ளம் 
98. 
குமர 
உள்ளம் 


சி 
. 
ந 
. 
வைத்தீஸ்வரன் தி.இரா.அரங்கராசன் த.இரா.அரங்கராசன் என்.வேதமணிமானுவேல் 
அ 
. 
பெசன்ட் 
கிரீப்பர்ராஜ் 


800 700 700 1200 900 925 1100 300 625 


டாக்டர் 
மு 
. 
அறம் 


தத்துவம் 

99. 
இந்து 
சமயத் 
தத்துவம் 
* 
100 
. 
அறிவு 
ஆராய்ச்சி 
இயல் 
* 
101 
. 
மேலை 
நாட்டுத் 
தத்துவம் 
102. 
அத்துவித 
தத்துவம் 


ஞா.ராஜாபகதூர் ஆர்.ராமானுஜாச்சாரி ஆர்.எஸ்.தேசிகன் 
கோ 
. 
மோ 
. 
காந்தி 


550 350 350 650 


. 


103 
. 


ஆங்கிலேயப்பயன்வழிக்கொள்கையினர் 


550 


... 


மோ.வள்ளுவன்கிளாரன்சு வ.அ.தேவசேனாபதி,பா-நா.சண்முக 

சுந்தரம் 


350 600 600 


சி.இராமலிங்கம் 


கோ.மோ.காந்தி 


.. 


1.. 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


250 


104.இந்தியத்தத்துவம்-1 105. 

II 106.மெய்ப்பொருளியல்--ஓர்அறிமுகம்-I அறவியல் 107.அறவியல்-ஓர்அறிமுகம் அளவையியல் 108.அளவையியல்-தொடக்கநூல் மானிடவியல் *109. மானிடவியல் 
110. 
பண்பாட் 

பண்பாட்டுக்கோலங்கள் 111.இந்தியாவில்குடியானவர்வாழ்க்கை சமூகவியல் 112.சமூகவியலின்அடிப்படைக்கோட்பாடுகள் புவியியல் 113. 
ஆசியா 
-1 114. 

II 115.ஐரோப்பாக்கண்டத்தின்புவியியல் 
* 
116 
. 

தென்கிழக்குஆசியா *மூலநூல்(Originalbook) 


ம.சு.கோபாலகிருஷ்ணன் கி.பூ.சுப்ரமணியம் எஸ்.இலட்சுமி 


475- 550 350 


ஜே.நாராயணன் 


1050 


கொ.சேஷ.நரசிம்மன் 


:: 


950 875 850 850 


ஏ.எஸ்.நாராயணன் ஜி.கிருஷ்ணமூர்த்தி 


ரூ.பை. 


* 
117 
. 


* 
120 
. 


குமாரிஇரா.அலமேலு 
எம் 
. 
என் 
. 
பத்மநாபன் திருமதிஎச்.நியூமன் 
எஸ் 
. 
முத்துக்கிருஷ்ணக் 
கரையாளர் நா.அனந்தபத்மநாபன் சு.ஜெயச்சந்திரன் 
வி 
. 
எஸ் 
. 
அனந்தபத்மநாபன் 
கோ 
. 
இராமசாமி கொ.சேஷ.நரசிம்மன் 


புவியியல் 
( 
தொடர்ச்சி 
) 

வடஅமெரிக்கா 
* 
118 
. 
தென் 
அமெரிக்கா 
* 
119 
. 
தென் 
கண்டங்கள் 
- 
ஆஸ்திரேலியா 

ஆஃப்ரிக்கா 
* 
121 
. 
புவிப்புறவியல் 
-1 
! 
* 
122 
. 
செய்முறைப் 
புவியியல் 
* 
121 
. 
மக்கட்பரப்பியல் 
* 
124 
. 
சமுத்திரவியல் 125. 

காலநிலைஇயல்-1 126. 

II 
127. 
வளியியலுக்கு 
ஓர் 
அறிமுகம் 
* 
128 
. 
புவி 
அமைப்பு 
இயல் 
129. 
பௌதிகப் 
புவியியலும் 
புவியமைப்பியலும் 
130 
. 
சிஷோமின் 
வாணிகப் 
புவியியல் 
-1 131. 

II 132. 

III புள்ளியியல் 
* 
133 
. 
புள்ளியியல் 
- 
அறிமுகம் 134. 
புள்ளியியல் 
முறைகள் 
-1 135. 

II 
136 
. 
நம்மைச் 
சுற்றியுள்ள 
பேரண்டம் 


8 
25 
9 
CO 400 
3 
25 600 900 
6 
25 650 1000 

500 
11 
00 475 600 950 
12 
00 


viii 


கோ 
. 
இராமசாமி 
சி 
. 
விஸ்வநாதன் 
கோ 
. 
இராமசாமி எஸ்.மாணிக்கம் 
எம் 
. 
கார்த்திகேயன் 
சி 
. 
எஸ் 
. 
நரசிம்மன் 


சு 
. 
வைத்தியநாதன் 
கோ 
. 
சண்முகசுந்தரம் 
கே 
. 
ஆர் 
. 
இராஜகோபாலன் 
தி 
. 
வி 
. 
லட்சுமி 
நரசிம்மன் 


1 
) 
00 
10 
00 
14 
00 
( 
50 


டி.கே.மாணிக்கவாசகம்பிள்ளை 


உயர்கணிதம் *137.ஆயத்தொலைவடிவகணிதம் 

வகைநுண்கணிதம் *139.தொகைநுண்கணிதம் 


* 
138 
. 


1200 800 900 


தி.கோவிந்தராசன் 


விலங்கியல் 


* 
140 
. 
விலங்கியல் 


பெ.மா.அண்ணாமலை.இரா.முருகேசன் 


..1200 


... 


பௌதிகவியல் 


141. 
ஒளி 
நூல் 


1000* 


ச.சம்பத்து 


... 


... 


விஞ்ஞானம் 


* 
142 
. 


* 
144 
. 


வானவெளிவெற்றி 
* 
143 
. 
ரேடியோ 

எக்ஸ்-கதிர்கள் 
* 
145 
. 
பாம்புகள் *146.தாவரம்-வாழ்வும்வரலாறும் 
* 
147 
. 
கரும்பு 
* 
148 
. 

தாவரங்களின்வாழ்வியல் 


டாக்டர்எம்.ஏ.தங்கராஜ் 

பி.திருஞானசம்பந்தம் பெ.நா.அப்புசாமி,ஜே.பி.மாணிக்கம் பெ.மா.அண்ணாமலை டாக்டர்கு.சீனிவாசன் கு.பெரியசாமி 
எஸ் 
. 
சுந்தரம் 


600 475 450 300 800 400 650 


1 


*மூலநூல்(OriginalBook) 


மருத்துவம் 


கே 


149.நீரிழவு-க்ஷயரோகம் 


... 


*130.மகப்பேறும்மாதர்நோயும் 151.பாக்டீரியா 
* 
152 
. 
புற்றுநோய் 
153 
.உடலியங்கியல் 
154 
. 

II 


பை. டாக்டர்ஜி.வேங்கடசாமி, டாக்டர்ஏ.கதிரேசன் 

2 
50 டாக்டர்(குமாரி)மணிமேகலை 

825 சு சுந்தரம் 

250 அ.கதிரேசன் 

350 டாக்டர்கள்ஜி.வேங்கடசாமி 

675 டி.சரோஜினி,எஸ்.கே.துரைராஜ்.ஆர்.சேது 

550 
டாக்டர் 
அ 
. 
கதிரேசன் 

725 


155.என்புருக்கிநோய் 


.. 


X 


பொறியியல் 


156.நீங்களேஉங்கள்வீட்டைக்கட்டலாம் 


கே 
. 
வி 
. 
கிருஷ்ணராஜ் சி.ஆர்.சுப்பிரமணியம் ஆர்.இராமசாமி,கே.வேணுகோபால் 


850 


.. 


கூட்டுறவு 


157.உலகக்கூட்டுறவுஇயக்கம் 


அ.வேல்மணி 


5 
50 


... 


*. 


சட்டம் 


*158.குற்றவியல்சட்டம் 


எம்.சண்முகசுப்பிரமணியம் 


...1000 


பொது 
நூல்கள் 


159. 
மகாத்மா 
காந்தி 
160. 
விவசாயப் 
புரட்சி 
* 
161 
. 
சேமக் 
கை 
நூல் 
162. 
முற்காலச் 
சோழர் 
கலையும் 
சிற்பமும் 6?. 
உணவும் 
ஊட்டமும் 


சரஸ்வதிதங்கையன் 
வி 
. 
கார்த்திகேயன் ஆ.சுப்பிரமணியம் எஸ்.ஆர்.பாலசுப்பிரமணியம் 
தி 
. 
வேங்கிடகிருஷ்ணய்யங்கார் 


32.5 
8000 25) 900) 450 


.. 


புகுமுக 
வகுப்புகளுக்குரியவை( 
P.U•C) 


* 
164 
. 
உலக 
வரலாறு 
* 
16 
. 
பொருளாதாரம் 
* 
166 
. 
வணிகவியலுக்கு 
ஓர் 
அறிமுகம் 
* 
167 
. 

II 


டி.ஆர்.இராமச்சந்திரன் 
ஜி 
. 
சிதம்பரம் கு.ஆளுடையபிள்ளை 


4 
500 275 25)- 225 


* 
168 
. 


பௌதிகம் 
* 
169 
, 
புதுமுக 
பௌதிகம் 
* 
170 
. 
புகுமுக 
வகுப்புக் 
கணிதம் 
-1 
* 
171 
. 

II 
* 
172 
. 
புகுமுக 
வகுப்புக் 
கணித 
நூல் 
-1 
* 
173 
. 

II 
* 
174 
. 
கணிதம் 
--- 
ஓர் 
அறிமுகம் 
-1 

* 
மூல 
நூல் 
( 
Original 
Book 
) 


டாக்டர் 
பி 
. 
திருஞான 
சம்பந்தம் 
. 

ஆர் 
. 
நாகராஜன் 
டாக்டர் 
எம் 
. 
ஏ 
. 
தங்கராஜ் கே.ராஜகோபாலன் கே.இராஜகோபாலன் டி.கோவிந்தராஜன்,முத்துசாமி 


750) 575 
700) 3(00) 
7 
( 
0 
) 
4 
50 
4 
75 


ஆர்.மகாதேவன் 


* 


ரூ.idu. 


புகுமுகவகுப்புகளுக்குரியவை(P.U.C)(தொடர்ச்சி) 
* 
175 
.. 
கணிதம் 
- 
ஓர் 
அறிமுகம்- 
II 
* 
176 
. 
வேதியியல் 
* 
177 
. 
புதுமுக 
வேதியியல் 
* 
178 
. 
விலங்கியல் *179.புதுமுகவிலங்கியல் *180.புதுமுகவகுப்புத்தாவரவியல் 

* 
மூலநூல் 
( 
Original 
Book 
) 


ஆர் 

ஆர் 
. 
மகாதேவன் பி.டி.முனியப்பா,ஆர்.முத்துலட்சுமி சி.ஏ.பத்மநாபன் எஸ்.ஆப்ரகாம் ப.மா-அண்ணாமலை 
எஸ் 
. 
சுந்தரம் 


325 700) 550 400 725 40 


-: 


HO 


8 


de 


be 


00 


de 


